பண்பாட்டு அசைவுகள்‌ 


ச்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 
தொ. பரமசிவன்‌ 


தொ.ப. என்று அழைக்கப்படும்‌ பேராசிரியர்‌ தொ. பரமசிவன்‌ 
தமிழகத்தின்‌ முன்னணி ஆய்வாளர்களுள்‌ ஒருவர்‌. இவருடைய 
பிற நூல்கள்‌ “அழகர்‌ கோயில்‌", “அறியப்படாத தமிழகம்‌". 
பல குறுநூல்களையும்‌ தொ.ப. எழுதியுள்ளார்‌. 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவராகப்‌ பணியாற்றி விருப்ப ஓய்வுபெற்றுள்ள 
தொ.ப. தற்போது பாளையங்கோட்டையில்‌ வசிக்கிறார்‌. 
ஆய்வுவட்டத்துக்கு வெளியேயும்‌ பரவலான கவனத்தைப்‌ 
பெற்றுள்ள நூலின்‌ புதிய பதிப்பு இது. 


தொ. பரமசிவன்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


மின்னூலாக்கம்‌ 
முரளிதரன்‌ 


ச்‌ 


காலச்சுவடு பதிப்பகம்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 கட்டுரைகள்‌ 4 ஆசிரியா: தொ. பரமசிவன்‌ * 
© தொ. பரமசிவன்‌ “ முதல்‌ பதிப்பு: டிசம்பர்‌ 2001, பதினாறாம்‌ பதிப்பு: 
ஏப்ரல்‌ 2018 * வெளியீடு: காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ்‌ (பி) லிட்‌., 669 
கே.பி. சாலை, நாகாகோவில்‌ 629001 


Panpaattu Asaivukal + Essays * Author: Tho. Paramasivan # 
© Tho. Paramasivan + Language: Tamil * First Edition: December 2001 
Sixteenth Edition: April 2018 + Size: Demy 1 x 8௨ Paper: (86 
kg maplitho + Pages: 232 


Published by Kalachuvadu Publications Pvt. Ltd., 669 K.P. Road, Nagercoil 
629001, India+ Phone: 91-4652-278525 e-mail: publications@ 
kalachuvadu.com * Wrapper Printed at Print Specialities, Chennai 
600014 * Printed at Mani Offset, Chennai 600077 


ISBN: 978-81-87477-07-5 
04/2018/8.110.198, 1 2051, 18.6 (16) OLLL 


பொருளடக்கம்‌ 


முன்னுரையும்‌ பின்னுரையும்‌ 
அறியப்படாத தமிழகம்‌ 


1 


தண்ணீர்‌ / தமிழர்‌ உணவு / உணர்வும்‌ உப்பும்‌ / 
உணவும்‌ நம்பிக்கையும்‌ / எண்ணெய்‌ / சோறு விற்றல்‌ / 
பிச்சை / தெங்கும்‌ தேங்காயும்‌ / உரலும்‌ 

உலக்கையும்‌ / சிறுதெய்வங்களின்‌ உணவு 

2. 


வீடும்‌ வாழ்வும்‌ 

தமிழர்‌ உடை / பருத்திப்‌ பெண்டும்‌ பள்ளர்‌ நெசவும்‌ / 
உறவுப்‌ பெயர்கள்‌ / மக்கட்‌ பெயர்‌ / தங்கையும்‌ அண்ணனும்‌ 
தாய்மாமனும்‌ / தாலியும்‌ மஞ்சளும்‌/ சங்கும்‌ சாமியும்‌ 

ட்‌ 

தைப்பூசம்‌ 

தீபாவளி / விநாயகர்‌ சதுர்த்தி / துலுக்க நாச்சியார்‌ / 

மதமும்‌ சாதியும்‌ // பறையரும்‌ மத்தியானப்‌ பறையரும்‌ / 
பண்டாரம்‌ / பழைய குருமார்கள்‌ / இசுலாமியப்‌ பாணர்‌ 

4. 

பல்லாங்குழி 

தவிடும்‌ தத்தும்‌ / துடுப்புக்குழி / 

பண்பாட்டு அசைவுகள்‌ / அறையும்‌ கல்லறையும்‌ 

5. 
தமிழக பெளத்தம்‌ : எச்சங்கள்‌ 
சமணம்‌ / துறவு / அஞ்சு வண்ணம்‌ / 


நிர்வாணம்‌ / சித்தர்கள்‌ 


42 


85 


6. 
பேச்சும்‌ வழக்கும்‌ இலக்கண வழக்கும்‌ 
வாய்மையும்‌ கடவுளும்‌ / தத்துவப்‌ போர்‌ / 
ஆங்கிலேயப்‌ பாண்டியன்‌ / இறப்புச்‌ சடங்கு 
2. 
கறுப்பு 
தெய்வங்களும்‌ சமூக மரபுகளும்‌ 

தெய்வங்கள்‌ 

சிறுதெய்வ நெறிகள்‌ 

அடிதொழுதல்‌ 

பலராம வழிபாடு 

அழகர்கோயில்‌ அமைப்பும்‌, 

தமிழகக்‌ கோயில்‌ அமைப்பும்‌ 

கள்ளரும்‌ அழகரும்‌ கள்ளழகரும்‌ 

உடைமையும்‌ ஒழுக்கமும்‌ 

மாற்று மரபுகளும்‌, தமிழ்‌ வைணவமும்‌ 

பார்ப்பார்‌: ஒரு வரலாற்றுப்‌ பார்வை 

மதுரைக்‌ கோயில்‌ அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌, 1939 
பின்னிணைப்பு 1 

தமிழியல்‌ ஆய்வின்‌ புதிய களங்கள்‌: 

ஆ. இரா. வேங்கடாசலபதி 

பின்னிணைப்பு 2 

அணிந்துரை: ந. முத்துமோகன்‌ 


114 


227 


முன்னுரையும்‌ பின்னுரையும்‌ 


“தெய்வங்களும்‌ சமூக மரபுகளும்‌' 1995இலும்‌ 
(என்‌. சி. பி. எச்‌. வெளியீடு) “அறியப்படாத தமிழகம்‌” 
1997யிலும்‌ (ஜெயா பதிப்பகம்‌) வெளிவந்தன. 
அவை ஒரு நூலாகத்‌ தொகுக்கப்பட்டு, சிலபுதிய 
சேர்க்கைகளோடு இப்பொழுது வெளியாகிறது. 

இவற்றுள்‌ முதல்‌ நூல்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ 
அசைவியக்கத்தில்‌ தெய்வங்களும்‌, சடங்குகளும்‌, 
வாழ்வியல்‌ கோட்பாடுகளும்‌ பெற்றிருந்த இடத்தை 
ஓரளவு மதிப்பிட முயல்வதாகும்‌. அந்த நூலைவிடப்‌ 
பேராசிரியர்‌ ந. முத்துமோகன்‌ அதற்கு எழுதிய 
முன்னுரை மிகப்‌ பயனுடையது. நூலைப்‌ படித்து 
முடித்தபின்‌ அந்த முன்னுரையைப்‌ படித்தால்‌ 
வாசகர்க்குத்‌ தமிழ்ச்‌ சமூக வரலாற்றின்‌ இருண்ட 
சில பக்கங்களை வாசிக்கப்‌ போதிய வெளிச்சம்‌ 
திட்டும்‌. பெருந்தெய்வம்‌, சிறுதெய்வம்‌ என்ற 
வரையறையினை அந்த நூல்‌ தகர்க்க முயன்றது. 
*அடிக்கட்டுமானம்‌ % மேற்கட்டுமானம்‌' என்பவை 
தமிமுலக ஆய்வாளர்களால்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளப்படவில்லை என்பதே அந்த நூலின்‌ வழியாக 
முன்வைக்கப்பட்ட செய்தி, வாசித்தவர்களுக்கு 
அந்தச்‌ செய்தி எந்த அளவுக்குச்‌ சென்று சேர்ந்தது 
என்பது எனக்குத்‌ தெரியவில்லை. 


“அறியப்படாத தமிழக'த்தை வாசித்த 
நண்பர்கள்‌ மகிழ்ச்சியினால்‌ விரிந்த கண்களோடு 
என்னிடம்‌ பேசினார்கள்‌. இயக்கச்‌ சார்பும்‌ சிற்றிதழ்‌ 
வாசிப்புப்‌ பயிற்சியும்‌ உடைய நண்பர்களிடத்தில்‌ 
அந்த நூல்‌ உண்டாக்கிய மகிழ்ச்சி எனக்குப்‌ 
புதுமையாகத்‌ தோன்றியது. 


49% 


இயக்கம்‌ சார்ந்த இதழ்களோடு வணிக நோக்குடைய 
இதழ்களும்‌ கூட இந்நூற்‌ கட்டுரைகளில்‌ சிலவற்றை 
எடுத்து வெளியிட்டன. அதைவிடப்‌ புதுமை வீட்டோடும்‌, 
சமையலறையோடும்‌ முடங்கிவிட்ட பெண்கள்‌ காட்டிய 
மஒழ்ச்சியாகும்‌. இந்த வகையான எதிர்வினைகள்‌ என்னை 
மேலும்‌ இந்திக்கத்‌ தூண்டின. ஏனென்றால்‌ அந்த நூலின்‌ சிறு 
கட்டுரைகளை எழுத கறுப்பு: ஒரு தமிழ்ப்‌ பார்வை' தவிர 
நான்‌ கடுமையான முயற்சி எதுவும்‌ மேற்கொள்ளவில்லை. அந்த 
நூலில்‌ தரப்பட்ட செய்திகளும்‌ பெரும்பாலான வாசகர்கள்‌ 
அறிந்தவையே. இருந்தபோதும்‌ வியப்பும்‌ மகிழ்ச்சியுமான இந்த 
எதிர்வினைகளுக்குக்‌ காரணம்‌ என்ன? 


ஆர அமர இந்தித்துப்‌ பார்க்கையில்‌ எனக்குச்சில காரணங்‌ 
கள்‌ தென்படுகின்றன. இழந்துவிட்ட கைப்பொருள்‌ ஒன்றைத்‌ 
இரும்பக்‌ கண்டுபிடித்த ம௫ழ்ச்சியாகப்‌ பெண்களின்‌ மகழ்ச்சி 
காணப்பட்டது. சமையலறை நவீனங்களைக்கூட அவர்கள்‌ 
அரைமனத்தோடுதான்‌ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்று 
தோன்றுகிறது. சாதி உணர்வும்‌ பழமைப்‌ பற்றும்‌ ஆண்களைவிடப்‌ 
பெண்களிடம்‌ சற்றுத்‌ தூக்கலாகவே அமைந்திருக்கிறது. 
இதற்கான காரணங்களைத்‌ தனித்தும்‌, விரிவாகவும்‌ நாம்‌ பேச 
வேண்டும்‌. 

இயக்கச்‌ சார்பும்‌ சிற்றிதழ்‌ வாசிப்பும்‌ உடைய நண்பர்களின்‌ 
மகிழ்ச்சிக்கான காரணம்‌ வேறு. அவர்களின்‌ அறிவுலகத்திலிருந்து 
அவர்களின்‌ குடும்பமும்‌, தெருவும்‌, ஊரும்‌ பெருமளவுக்கு 
அன்னியப்பட்டுள்ளன. தாம்‌ பிறந்த மண்ணையும்‌ தம்முடன்‌ 
பிறந்த மக்களின்‌ மரபுகளையும்‌ வாசிக்க அவர்களின்‌ புத்தக 
வாசிப்புக்கு நடுவில்‌ நேரம்‌ கிடைக்காமல்‌ போய்விட்டது. அதன்‌ 
விளைவாகக்‌ கடந்த நாற்பது ஆண்டுகளில்‌ உருவான தமிழ்நாட்டு 
அறிவுலகம்‌ அந்தரத்தில்‌ தொங்குகிறது, சங்கர வேதாந்தம்‌ 
போல. இந்தச்‌ சிறிய நூல்‌ அவர்களை மண்ணுக்கு இறக்கிவிட 
முயன்றிருக்கிறது. மண்ணும்‌, மண்ணின்‌ உயிர்வகைகளும்‌, 
பயிர்வகைகளும்‌ இவற்றின்‌ ஊடான மனித அசைவுகளும்‌ 
பன்முகத்‌ தன்மை கொண்டவை என்ற தனனுணர்சசி அவர்க 
ளிடம்‌ பல காலம்‌ விடைபெற்றுப்‌ போய்விட்டது. டந்த நூலின்‌ 
சிறு கட்டுரைகள்‌ தம்மைச்‌ சுற்றியுள்ள அசைவுகளை எந்திர 
கதியில்‌ அல்லாமல்‌ தன்னுணர்ச்சியயோடு அவர்களைக்‌ காண்‌ 
வைத்திருக்கிறது. அதற்குமேல்‌ இந்நூலின்‌ வெற்றிக்கு வேறு 
எந்தக்‌ காரணத்தையும்‌ சொல்லிவிட முடியாது. 


தன்னுணர்ச்சியற்ற சமூகப்‌ பார்வை என்பதற்கு என்னால்‌ 
மற்றொரு சான்றையும்‌ கூறமுடியும்‌. இந்தப்‌ பதிப்பில்‌ 


410 


£ புதிதாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ள “பல்லாங்குழி' கட்டுரை புதிய 

விசை இதழில்‌ வெளியானது. இந்தக்‌ கட்டுரைக்கு இடதுசாரிச்‌ 
சார்புடையவர்களிடமிருந்து மகிழ்ச்சி நிறைந்த வரவேற்பினை 
நான்‌ எதிர்பார்த்து ஏமாந்து போனேன்‌. எனவே தான்‌ சுற்றியுள்ள 
சமூகத்தின்‌ அசைவுகளைத்‌ தன்னின்‌ பகுதியாகக்‌ காணும்‌ போக்கு 
இன்னமும்‌ தமிழ்‌ வாசிப்பாளர்களுக்கு போதிய அளவுக்குக்‌ 
கைகூடவில்லை என நாம்‌ கருதவேண்டியுள்ளது. இன்று 
உலகமயமாக்கம்‌ மிகப்பெரிய பண்பாட்டு நெருக்கடியினை 
நமக்கு உருவாக்கியுள்ளது. அதனை நாம்‌ முழுமையாக 
உணர்ந்தபாடில்லை. ஒற்றைப்‌ பண்பாட்டை உருவாக்கும்‌ 
இந்த நெருக்கடியிலிருந்து மீள்‌ வதற்குப்‌ பண்பாட்டின்‌ பன்மியத்‌ 
தன்மையினை உணர்வதும்‌ பேணுவதுமே வழி துறைகளாக 
அமையும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. இந்த நம்பிக்கையே இந்த 
எழுத்துக்களை மீண்டும்‌ அச்சேற்றுதவற்கான அடிப்படை. 

இந்த இரு நூல்களையும்‌ முறையே முன்னதாக வெளியிட்ட 
என்‌.சி. பி.எச்‌. நிறுவனத்தார்க்கும்‌, ஜெயா பதிப்பகத்தார்க்கும்‌ 
என்‌ நன்றி. 

முந்திய வெளியீட்டு முயற்சிகளில்‌ துணைநின்ற அன்பினர்க்கு 
நன்றி, காலத்திலும்‌, களத்திலும்‌ எனக்குக்‌ கைவிளக்காகவும்‌, 
மலை விளக்காகவும்‌ வழிகாட்டிய என்‌ ஆசான்‌ .சு. மணி 
அவர்கட்கும்‌ என்‌ நன்றியுணர்வு மரபு சார்ந்ததன்று; அதற்கும்‌ 
மேலானதாகும்‌. 

புதிய சேர்க்கைகளோடு தொகுப்பாக இப்போது வெளியிடும்‌ 
காலச்சுவடு பதிப்பகத்தார்க்கும்‌ இம்முயற்சியில்‌ பொறுமையும்‌, 
ஆர்வமும்‌ காட்டிய சலபதிக்கும்‌ நான்‌ நன்றியன்‌. 


பாளையங்கோட்டை தொ. பரமசிவன்‌ 
22.10.2001 


«ip 


அறியப்படாத தமிழகம்‌ 


தமிழ்‌ 


தமிழ்‌ என்ற சொல்‌ தமிழர்க்கு இனிமையானது. 
“இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழெனல்‌ ஆகும்‌' என்று 
பிங்கல நிகண்டு குறிப்பிடுகிறது. தமிழ்‌ என்ற 
சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள்‌ 
என்ற பொருள்களிலும்‌ வழங்கியுள்ளனர்‌. 

முரசு கட்டிலில்‌ உறங்கிய மோசி£ரனார்‌ 
என்ற புலவர்க்கு வேந்தன்‌ ஒருவன்‌ கவரி 
வீசிய செய்தியினைப்‌ புறநானூற்றுப்‌ பாடலால்‌ 
அறிகிறோம்‌. கண்‌ விழித்த புலவர்‌ 'அதூஉம்‌ சாலும்‌ 
நற்றமிழ்‌ முழுதறிதல்‌' என்கிறார்‌. தமிழ்‌ எனும்‌ 
சொல்‌ இங்கு மொழி, கவிதை என்பனவற்றையும்‌ 
தாண்டி, பலகலைப்‌ புலமை என்ற பொருளில்‌ 
ஆளப்பட்டுள்ளது. 'தமிழ்‌ கெழு கூடல்‌' (புறம்‌) 
என்றவிடத்திலும்‌ 'கலைப்புலமை' என்ற பொருளில்‌ 
இது ஆளப்பட்டுள்ளது. கம்பன்‌ “தமிழ்‌ தழீஇய 
சாயலவர்‌' என்னும்‌ இடத்து, தமிழ்‌ என்பதற்கு 
அழகும்‌ மென்மையும்‌ பொருளாகின்றன. 

தேவாரம்‌ போன்ற பக்தி இலக்கியங்களில்‌ 
தமிழ்‌ 'பாட்டு' என்னும்‌ பொருளில்‌ ஆளப்படுகிறது. 
“ஞான சம்பந்தன்‌ சொன்ன தமிழ்‌ இவை 
பத்துமே', 'மூலன்‌ உரை செய்த மூவாயிரம்‌ 
தமிழ்‌' என்பன எடுத்துக்காட்டுக்களாகும்‌. 
முப்பது பாட்டுக்களாலான திருப்பாவையை 
ஆண்டாள்‌ 'தமிழ்‌ மாலை' என்றே குறிப்பது இங்கு 
எண்ணத்தகும்‌. சிவநெறி தமிழ்நாட்டில்‌ பிறந்தது 


பண்பாட்டு அசைவுகள்‌ 45h 


எனக்‌ குறிக்க வந்த சேக்கிழார்‌, 'அசைவில்‌ செழும்‌ தமிழ்‌ வழக்கு' 
எனச்‌ சைவத்தையும்‌, 'அயல்‌ வழக்கு' எனச்‌ சமணத்தையும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. சமணமும்‌ சைவமும்‌ தமிழ்‌ மொழியினைத்‌ 
தெய்விக நிலை சார்ந்தனவாகக்‌ கருதின. 

ஆயும்‌ குணத்தவ லோகிதன பக்கல்‌ அகத்தியன்‌ கேட்‌(டு) 

ஏயும்‌ புவனிக்கு இயம்பிய அருந்தமிழ்‌ 
என்பது யாப்பருங்கலம்‌. பாணினிக்கு வடமொழியையும்‌, அதற்‌ 
இணையான தமிழ்‌ மொழியைக்‌ குறுமுனியான அகத்தியர்க்கும்‌ 
சிவபெருமான்‌ அளித்தார்‌ என்றும்‌ சைவ இலக்கியங்கள்‌ 
கூறும்‌. 'தழற்புரை சுடர்க்‌ கடவுள்‌ தந்த தமிழ்‌' என்று கம்பரும்‌ 
இக்கருத்தினை ஏற்றுப்‌ பேசுகிறார்‌. 

வடமொழி ஆதிக்கமும்‌ தெலுங்கு மொழி ஆதிக்கமும்‌ 
அரசியல்‌ அறிந்த தமிழர்களால்‌ உணரப்பட்ட இடைக்காலத்தில்‌ 
தமிழ்‌ தெய்வத்‌ தன்மை உடையதாகவும்‌ தாயாகவும்‌ கருதப்பட்டது. 
15ஆம்‌ நூற்றாண்டில்‌ வில்லிபாரதத்திற்கு வரந்தருவார்‌ தந்த 
பாயிரமும்‌ 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுந்த தமிழ்விடுதூதும்‌ இதை 
உணர்த்தும்‌. அதே காலத்தில்‌ 'தலைப்‌ பாவலர்‌ தீஞ்சுவைக்‌ 
கனியும்‌ தண்‌ தேன்‌ நறையும்‌ வடித்தெடுத்த சாரம்‌ கனிந்தூற்றிருந்த 
பசுந்தமிழ்‌' முருகக்‌ கடவுளின்‌ திருவாயில்‌ மணக்கிறது என்பர்‌ 
குமரகுருபரர்‌. /9ஆம்‌ நூற்றாண்டில்‌ மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
காலந்தொட்டுத்‌ 'தமிழ்‌' அரசியல்‌, சமூக, பண்பாட்டு அளவில்‌ 
ஒரு மந்திரச்‌ சொல்லாகவே தொழிற்படுகறது. 

'தெள்ளமுதின்‌ மேலான முத்திக்‌ கனியே என்‌ முத்தமிழே' 
என்று தமிழை முத்தி தரும்‌ பொருளாகவும்‌ தமிழ்விடுதூது 
குறிப்பிடுவது இங்கு உணரத்தகும்‌. இந்த உணர்வினை உள்வாங்கிக்‌ 
கொண்டு, சமூக நீதிக்குப்‌ போராடிய பாரதிதாசன்‌ தமிழைத்‌ 
தாயாகவும்‌, தெய்வமாகவும்‌, போராட்டக்‌ கருவியாகவும்‌ 
கொண்டது தமிழ்‌ நாடு அறிந்த செய்தி. 

நாட்டார்‌ வழக்காறுகளில்‌ தமிழ்‌ எனும்‌ சொல்‌, செம்மை 
யாகப்‌ பேசப்படும்‌ மொழியினை உணர்த்துகிறது. மன்றங்களிலும்‌ 
வழக்காடும்‌ இடங்களிலும்‌ பேசப்படும்‌ மொழியினை அச்சொல்‌ 
குறித்திருக்கிறது. 

தங்கத்‌ தமிழ்‌ பேச உங்க 

தாய்‌ மாமன்‌ வருவாங்க 
என்பது தாலாட்டு. 


தங்கத்‌ தமிழ்‌ அடியாம்‌ 
தாசில்தார்‌ கசசேரியாம்‌ 


என்பது ஒப்பாரிப்‌ பாடல்‌ வரி 


4165 தொ. பரமசிவன்‌ 


குழாயடி, ணெற்றடி என்பது போலத்‌ தமிழடி என்பது 
ஊர்‌ மன்றத்தைக்‌ குறிக்கும்‌. 

தமிழ்‌, தமிழன்‌ ஆகிய சொற்களை ஊர்ப்‌ பெயராகவும்‌, 
மக்கட்‌ பெயராகவும்‌ ஏராளமாக இட்டு வழங்கியிருக்கிறார்கள்‌. 
நெல்லை மாவட்டம்‌ ஆலங்குளத்துக்கருகில்‌ 'தமிமூர்‌' என்ற 
ஊரும்‌, நாங்கு நேரிக்கு அருகில்‌ 'தமிழாக்குறிச்சி' என்ற ஊரும்‌ 
அமைந்துள்ளன. அருப்புக்கோட்டைக்கருகில்‌ 'தமிழ்ப்பாடி' என்ற 
ஊரும்‌ உள்ளது. கல்வெட்டுக்களில்‌ 'தமிழன்‌', 'தமிழதரையன்‌” 
ஆகிய பெயர்களைப்‌ பல இடங்களில்‌ காண்கிறோம்‌. 


முதலாம்‌ ஆதித்த சோழன்‌ தனது வெற்றிக்குதவிய படைத்‌ 
தலைவன்‌ ஒருவனுக்குச்‌ 'செம்பியன்‌ தமிழவேள்‌' என்ற பட்டங்‌ 
கொடுத்தான்‌. சில அதிகாரிகளும்‌ தங்கள்‌ பெயர்களில்‌ தமிழை 
இணைத்துக்‌ கொண்டனர்‌. எடுத்துக்காட்டாக 'இருஞ்சோணாட்டு 
தமிழவேள்‌ தென்னவன்‌ திருச்சாத்தன்‌', 'அருந்தமிழ்‌ கேசரிச்‌ 
சோழப்‌ பெரியான்‌', 'சாணாட்டு வேளான்‌ தமிழப்‌ பெற்றான்‌' 
ஆகியனவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌ (கோயிலாங்குளம்‌ சமணக்‌ 
கோயில்‌ கல்வெட்டு). 


தண்ணீர்‌ 


தமிழ்நாடு நிலநடுக்கோட்டை ஒட்டிய வெப்பமண்டலப்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்ததாகும்‌. எனவே நீர்‌ குறித்த நம்பிக்கைகளும்‌ 
அவற்றின்‌ வெளிப்பாடுகளும்‌ தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ நிறையவே 
காணப்படுவது வியப்புக்குரியதல்ல. இனிமை, எளிதில்‌ புழங்கும்‌ 
தன்மை என இரண்டு பண்புகள்‌ நீருக்கு உண்டு, எனவே 
'தமிழ்‌' என்னும்‌ மொழிப்‌ பெயருக்கு விளக்கம்‌ தரவந்தவர்கள்‌, 
இனிமையும்‌, நீர்மையும்‌ தமிழ்‌ எனல்‌ ஆகும்‌' எனக்‌ குறிப்பிட்டனர்‌. 
குளிர்ச்சியினை உடையது என்பதனால்‌ நீரைத்‌ தண்ணீர்‌ என்றே 
தமிழர்கள்‌ வழங்கி வருகின்றனர்‌. நீரினால்‌ உடலைத்‌ தூய்மை 
செய்வதனை குளிர்த்தல்‌ (உடலைக்‌ குளிர்ச்சி செய்தல்‌) என்றும்‌ 
குறித்தனர்‌. இது வெப்ப மண்டலத்து மக்களின்‌ நீர்‌ பற்றிய 
வெளிப்பாடு ஆகும்‌. 


நீர்‌ என்பது வானத்திலிருந்து வருவது என்பதனால்‌ அதனை 
'அமிழ்தம்‌' என்றே வள்ளுவர்‌ குறிப்பிடுவார்‌. நீர்நிலைகளுக்குத்‌ 
தமிழர்கள்‌ வழங்கிவந்த பெயர்கள்‌ பல. சுனை, கயம்‌, பொய்கை, 
ஊற்று என்பன தானே நீர்‌ கசிந்த நிலப்பகுதிகளாகும்‌. குட்டை, 
மழை நீரின்‌ சிறிய தேக்கமாகும்‌. குளி(ர்‌)ப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
நீர்நிலை 'குளம்‌' என்பதாகவும்‌ உண்பதற்குப்‌ பயன்படும்‌ நீர்நிலை 
'ஊருணி' எனவும்‌ ஏர்த்‌ தொழிலுக்குப்‌ பயன்படும்‌ நீர்நிலை 
“ஏரி' என்றும்‌, வேறு வகையாலன்றி மழை நீரை மட்டும்‌ ஏந்தி 


பண்பாட்டு அசைவுகள்‌ 417} 


நிற்கும்‌ நிலையினை 'ஏந்தல்‌' என்றும்‌, கண்ணாறுகளை உடையது 
“கண்மாய்‌' என்றும்‌ தமிழர்கள்‌ பெயரிட்டு அழைத்தனர்‌. 


மலைக்காடுகளில்‌ உள்ள சுனைகளில்‌ 'சூர்மகள்‌' 'அரமகள்‌” 
என்றும்‌ அணங்குகள்‌ (மோகினிகள்‌) வாழ்கின்றனர்‌ என்பது பழைய 
நம்பிக்கை. அதுபோலவே தெய்வங்களின்‌ இடப்பெயர்ச்சிக்கும்‌ 
நீர்‌ ஒர்‌ ஊடகமாக அமைகின்றது என்பதும்‌ ஒரு நம்பிக்கையாகும்‌. 
விழாக்காலங்களில்‌ சாமியாடுபவர்களின்‌ தலையில்‌ ஏற்படும்‌ 
நீர்‌ கரகத்துக்குள்‌ சாமியின்‌ அருளாற்றல்‌ கலந்திருப்பதாக 
மக்கள்‌ நம்புகின்றனர்‌. 


நிலத்துக்கும்‌ நீருக்கும்‌ உள்ள உறவு பிரிக்கமுடியாது. நீரின்‌ 
சுவை அது பிறக்கும்‌ நிலத்தால்‌ அமையும்‌. நிலத்தால்‌ திரிந்துபோன 
நீரின்‌ சுவையை மேம்படுத்தத்‌ தமிழர்கள்‌ நெல்லியினை ஒரு 
மருந்தாகப்‌ பயன்படுத்தினர்‌. இணற்று நீர்‌ உவராக இருந்தால்‌ 
அதனுள்‌ நெல்லி மரத்தின்‌ வேர்களைப்‌ போட்டுவைப்பதும்‌ 
ஊருணிக்‌ கரைகளிலே நெல்லிமரங்களை நட்டுவைத்து 
அதற்கு 'நெல்லிக்காய்‌ ஊருணி என்று பெயரிடுவதும்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ வழக்கம்‌. நெல்லிக்காய்‌ இன்று தண்ணீர்‌ குடித்தால்‌ 
இனிப்புச்சுவை தெரியும்‌. இச்செய்தி சங்க இலக்கியத்தில்‌ ஓர்‌ 
உவமையாகவும்‌ எடுத்தாளப்பட்டுள்ளது. 


நீரின்‌ தூய்மையினைப்‌ பேணுவதிலும்‌ தமிழர்கள்‌ 
கருத்துச்‌ செலுத்தியுள்ளனர்‌. நீருக்குள்‌ மனிதக்‌ கழிவு இடுதல்‌ 
பெரும்பாவமாகக்‌ கருதப்படுகிறது. 'நீருக்குள்‌ ஐலபானம்‌ செய்த 
பாவத்தில்‌ போகக்கடவாராகவும்‌' என்று ஆவணங்கள்‌ இதனைக்‌ 
குறிக்கின்றன. சங்கரன்கோயிலுக்கு வடக்கே பனையூர்‌ என்ற 
ஊரில்‌ உள்ள சிவன்‌ கோவில்‌ இறைவனுக்கு அக்கோயிற்‌ 
கல்வெட்டுக்களில்‌ 'நன்னீர்த்துறையுடைய நாயனார்‌' என்ற 
பெயர்‌ காணப்படுகிறது இயற்கையின்‌ பேராற்றலில்‌ ஆரியர்‌ 
நெருப்பினை முதன்மைப்படுத்தியது போல திராவிடர்‌ நீரினை 
முதன்மைப்படுத்தினர்‌. தெய்வ வழிபாட்டுச்‌ சடங்குகளைப்‌ 
போலவே தமிழர்களின்‌ வீட்டுச்‌ சடங்குகளிலும்‌ நீர்‌ சிறப்பிடம்‌ 
பெறுகின்றது. செம்பு நீரில்‌ அல்லது குவளை நீரின்‌ மேல்‌ 
பூக்களையோ பூவிதழ்களையோ இட்டு வழிபடுவது எல்லாச்‌ 
சாதியாரிடமும்‌ காணப்படும்‌ பழக்கம்‌. நெடுஞ்சாலைகளில்‌ 
கோடைக்‌ காலத்தில்‌ நீர்ப்பந்தல்‌ அமைப்பது ஒரு அறச்செயலாகக்‌ 
கருதப்பட்டது. சோழர்‌ காலத்துக்‌ கல்வெட்டொன்று தண்ணீர்ப்‌ 
பந்தலில்‌ தண்ணீர்‌ இறைத்துத்‌ தருபவனுக்கும்‌, அதற்குக்‌ கலமிடும்‌ 
குயவனுக்கும்‌, தண்ணீர்‌ ஊற்றித்‌ க்கும்‌ ்‌ 
செய்வினை. அறிப்பீடுல்‌ ட தருபவனுக்கும்‌ மானியமளித்த 


4 185 
தொ. பரமசிவன்‌ 


இயற்கையல்லாத முறையில்‌ நெருப்பில்‌ சிக்கி இறந்தவர்கள்‌ 
நீர்‌ வேட்கையோடு இறப்பது இயல்பாகும்‌. எனவே அவ்வாறு 
இறந்தவர்களின்‌ நினைவாக நீர்ப்பந்தல்‌ அமைப்பதும்‌ தமிழர்களின்‌ 
வழக்கம்‌. 

மொகஞ்சொதராவில்‌ அகழ்வாய்வில்‌ காணப்பட்ட 
படிக்கட்டுகளுடன்‌ கூடிய குளம்‌ நீர்ச்சடங்குகள்‌ செய்வதற்குரிய 
இடமாக இருக்கலாம்‌ என அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. நீராடுவதே 
ஒரு சடங்காகவும்‌ தமிழர்களால்‌ கருதப்பட்டதற்குப்‌ பரிபாடல்‌, 
திருப்பாவை போன்ற இலக்கியங்கள்‌ சான்றாக அமைகின்றன. 


£ நீரை மையமிட்ட பழமொழிகளும்‌, மரபுத்‌ தொடர்களும்‌ 
தமிழர்களிடத்தே உண்டு. நீரடித்து நீர்‌ விலகாது, நீர்மேல்‌ எழுத்து” 
“தண்ணீருக்குள்‌ தடம்‌ பிடிப்பவன்‌' என்பவை அவற்றுட்சில. 


தமிழர்‌ உணவு 


ஒரு குறிப்பிட்ட மக்கள்‌ சமூகத்தின்‌ அசைவியக்கங்களை 
உணர அவர்தம்‌ உணவுப்‌ பழக்க வழக்கங்களைக்‌ கூர்ந்து 
நோக்க வேண்டும்‌. உணவுப்‌ பழக்க வழக்கங்கள்‌ ஒரு சமூகம்‌ 
வாழும்‌ பருவச்‌ சூழ்நிலை, வாழ்‌ நிலத்தின்‌ விளை பொருள்கள்‌, 
சமூகப்‌ படிநிலைகள்‌, உற்பத்தி முறை, பொருளாதார நிலை 
ஆகியவற்றைப்‌ பொறுத்து அமையும்‌. 

*சமைத்தல்‌' என்ற சொல்லுக்குப்‌ பக்குவப்படுத்துதல்‌ என்பது 
பொருள்‌. அடுப்பில்‌ ஏற்றிச்‌ சமைப்பது 'அடுதல்‌' எனப்படும்‌. 
சமையல்‌ செய்யப்படும்‌ இட ம்‌ அட்டில்‌ அல்லது அடுக்களை. 
தமிழர்களின்‌ வீட்டு அமைப்பில்‌ வீடு எந்தத்‌ திசை நோக்கி 
அமைந்திருந்தாலும்‌ சமையலறை வீட்டின்‌ வடகிழக்கு அல்லது 
தென்மேற்கு மூலையில்‌ அமைக்கப்படுகிறது. 


நீரிலிட்டு அவித்தல்‌, அவித்து வேக வைத்தல்‌, வறுத்து 
அவித்தல்‌, சுடுதல்‌, வற்றலாக்குதல்‌, எண்ணெயிலிட்டுப்‌ 
பொரித்தல்‌, வேசுவைத்து மளறவைத்தல்‌ அதியன சமையலின்‌ 
முறைகள்‌. 
நகர்ப்புறமயமாதல்‌, தொடர்புச்‌ சா தனங்களின்‌ விளம்பாத்‌ 
தன்மை, பொருளியல்‌ வளர்ச்சி, பயண அனுபவங்கள்‌ அகியவை 
காரணமாகக்‌ கடந்த ஒரு நூற்றாண்டு: காலத்திற்குள்‌ தமிழர்களின்‌ 
உணவு முறை மிகப்பெரிய அள வில்‌ மாறுதல்‌ அடைந்திருக்கிறது. 
நிகழ்கால உணவுப்‌ பழக்கவழக்கங்களில்‌ உடல்‌ நலம்‌ குறித்த 
பயர்வையே ஆளுமை 
ல மிசசசொச்சங்களோடு 


அக்கழையைவிடச்‌ சுவை முழி 
செலுத்துகிறது எனவே இன்னும 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 (9p 


இருக்கும்‌ பழைய உணவுப்‌ பழக்கங்களைத்‌ தொகுத்துக்‌ காணுவது 
நல்லது. 

கிழங்கு வகைகளில்‌ சிலவும்‌ (பனங்கிழங்கு), புன்செய்‌ 
தானிய வகைகளில்‌ சிலவும்‌ (சோளக்‌ கதிர்‌), சிறு பறவை 
இறைச்சியும்‌ ஏழை மக்களால்‌ சுட்டு உண்ணப்படுகின்றன. 
கடினமான கிழங்குகளும்‌ (சர்க்கரைவள்ளி, ஏழிலைக்‌ கிழங்குகள்‌) 
நீரிலிட்டு அவிக்கப்படுகின்றன. அரைத்த அல்லது இடித்த மாவுப்‌ 
பொருள்கள்‌ நீராவியில்‌ வேக வைக்கப்படுகின்றன (இடியாப்பம்‌, 
இட்டிலி, கொழுக்கட்டை). இடித்த மாவுடன்‌, சூடான இனிப்புப்‌ 
பாகினைச்‌ சேர்த்துக்‌ கட்டி அரிசி, பொரிவிளங்காய்‌, பாசிப்பயற்று 
மா உருண்டை செய்யப்படுகின்றன. மாவுப்‌ பொருள்களுடன்‌ 
இனிப்புப்‌ பாகு கூட்டி மீண்டும்‌ எண்ணெயில்‌ பொரித்து 
முந்திரிக்கொத்து, அதிரசம்‌ (பாசிப்பருப்பு மா, அரிசி மா) 
ஆகியன செய்யப்படுகின்றன. மாவுப்‌ பொருள்களுடன்‌ உறைப்புச்‌ 
சுவையுடைய மசாலா கூட்டி பஜ்ஜி, வடை செய்யப்படுகின்றன. 
புலவு அல்லது காய்கறிகளுடன்‌ உறைப்பு மசாலா கூட்டி 
எண்ணெய்‌ இட்டுத்‌ தாளித்துக்‌ குழம்பாகவோ அல்லது 
தொடுகறியாகவோ ஆக்குகிறார்கள்‌. மாவுப்‌ பொருள்களுடன்‌ 
காய்கறிகள்‌ சேர்த்து, எண்ணெய்‌ தடவிச்‌ சுடும்‌ உணவு வகைகளில்‌ 
அடை, தோசை ஆகியன அடங்கும்‌. இலை (அடை) வடிவில்‌ 
செய்யப்படுவதால்‌ அது அடை எனப்பெயர்‌ பெற்றது. வெந்த 
தானியத்துடன்‌ வெல்லம்‌, கருப்புக்கட்டி ஆகியன சேர்த்துத்‌ 
திரவ வடிவில்‌ ஆக்குவது பாயசம்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ மிளகு, நெய்‌, புளி, ரை, இறைச்‌, 
கும்மாயம்‌ பற்றிய உணவுக்‌ குறிப்புக்கள்‌ காணக்‌ கிடைக்கின்றன. 
பக்தி இயக்கத்தின்‌ எழுச்சியோடு தமிழர்‌ உணவு வகையில்‌ 
பெரிய மாற்றம்‌ நிகழ்ந்திருக்கிறது. லட்டு (இலட்டுவம்‌), 
எள்ளுருண்டை, அப்பம்‌ போன்றவற்றைப்‌ பெரியாழ்வார்‌ தம்‌ 
பாடலில்‌ குறிப்பிடுகிறார்‌. சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுக்களில்‌ 
சருக்கரைப்‌ பொங்கல்‌ (அக்கார வடிசில்‌, பணியாரம்‌ ஆகிய 
உணவு வகைகள்‌ பேசப்படுகின்றன. விசய நகர ஆட்சிக்காலக்‌ 
கல்வெட்டுக்களில்தான்‌ இட்டளி (இட்டிலி), தோசை, அதிரசம்‌ 
போன்ற உணவு வகைக்‌ குறிப்புக்கள்‌ கிடைக்கின்றன 
ஆனால்‌ இவை கோயிற்‌ பண்பாட்டைப்‌ பிரதிபலிப்பதனால்‌, 
பெருவாரியான மக்களின்‌ உணவுப்‌ பழக்கவழக்கங்களை அறிய 
இவற்றைப்‌ போதிய சான்றுகளாகக்‌ கொள்ளமுடியாது. 

திடப்‌ பொருள்களையும்‌ இறைச்சிப்‌ பொருள்களையும்‌ 
அரைத்தும்‌ துவைத்தும்‌ நீர்‌ குறைத்து ஆக்கப்படுவன துவையல்‌ 
என்ற வகையில்‌ அடங்கும்‌. நீரிலே கரைத்த துவையல்‌ இக்காலத்தில்‌ 


4209 தொ. பரமசிவன்‌ 


'சட்டினி' என வழங்கப்படுகிறது. இறைச்சி சேர்த்த துவையல்‌ 
'கைமா' என்ற உருதுச்‌ சொல்லால்‌ வழங்கப்படுகிறது. 

எளிய மக்கள்‌ நிறைய நீரில்‌ தானியங்களை வேகவைத்து 
உண்பது (நெல்லரிசி, குறு நொய்‌ அரிசி, சோளம்‌, கம்பம்புல்‌, 
கேழ்வரகு, வரகரிசி) கஞ்சியாகும்‌. கஞ்சியினை 'நீரடுபுற்கை' 
என்கிறார்‌ இருவள்ளுவர்‌ (நீர்‌ *அடு * புல்‌ * கை). கஞ்சியில்‌ 
சேர்க்கப்படும்‌ மற்றொரு பொருள்‌ மோர்‌. 

வற்றல்‌ என்பது மழைக்காலத்திற்கு எனச்‌ சேமிக்கப்பட்ட 
உணவாகும்‌. காய்கறிகள்‌ நிறையக்‌ கிடைக்கும்‌ காலத்தில்‌ உப்புக்‌ 
கலந்த மோரில்‌ ஊறவைத்துப்‌ பின்னர்‌ வெயிலில்‌ நீர்‌ வற்றக்‌ 
காயவைத்துச்‌ சேமிப்பர்‌. வெண்டை, மிளகாய்‌, பாகல்‌, சுண்டை, 
கொவ்வை, கொத்த வரை, கத்தரி, மணத்‌ தக்காளி ஆகியன 
வற்றலுக்கு உரிய காய்கறிகள்‌. 


காய்கறி என்ற சொல்‌ காய்களையும்‌ மிளகையும்‌ சேர்த்துக்‌ 
குறிக்கும்‌. கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டில்தான்‌ சிலி நாட்டில்‌ இருந்து 
வந்த மிளகாய்‌ தமிழ்‌ நாட்டிற்குள்‌ புகுந்தது. அதுவரை தமிழர்‌ 
சமையலில்‌ உறைப்புச்‌ சுவைக்காகக்‌ கறுப்பு மிளகினை (கருங்கறி) 
மட்டுமே பயன்படுத்தி வந்தனர்‌. இறைச்சி உணவிற்கு அதிகமாகக்‌ 
கறியினைப்‌ பயன்படுத்தியதால்‌ இறைச்சியே 'கறி' எனப்‌ பின்னர்‌ 
வழங்கப்பட்டது. வெள்ளை மிளகினைத்‌ (வால்மிளகு) தமிழர்‌ 
குறைவாகவே பயன்படுத்தியுள்ளனர்‌. 


பழந்தமிழர்‌ உணவு வகைகளைக்‌ கூர்ந்து கவனித்தால்‌ ஓர்‌ 
உண்மை புலப்படும்‌. தமிழர்‌ உணவு முறைகளில்‌ வறுத்தும்‌, 
சுட்டும்‌, அவித்தும்‌ செய்யப்படும்‌ உணவுப்‌ பண்டங்களே 
அதிகமாக இருந்தன. எண்ணெய்யில்‌ இட்ட பண்டங்கள்‌ 
(குறிப்பாக வடை, பஜ்ஜி, மிக்சர்‌, காரச்சேவு போன்றவை) 
அண்மைக்‌ காலங்களிலேயே மிக அதிகமாகப்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றன. இவற்றின்‌ தயாரிப்பில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நிலக்கடலை எண்ணெய்யும்‌ விசய நகர ஆட்சிக்‌ காலத்திலேயே 
இங்கு அறிமுகமானது. 

“லாலா மிட்டாய்க்‌ கடை' என்பது புதுவகை உணவுகளைத்‌ 
தமிழ்நாட்டில்‌ அறிமுகம்‌ செய்து வருகிறது. நாயக்க மன்னர்களின்‌ 
காலத்தில்‌ அவர்களால்‌ தமிழ்‌ நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 
இந்தி பேசும்‌ மக்கள்‌ பிரிவினர்‌ புதிய இனிப்பு வகைகளை 
அறிமுகப்படுத்தினர்‌. சருக்கரை, கோதுமை, நெய்‌, கடலைமா 
ஆகியனவே இவற்றின்‌ மூலப்‌ பொருள்கள்‌. சருக்கரைக்குப்‌ 
பதிலாகக்‌ கருப்புக்‌ கட்டி சேர்த்து நாடார்‌ சாதியினர்‌ வைக்கும்‌ 
இனிப்புக்‌ கடையை மிட்டாய்க்‌ கடை என்றே சொல்வார்கள்‌. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 421 pb 


கிராமப்புறத்து மக்கள்‌ இனிப்பு விற்கும்‌ கடைகளை 'அந்திக்கடை' 
(மாலை நேரத்துக்கடை) என்றே வழங்கி வந்தனர்‌. லாலா, 
மிட்டாய்‌ என்பன முறையே இந்தி, உருதுச்‌ சொற்களாகும்‌. 


கடந்த ஐம்பது ஆண்டுகளில்‌ தமிழர்‌ வீட்டுச்‌ சமையலில்‌ 
எண்ணெயின்‌ பங்கு பெருமளவு அதிகரித்திருக்கிறது. எண்ணெய்ச்‌ 
சுவையினை இக்காலத்‌ தமிழர்கள்‌ பெரிதும்‌ விரும்புவதால்‌ 
அவித்தும்‌, வேகவைத்தும்‌, எண்ணெயைச்‌ சேர்க்காமலும்‌ 
செய்யப்பட்ட உணவுப்‌ பொருள்கள்‌ வேகமாக மறைந்து 
வருகின்றன. பொருளாதாரச்‌ சந்தையில்‌ எண்ணெய்‌ வணிகம்‌ 
முக்கிய இடத்தைப்‌ பெறுகிறது. வல்லரசு நாடுகளில்‌: கருவிகள்‌ 
பலதரப்பட்டவை. அவற்றின்‌ பொருளியல்‌ ஆயுதங்களாகக்‌ 
காப்பியும்‌, தேநீரும்‌ அவற்றின்‌ துணைப்‌ பொருளான சருககரையும்‌ 
இன்று எல்லா வீடுகளிலும்‌ நுழைந்துவிட்‌.டன. 


உணவு என்பது இன்று ஒரு குடும்பத்தின்‌ பழக்கவழக்கமன்று. 
இனிமை ததும்பும்‌ சருக்கரையானது கியூபா, பிலிப்பைன்ஸ்‌ 
போன்ற நாடுகளின்‌ வாழ்வுக்கான பற்றுக்கோடு. அமெரிக்கா 
போன்ற நாடுகளால்‌ இச்சிறிய நாடுகள்‌ ஓடுக்கப்படுவதற்கு அதே 
சருக்கரை ஒரு கொடுமையான பொருளாதார ஆயுதமாகவும்‌ 
அமைகிறது. இந்த அரசியல்‌ உண்மையை உணராத தமிழர்கள்‌ 
உணவுப்‌ பழச்கத்தில்‌ உடல்‌ நலத்தைக்‌ கருதாது, நாவின்‌ 
சுவையினையே சார்ந்து இருப்பது வீழ்ச்சிக்குரிய வழிகளில்‌ 
ஒன்று. 


உணர்வும்‌ உப்பும்‌ 


“உப்புப்‌ பெறாத வேலை' என்று ஒன்றுக்கும்‌ பயனற்றதைக்‌ 
குறிப்பிடுவார்கள்‌. (உணர்ச்சியற்றவனை உப்புப்‌ போட்டுத்தான்‌ 
சாப்பிடுகிறாயா ? என்றும்‌ கேட்பார்கள்‌) ஆனால்‌ மனிதகுல 
வரலாற்றில்‌ உப்புக்குத்‌ தனி இடம்‌ உண்டு. மனிதனின்‌ 
நாகரிக வளர்ச்சியில்‌ நெருப்பை உருவாக்கக்‌ கற்றதுபோல 
உப்பினைப்‌ பயன்படுத்தக்‌ கற்றதும்‌ முக்கயத்துவமுடை யதுதான்‌. 
அப்போதுதான்‌ வேதியியல்‌ என்ற விஞ்ஞானம்‌ தொடக்கம்‌ 
பெறுகிறது. 

உப்பு என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்குச்‌ 'சுவை' என்பதே 
முதற்பொருள்‌. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று சுவைகளெல்லாம்‌ 
உப்பு என்ற சொல்லை அடியாகக்‌ கொண்டே பிறந்தவை. 
சமையலுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ உப்பிற்கு 'வெள்ளுப்பு' 
பெயர்‌. பழந்தமிழ்‌ நாட்டுப்‌ பொருளாதாரத்திலும்‌ 
பண்பாட்டிலும்‌ உப்புக்குத்‌ தனி இடம்‌ உண்டு. பழந்தமிழ 


என்று 
தமிழ்ப்‌ 


ர்களால்‌ 


420 தொ. பரமசிவன்‌ 


சுவையின்‌ சின்னமாகவும்‌ வளத்தின்‌ சின்னமாகவும்‌ உப்பு 
கருதப்பட்டது. தன்‌ உருவம்‌ தெரியாமல்‌ பிற பொருள்களோடு 
கலந்து பயன்தருவது 'வெள்ளுப்பு'. 

செய்த வேலைக்கு மாற்றாக நெல்லும்‌ (சம்பாவும்‌) உப்பும்‌ 
(அளத்தில்‌ விளைவது) கொடுத்த வழக்கத்தினால்தான்‌ 'சம்பளம்‌' 
என்ற சொல்‌ பிறந்தது என்பர்‌. ஆங்கிலத்திலும்‌ 22/௭) என்ற 
சொல்‌ 5! என்பதன்‌ அடியாகப்‌ பிறந்தது என்றும்‌ கூறுவர்‌. 

இன்றும்‌ தமிழ்நாட்டில்‌ பெரும்பாலான சாதியாரிடத்தில்‌ 
புது மணமகள்‌ தன்‌ கணவன்‌ வீட்டிற்குள்‌ நுழையும்போது ஒரு 
சிறு ஓலைக்கூடையில்‌ உப்பை எடுத்துக்கொண்டே நுழைகிறாள்‌. 
அது போலவே புதுமனை புகுவிழாக்களில்‌ உறவினர்கள்‌ 
அரிசியினையும்‌ உப்பினையும்‌ அன்பளிப்பாகக்‌ கொண்டு வருவர்‌. 
மதுரை மாவட்டக்‌ கள்ளர்களில்‌ ஒரு பிரிவினர்‌ திருமணத்தை 
உறுதி செய்யும்போது மணமகன்‌ வீட்டில்‌ இருந்து அரிசியும்‌ 
உப்பும்‌ கொண்டு செல்கின்றனர்‌. 

ஒருவர்‌ இறந்த எட்டாவது அல்லது பத்தாவது நாளில்‌ 
இறந்தார்க்குப்‌ படைக்கும்‌ உணவுகளை உப்பில்லாமல்‌ செய்யும்‌ 
வழக்கம்‌ இன்னமும்‌ பல சாதியாரிடத்து இருக்கின்றது. உப்பு 
உறவின்‌ தொடர்ச்சிக்கு உள்ள ஒரு குறியீடு ஆகும்‌. இறந்தாரோடு 
உள்ள தொடர்பை அறுத்துக்கொள்ளவே இவ்வாறு செய்கிறார்கள்‌. 
உப்பு நன்றி உணர்ச்சியின்‌ தோற்றுவாய்‌ ஆகவும்‌ கருதப்படுகிறது. 
“இன்ற உப்பிற்குத்‌ துரோகம்‌ செய்வது' என்பது நன்றி மறந்ததனைக்‌ 
காட்டும்‌ வழக்குமொழி. 

நன்றி கெட்ட விதுரா - சிறிதும்‌ 

நாணமற்ற விதுரா 
தின்ற உப்பினுக்கே -நாசம்‌ 
தேடுகின்ற விதுரா 

என்று பாஞ்சாலி சபதத்தில்‌ பாரதி இந்த நம்பிக்கையைப்‌ 
பதிவு செய்கிறான்‌. 

பழந்தமிழ்நாட்டின்‌ மிகப்‌ பெரிய சந்தைக்குரிய உற்பத்திப்‌ 
பொருளாக உப்பு விளங்கியிருக்கிறது. கடற்கரையில்‌ விளையும்‌ 
உப்பினை வண்டிகளில்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ 'உமணர்‌' என்ற 
வணிகர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
காணப்படுகின்றன. கிறித்துவுக்கு முற்பட்ட காலத்தைச்‌ சேர்ந்த 
அழகர்‌ மலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு உப்பு வணிகன்‌ ஒருவனையும்‌ 
குறிக்கிறது. உப்பு விளையும்‌ களத்திற்கு “அளம்‌' என்றும்‌ பெயர்‌. 
பெரிய உப்பளங்களுக்கு அரசர்களின்‌ பட்டப்பெயர்களைச்‌ 
சூட்டியிருக்கிறார்கள்‌. அவை பேரளம்‌, கோவளம்‌ (கோ* அளம்‌) 


பண்பாட்டு அசைவுகள்‌ 429 


என்று வழங்கப்பட்டுள்ளன. சோழ, பாண்டிய அரசர்கள்‌ உப்புத்‌ 
தொழிலை அரசின்‌ கட்டுக்குள்ளேயே வைத்திருந்திருக்கிறார்கள்‌. 
“ஜடாவர்மன்‌ திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி சுந்தர பாண்டியன்‌ 
காலத்தில்‌ (இ. பி. 1268) அதும்பூர்‌ என்னும்‌ ஜனனாதப்‌ பேரளம்‌, 
செல்லூர்‌ என்னும்‌ அநபாய சோழப்‌ பேரளம்‌, இடையன்‌ குழி 
என்னும்‌ இராஜேந்திர சோழப்‌ பேரளம்‌, கூடலூர்‌ என்னும்‌ 
ராஜநாராயணப்‌ பேரளம்‌, திருநல்லூர்‌ என்னும்‌ கிடாரம்‌ 
கொண்ட சோழப்‌ பேரளம்‌, வெண்ணாரிகன்‌ சுழி என்னும்‌ 
ஏழிசை மோகன்‌ பேரளம்‌, சூரைக்‌ காமு என்னும்‌ அளப்பிறந்தான்‌ 
, பேரளம்‌ ஆதியவற்றிலிருந்து உப்பு விற்கையில்‌ ஒரு உறை உப்புக்கு 
ஒரு உழக்கு உப்பு என்னும்‌ விகிதத்தில்‌ சேகரித்துத்‌ திருவதிகை 
திரு வீரட்டானேஸ்வரர்‌ கோயில்‌ திருவமுதுபடிக்கும்‌ கோயில்‌ 
சீரமைப்பிற்கும்‌ நிவந்தமாக அளிக்கப்பட்டி ருக்கின்றன” என்று 
தொல்லியல்‌ அறிஞர்‌ நடன. காசிநாதன்‌ எடுத்துக்காட்டுகிறார்‌. 


போக்குவரத்து வசதிகள்‌ பெருகாத காலத்தில்‌ உப்பின்‌ 
விலையும்‌ அதிகமாகவே இருந்திருக்கிறது. 'நெல்லின்‌ நேரே 
வெண்கல்‌ உப்பு' என்று பெண்‌ ஒருத்தி விலை கூறி உப்பு 
விற்பதனைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ பார்க்கிறோம்‌. சோழர்‌ 
காலத்திலும்‌ நெல்லின்‌ விலையும்‌ உப்பின்‌ விலையும்‌ அருகருகு 
இருந்தன என்று கல்வெட்டுக்களில்‌ இருந்து தெரிறெது. இன்றைய 
பொருளாதாரக்‌ கணக்கில்‌ உப்பின்‌ விலை இப்போது உள்ளதைவிட 
ஐந்து மடங்கு அதிகமாக இருந்ததாகக்‌ கொள்ளலாம்‌. உப்பு 
உலோகத்தை அரிக்கும்‌ தன்மை கொண்டதனால்‌ 'மரவை' 
எனப்படும்‌ மரச்சட்டியிலும்‌ 'கல்மரவை' எனப்படும்‌ மாக்கல்‌ 
சட்டியிலும்‌ வீடுகளில்‌ உப்பு இட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. 
இப்பாத்திரங்கள்‌ இப்போது பண்பாட்டு எச்சங்களாக 
விளங்குகின்றன. 


தமிழ்நாட்டின்‌ சமூகப்‌ படிநிலைகளை அடையாளம்‌ காட்டும்‌ 
பொருள்களில்‌ ஒன்றாகவும்‌ உப்பு விளங்கியுள்ளது. ஆக்கிய 
சோற்றோடு உப்பைச்‌ சேர்த்து உண்பது ஒரு வழக்கமாகும்‌. சாதிய 
ஒடுக்கு முறை கடுமையாக இருந்த காலத்தில்‌ ஒடுக்கப்பட்ட 
சாதியார்‌, சோறு உலையில்‌ இருக்கும்போதே அதில்‌ உப்டையிடும்‌ 
வழக்கத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌. இலையில்‌ தனியாக உப்பிட்டு 
உண்ணும்‌ வழக்கம்‌ மேட்டிமையின்‌ சின்னமாகக்‌ கருதப்பட்டது 
போலும்‌. 


உப்பு வரிக்கு எதிராகக்‌ காந்தியடிகள்‌ சட்டமறுப்பைத்‌ 
தொடங்கிய காரணம்‌, உப்பு அனைத்து மக்களையும்‌ (சாதி, 
சமயம்‌, வர்க்கம்‌ தாண்டி) பாதிக்கக்கூடியது என்பதுதான்‌. 
உப்பிற்கு இருக்கும்‌ பண்பாட்டு முக்கியத்துவத்தையும்‌ குறியீட்டுச்‌ 


6429 தொ. பரமசிவன்‌ 


சிறப்பினையும்‌ சுட்டி, 'உப்புக்கு வரிபோடும்‌ அரசும்‌ ஓர்‌ அரசா" 
என்று கேள்வி எழுப்பி ஆங்கிலேய அரசு ஆளத்‌ தகுதியற்றது 
என அதன்‌ தகுதிப்பாட்டைக்‌ கேள்விக்குள்ளாக்கியது தேசிய 
இயக்கம்‌. 

காந்தியடிகளின்‌ உப்புச்‌ சத்தியாக்கிரகமும்‌, தண்டி 
யாத்திரையும்‌ இந்திய அரசியல்‌ வரலாற்றின்‌ அழுத்தமான 
பக்கங்களாகும்‌. தண்டி யாத்திரை நடந்த குசராத்தில்‌ சில 
ஆண்டுகளுக்கு முன்‌ வெளிநாட்டு நிறுவனமான “கார்கில்‌” 
கம்பெனிக்கு மைய அரசு உப்புத்‌ தயாரிக்க அனுமதி வழங்கியது. 
குசராத்‌ மக்கள்‌ ஜார்ஜ்‌ பெர்னாண்டஸ்‌ தலைமையில்‌ இந்த 
அனுமதியை எதிர்த்துக்‌ கிளர்ச்சி செய்ததும்‌, இறுதியில்‌ “கார்கில்‌” 
நிறுவனம்‌ ப இந்திய வரலாற்றின்‌ வெப்பம்‌ 
மிகுந்த பக்கங்களாகும்‌'5௯ஃ 


உணவும்‌ நம்பிக்கையும்‌ 


மனிதனின்‌ அடிப்படைத்‌ தேவைகளான உணவும்‌ நீரும்‌ உலகின்‌ 
எல்லா நாகரிகங்களிலும்‌ தனித்த இடத்தைப்‌ பெறுகின்றன. 
தமிழர்‌ பண்பாட்டிலும்‌ உணவு பல்வகையான நம்பிக்கைகளுக்குக்‌ 
களனாக அமைந்திருக்கிறது. 

உணவு சார்ந்த நம்பிக்கைகள்‌ பல வகையாகும்‌. நேரம்‌, 
கிழமை, பருவகாலம்‌, சடங்குகள்‌, பயணம்‌, விழாக்கள்‌ ஆகியவை 
சார்ந்து உணவுசார்‌ நம்பிக்கைகள்‌ அமைகின்றன. விலக்கப்‌ 
பட்டவை, விதிக்கப்பட்டவை என்ற இரு பெரும்‌ பகுப்பில்‌ 
இவற்றை அடக்கலாம்‌. 

புலால்‌ உண்ணும்‌ சாதியாரும்‌ குறிப்பிட்ட சில நாள்களில்‌ 
புலால்‌ உணவை விலக்குகின்றனர்‌. வெள்ளி, செவ்வாய்‌ 
ஆகிய நாள்களில்‌ சிலர்‌ புலால்‌ உணவை விலக்குவர்‌; சிலர்‌ 
சனிக்கிழமைகளில்‌ மட்டும்‌ விலக்குவர்‌; ஆவணி மாத 
ஞாயிற்றுக்கிழமைகளிலும்‌, புரட்டாசி மாதச்‌ சனிக்கிழமைகளிலும்‌ 
சிலர்‌ தவிர்த்துவிடுவர்‌. புரட்டாசி அல்லது கார்த்திகை 
மாதங்களில்‌ முழுமையாகப்‌ புலால்‌ மறுப்பது சிலரது வழக்கம்‌. 
ஊர்த்‌ திருவிழாவிற்குக்‌ காப்புக்‌ கட்டிய அல்லது கொடியேற்றிய 
நாள்‌ தொடங்கி விழா முடியும்‌ வரை சிலர்‌ புலால்‌ விலக்குவர்‌. 

அமாவாசை, பெளர்ணமி (/கார்‌உவா, வெள்உவா) 
நாள்களில்‌ பொதுவாகப்‌ பெண்கள்‌ புலால்‌ உணவு விலக்கும்‌ 
வழக்கம்‌ உடையவர்கள்‌. இம்மரபுகளை அடியொற்றித்‌ தமிழ்‌ 
கிறித்தவர்களும்‌ 'லென்ட்‌' (/21/) எனப்படும்‌ நோன்புக்‌ காலத்தில்‌ 
புலால்‌ உணவை அறவே விலக்குவது சில இடங்களில்‌ வழக்கமாக 


பண்பாட்டு அசைவுகள்‌ 425 p 


உள்ளது. இந்த நோன்புக்‌ காலம்‌ என்பது இயேசுநாதர்‌ 
சிறைப்பட்டது முதல்‌ உயிர்த்தெழுந்தது வரையிலான 40 
நாள்களாகும்‌. கிறித்தவ முதியவர்‌ சிலர்‌, இயேசுநாதர்‌ சிலுவையில்‌ 
மரித்தது ஒரு வெள்ளிக்கிழமை என்பதால்‌ அந்த நாளில்‌ புலால்‌ 
விலக்கும்‌ வழக்கம்‌ உடையவர்களாக இருக்கின்றனர்‌. கத்தோலிக்க 
கிறித்தவர்களிடையேதான்‌ பெரும்பாலும்‌ இவ்வழக்கத்தைக்‌ 
காண முடிகிறது. 

இரவில்‌, 'உப்பு' என்ற சொல்லைச்‌ சொல்லக்‌ கூடாது. 
இரவிலே அடுத்த வீட்டாருக்கு மோர்‌ கொடுத்தல்‌ கூடாது. 
தவிர்க்க முடியாத நேரத்தில்‌ சிறிது வெள்ளை உப்பினை அதற்கு 
மாற்றாக வாங்கிக்‌ கொண்டு கொடுக்கலாம்‌. புதுமனைக்கு 
உள்ளே மணமகள்‌ முதலில்‌ கொண்டு செல்ல வேண்டிய 
பொருள்‌ உப்புதான்‌. இவை உப்பு குறித்த சில நம்பிக்கைகள்‌. 
உப்பு, உறவுக்கும்‌ செழிப்புக்கும்‌ அடையாளமாகக்‌ கருதப்பட்டது. 
எனவே சில சாதியார்‌ இறந்தார்க்குப்‌ படைக்கும்‌ உணவில்‌ 
உப்புச்‌ சேர்ப்பதில்லை. 

விருந்தாளிகளுக்குப்‌ படைக்கும்‌ உணவில்‌ பாகற்காய்‌, பயறு 
வகைகள்‌, அகத்திக்கரை ஆகியவற்றைச்‌ சேர்ப்பதில்லை. இறப்பு 
நிகழ்ந்த வீடுகளில்‌ அன்றும்‌, மறுநாளும்‌ உணவில்‌ அகத்திக்கரை 
சேர்ப்பர்‌. அகத்திக்கரையும்‌ பயறு வகைகளும்‌ இறப்போடும்‌ 
இறந்தவர்‌ உணவோடும்‌ தொடர்புபடுத்தப்படுகன்றன. எனவே 
அவற்றை விருந்தாளிகளுக்குப்‌ படைப்பதில்லை. தென்‌ 
மாவட்டங்களில்‌ 'பயறு அவித்தல்‌' என்பது இறப்பைக்‌ குறிக்கும்‌. 
விழாக்காலங்களிலும்‌ உணவில்‌ பயறு வகைகள்‌ (கடலை, தட்டை) 
பெரும்பாலும்‌ தவிர்க்கப்படுகின்றன. 

தொன்மையான பயிர்‌ வகைகளில்‌ ஒன்றான சுரையின்‌ 
காயினைப்‌ புலால்‌ போன்றது எனக்‌ கருதித்‌ தமிழ்நாட்டு 
பிராமணர்‌ முற்றிலுமாக விலக்கி விடுகின்றனர்‌. புலால்‌, மீன்‌ 
ஆகியவற்றோடு சேர்க்கப்படும்‌ காய்கறி இது. ஆதலால்‌ இதனை 
விலக்குகின்றனர்‌ போலும்‌. 

போக்குவரத்து வசதி பெருகாத காலங்களில்‌ பயணத்தின்‌ 
போது இரண்டு அல்லது மூன்று பொழுதுக்குக்‌ கட்டுச்சோறு 
கட்டிக்கொண்டு செல்லும்‌ வழக்கம்‌ இருந்தது. காட்டுவழியில்‌ 
உள்ள தெய்வங்களும்‌ ஆவிகளும்‌ கட்டுச்சோற்று உணவைத்‌ 
தீண்டாமல்‌ பாதுகாக்க, சோற்றின்மீது ஒரு அடுப்புக்‌ 
கரித்துண்டினை உடன்‌ வைத்துக்‌ கட்டுவர்‌. 

பெரும்பாலான சாதியார்‌ விருந்தாளிகளுக்கு உணவு 
பரிமாறும்போது முதலில்‌ உப்பினை வைப்பர்‌. ஒன்றிரண்டு 
சாதிகளில்‌ முதலில்‌ சோற்றினை வைக்கும்‌ வழக்கமுண்டு. 


426» தொ. பரமசிவன்‌ 


இவையேயன்றித்‌ தெய்வங்களும்‌ விழா நாள்களும்‌ 
நோன்பு நாள்களும்‌ வெவ்வேறு வகையான உணவுகளோடு 
தொடர்புபடுத்தப்படுகின்றன. மார்கழி மாதத்தின்‌ திருவாதிரை 
நாள்‌ சிவ பெருமானுக்கு உரியதாகக்‌ கருதப்படுறெது. அந்நாளில்‌ 
உளுந்து மாவினால்‌ செய்த களி வீட்டு உணவில்‌ சிறப்பிடம்‌ 
பெறுறெது. 'திருவாதிரைக்கு ஒரு வாய்க்களி' என்பது தென்‌ 
மாவட்டங்களில்‌ பெருக வழங்கும்‌ சொல்லடை. கார்த்திகை 
மாதத்துக்‌ கார்த்திகை நாள்‌ முருகனுக்கு உரிய திருநாள்‌. 
அந்நாளில்‌ கார்த்திகைப்‌ பொரியும்‌ இடித்த மாவினால்‌ ஆன 
பிடிகொழுக்கட்டையும்‌ விளக்கு முன்‌ படைக்கப்படுகின்றன. 
பிள்ளையார்‌ வழிபாட்டிற்கு உரிய கொழுக்கட்டை மோதகம்‌ 
எனப்படும்‌. அது அரைத்த மாவில்‌ உள்ளே இனிப்பிட்டுச்‌ 
செய்யப்படுவது. 


மாச மாதத்தில்‌ வரும்‌ சிவராத்திரியில்‌ அரிசியை இடித்துச்‌ 
செய்யும்‌ உலர்ந்த அவல்‌ சிறப்பான உணவாகக்‌ கருதப்படுகிறது. 
தென்‌ மாவட்டங்களிலும்‌ கேரளத்திலும்‌ சித்திரை முதல்‌ நாள்‌ 
திருநாளாகக்‌ கருதப்படுகிறது. அந்த நாளுக்கு உரிய உணவு, ஊற 
வைத்து இனிப்பிட்ட அரிசி அவல்‌. ஆடிமாதப்‌ பதினெட்டாம்‌ 
பெருக்கன்று உளுந்து முதலான பல புஞ்சைத்‌ தானியங்களையும்‌ 
திரித்து இனிப்புக்‌ கூட்டிச்‌ செய்த ஒருவகைப்‌ பாயாசம்‌ சிறப்புச்‌ 
சிற்றுணவாகக்‌ கருதப்படுகின்றது. இதனைக்‌ 'கும்மாணம்‌' என்பர்‌. 
(இதுவே இலக்கியத்தில்‌ 'கும்மாயம்‌' எனப்படும்‌.) நயினார்‌ 
நோன்பு எனப்படும்‌ சித்திரகுப்த நயினார்‌ நோன்பு அன்று 
(சித்திரை முழு நிலவுக்கு மறுநாள்‌) காலை உணவில்‌ எள்‌ அல்லது 
எள்ளுப்‌ பிண்ணாக்கு, கருப்புக்‌ கட்டி ஆகியவை உணவோடு 
சேர்த்துப்‌ பரிமாறப்படுகின்றன. அகத்திக்கரையினையும்‌ 
பயறு வகைகளையும்‌ போல எள்ளும்‌ இறப்போடும்‌ இறப்புச்‌ 
சடங்குகளோடும்‌ தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு தானியமாகும்‌. 
இறந்த மனிதனின்‌ பாவ புண்ணியக்‌ கணக்குகளைப்‌ பதிவு செய்து 
கடவுளிடம்‌ ஒப்படைக்கும்‌ பொறுப்புடையவர்‌ சித்திரகுப்தன்‌. 
எனவே இறப்போடு தொடர்புடைய எள்ளுப்‌ பிண்ணாக்கு 
அவருக்கு உரிய நாளில்‌ படைக்கப்படுகிறது. 

ஆடி அறுதி எனப்படும்‌ ஆடிமாதக்‌ கடைசி நாளிலும்‌ 
தைப்பொங்கலுக்கு மறுநாளான கரி நாளிலும்‌ விருப்பத்துடன்‌ 
புலால்‌ உண்ணுவது தமிழர்‌ வழக்கமாகும்‌. 

மகப்பேற்றுத்‌ தீட்டுக்‌ கழிக்கும்‌ நாளில்‌ விளக்கு முன்னர்ப்‌ 
படைக்கப்படும்‌ உணவினை ஆண்கள்‌ பார்ப்பதும்‌ உண்பதும்‌ 
கூடாது. இது சடங்கு சார்ந்த உணவாகும்‌ இதனைப்‌ போலவே 
“ஒளவையார்‌ நோன்பு' எனப்‌ பெண்கள்‌ மட்டும்‌ கூடி நடத்தும்‌ 
வழிபாட்டில்‌ படைக்கும்‌ அவித்த உணவு வகைகளும்‌ ஆண்களின்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4275 


பார்வையில்‌ படக்கூடாது என்னும்‌ நம்பிக்கை பெண்களிடம்‌ 
ஆழமாச வேரூன்றியுள்ளது. 


எண்ணெய்‌ 


தமிழர்களின்‌ உணவுப்‌ பழக்க வழக்கத்தில்‌ இன்றியமையாது 
இடம்பெறும்‌ பொருள்களில்‌ ஒன்று எண்ணெய்‌. வனஸ்பதி, 
சளம்பனை எண்ணெய்‌ (பாமாயில்‌) ஆகியவை மிக அண்மைக்‌ 
காலத்தில்‌ தமிழர்‌ சமையலில்‌ செல்வாக்குப்‌ பெற்றுள்ளன. 
பழந்தமிழர்‌ பயன்‌ படுத்திய எண்ணெய்‌ வித்துக்கள்‌ எள்‌, 
ஆமணக்கு, வேம்பு, புன்னை, இலுப்பை ஆகியனவே. பின்னர்‌ 
தேங்காயும்‌, 15ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு நிலக்கடலையும்‌ 
எண்ணெய்வித்தாகப்‌ பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 

“எண்ணெய்‌' என்பது எள்ளிலிருந்து பெறப்படும்‌ 
நல்லெண்ணெயை மட்டுமே முதலில்‌ குறித்தது. பாலிலிருந்து 
பெறப்படும்‌ நெய்யிலிருந்து வேறுபடுத்த, இதை “என்‌ நெய்‌' என 
வழங்கினர்‌. கிறித்துவின்‌ சமகாலத்திலும்‌ அதற்கு முன்னரும்‌ 
பசுநெய்‌, எருமை நெய்‌, நல்லெண்ணெய்‌ ஆகியவையே 
தமிழர்‌ சமையலில்‌ பயன்பட்டு வந்திருக்கின்றன. இவற்றுள்‌ 
நல்லெண்ணெய்‌ தலையில்‌ தேய்த்துக்கொள்ளவும்‌ பயன்பட்டது. 
“பாறு மயிர்க்குடுமி எண்ணெய்‌ நீவி' (புறம்‌) என வரும்‌ தொடரால்‌ 
தலையில்‌ நல்லெண்ணெய்‌ தேய்க்கும்‌ வழக்கம்‌ அக்காலம்‌ 
தொட்டு வழக்கில்‌ இருந்ததை அறிகிறோம்‌. பனையும்‌ எள்ளும்‌ 
தமிழகத்தின்‌ தொன்மையான புன்செய்க்‌ காட்டுப்‌ பயிர்கள்‌. 
இவையிரண்டும்‌ ஒரே நிலத்தில்‌ பயிராவன என்பதும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. 

ஆமணக்கு வித்தினைச்‌ செக்கிலிட்டு ஆட்டிப்‌ பெறப்‌ 
பட்ட விளக்கெண்ணையும்‌, வேப்பெண்ணெயும்‌ தலையில்‌ 
தேய்த்துக்கொள்ளவும்‌ மருந்துப்‌ பொருளாகவும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. புன்னை எண்ணெயும்‌, விளக்கெண்ணெயும்‌ விளக்கு 
எரிக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. 


கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்னரே 'மணிலா' எனப்படும்‌ 
நிலக்கடலை பயிரிடப்பட்டு, எண்ணெய்‌ வித்தாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பெற்றிருக்கிறது. 


பக்தி இயக்கம்‌ தோன்றிய காலத்தில்‌ பார்ப்பனர்‌ வீடு 
களிலும்‌ கோயில்களிலும்‌ பாலிலிருந்து பெறப்பட்ட நெய்‌ 
மட்டுமே சமையலுக்குப்‌ பயன்படுத்தப்‌। ட்டிருக்கனெறது. சங்க 
இலக்கியத்தில்கூடப்‌ பார்ப்பனர்‌ வீடுகளில்‌ மாதுளங்காயினை 
நெய்யிலே பொரித்த செய்தி கூறப்பட்‌ டுள்ளது; பக்தி இயக்கக்‌ 


மத தொ. பரமசிவன்‌ 


காலத்தில்‌ சாதியப்‌ படி நிலைகள்‌ கடுமையாக வகுக்கப்பட்டபோது, 
செக்கினைத்‌ தொழிற்‌ கருவியாகக்‌ கொண்டு எண்ணெய்‌ எடுக்கும்‌ 
சாதியார்‌ கீழ்ச்சாதியாகக்‌ கருதப்பட்டனர்‌. 13ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலான கல்வெட்டுக்கள்‌ இவர்களைச்‌ சக்கரப்பாடியார்‌, 
சங்கரப்பாடியார்‌ என்று குறிக்கின்றன. கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுந்த தாராசுரம்‌ கோயிற்‌ சிற்ப வரிசையில்‌ கலியநாயனார்‌ 
செக்காட்டும்‌ சிற்பமும்‌ செதுக்கப்பட்டுள்ளது. 

இடைக்காலத்தில்‌ எண்ணெய்‌ அமங்கலப்‌ பொருளாகக்‌ 
கருதப்பட்டது. எண்ணெய்‌ விற்போர்‌ எதிரில்‌ வருவது நல்ல 
சகுனம்‌ இல்லை எனவும்‌ கருதப்பட்டது. இக்காலத்தில்‌ 
எண்ணெய்‌ விற்கும்‌ சாதியார்‌, 'செட்டியார்‌' என்ற சாதிப்‌ 
பெயரை இட்டுக்‌ கொள்கின்றனர்‌. அக்காலத்தில்‌ அவர்களுக்குச்‌ 
“செக்கார்‌' என்றும்‌ பெயருண்டு. 

சோழ, பாண்டியப்‌ பேரரசர்கள்‌ காலத்தில்‌ எண்ணெய்‌ 
உற்பத்தி அரசால்‌ கட்டுப்படுத்தப்பட்டி ருக்கிறது. கல்லினால்‌ 
ஆன மிகப்‌ பழைய செக்குகள்‌ எழுத்துக்களோடு கிடைத்துள்ளன. 
தருமபுரி மாவட்டக்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ 'இறையமன்‌ இட்ட 
செக்கு' என்ற தொடர்‌ காணப்படுகிறது. 

மதுரை மாவட்டம்‌ கருங்காலக்குடியில்‌ ஸ்ரீ வழுதி 
வளநாட்டு மிழலூர்‌ அப்பனுழஞ்‌ சுரபி நாட்டு நெல்வேளூர்ப்‌ 
பொற்கொடி வீரர்‌ பேரால்‌ இட்ட செக்கு' என்ற கற்பொறிப்புடன்‌ 
கூடிய ஒரு செக்கு கண்டுபிடிக்கப்பட்டு, இப்பொழுது மதுரைத்‌ 
இருமலை நாயக்கர்‌ மகாலில்‌ வைக்கப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து 
அரசியல்‌ அதிகாரிகளே கல்செக்கு அமைக்கும்‌ உரிமையினைப்‌ 
பெற்றிருந்தனர்‌ எனத்‌ தெரிறெது. எளிய குடிகள்‌ தம்‌ தேவைக்கு 
மரச்செக்குகளைப்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌. செக்கன்‌ 
மீது இடப்பட்ட வரி 'செக்கிறை' என்னும்‌ 'செக்காரப்பாட்டம்‌' 
என்றும்‌ கல்வெட்டுக்களில்‌ பலமுறை குறிப்பிடப்படுகிறது. 

பிற்காலக்‌ கல்வெட்டுக்களில்‌ கோயில்களின்‌ எண்ணெய்த்‌ 
தேவைக்காகக்‌ கோயில்களுக்கு இலுப்பைத்‌ தோப்புகள்‌ 
இருந்ததனை அறிகிறோம்‌. புன்னைக்காய்‌ எண்ணெயினை 
அடித்தளத்து மக்கள்‌ நிறையப்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌ 
எனத்‌ தெரிகிறது. அண்மைக்காலம்‌ வரை மாட்டின்‌ காம்புகளில்‌ 
புன்னைக்‌ காய்‌ எண்ணெயே தடவப்‌ பட்டுப்‌ பால்‌ கறக்கப்பட்டது. 

தேங்காயிலிருந்து பெறப்படும்‌ எண்ணெய்‌ இரண்டு 
வகையாகத்‌ தயாரிக்கப்படுகிறது. தேங்காயைப்‌ பூவாகத்‌ துருவி நீர்‌ 
சேர்த்து அரைத்துப்‌ பாலாக்கி அந்தப்‌ பாலை அடுப்பிலிட்டுக்‌ 
காய்ச்சி எடுக்கப்படுவது தேங்காய்‌ நெய்‌ ஆகும்‌. இது மேல்‌ 
சாதியினரின்‌ வீடுகளில்‌ வழக்கமாக இருந்தது. இதன்‌ தயாரிப்புச்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 82% 


செலவும்‌ அதிகம்‌. தேங்காயை வெயிலில்‌ இட்டுக்‌ காயவைத்து, 
செக்கிலிட்டு ஆட்டி எண்ணெய்‌ எடுப்பது மற்றொரு முறை. பக்தி 
இயக்கக்‌ காலத்தில்‌ கூடக்‌ கோயில்களில்‌ தேங்காய்‌ எண்ணெய்‌ 
பயன்படுத்தப்பட்டதாகத்‌ தெரியவில்லை. சமையலுக்குப்‌ பசு 
நெய்யும்‌, விளக்‌ கெரிக்கப்‌ பசு நெய்யும்‌, இலுப்பை எண்ணெயும்‌ 
பயன்படுத்தியுள்ளனர்‌. 

சமையலில்‌ கடலை எண்ணெயைப்‌ பயன்படுத்தும்‌ 
வழக்கம்‌ விசய நகரப்‌ பேரரசு காலத்திலேயே ஏற்பட்டது 
எனக்‌ கொள்ளலாம்‌. இறந்தவர்களின்‌ நினைவைக்‌ கழிக்கும்‌ 
வண்ணம்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிப்பதும்‌ இக்காலத்திலேயே 
தோன்றியிருக்க வேண்டும்‌. பழைய நூல்களிலும்‌ 
கல்வெட்டுக்களிலும்‌ இவ்வழக்கம்‌ இருந்ததற்கான சான்றுகள்‌ 
கிடைக்கவில்லை. 


சோறு விற்றல்‌ 


சோறு, அவிழ்பதம்‌ ஆகிய இரண்டு சொற்களும்‌ பழைய 
இலக்கியங்களில்‌ வழங்குகின்றன. இன்று நெல்லரிசிச்‌ சோறு 
மட்டுமே சோறு என்ற பொருளில்‌ வழங்கப்படுகிறது. ஆனால்‌ 
புஞ்சை நிலத்தில்‌ வாழும்‌ மக்கள்‌ சம்பு, சோளம்‌, குதிரை வாலி 
ஆகிய தானியங்களைச்‌ சமைத்து உண்ணும்போது கம்பஞ்சோறு, 
சோளச்சோறு, குதிரை வாலிச்சோறு என்றே கூறுகின்றனர்‌. 
அதுவும்‌ அன்றிக்‌ கற்றாழையின்‌ சதைப்பற்றினையும்‌, பனை, 
தென்னை ஆகிய மரங்களில்‌ திரட்சியில்லாத சதைப்பற்றினையும்‌ 
“சோறு' என்றே வழங்குவர்‌. 

“அரிசி' என்னும்‌ சொல்லும்‌ நெல்‌ அரிசியை மட்டுமல்லாது, 
அவித்து உண்ணும்‌ சிறிய தானியங்கள்‌ அனைத்தையும்‌ குறிக்கும்‌. 
“அரி' என்னும்‌ வேர்ச்சொல்லுக்குச்‌ “சிறிய” என்பதே பொருள்‌ 
(அரி மணல்‌, அரி நெல்லிக்காய்‌). வெள்ளைப்‌ பூண்டின்‌ சிறிய 
தற்றுக்களையும்‌ வெள்ளைப்‌ பூண்டு அரிசி என்று பெண்கள்‌ 
கூறும்‌ வழக்கமுண்டு. 


இன்று எல்லா ஊர்களிலும்‌ உணவுவிற்கும்‌ கடை கள்‌ உள்ளன. 
சில ஊர்களில்‌ குடிநீரும்‌ விற்பனைப்‌ பொருளாகிவிட்டது. தமிழர்‌ 
பண்பாட்டில்‌, 'சோறும்‌ நீரும்‌ விற்பனைக்கு உரியவையல்ல' என்ற 
கருத்து இலக்கியங்களைக்‌ கூர்ந்து நோக்கும்போது தெரிறெது. 
வறியார்க்குச்‌ சோறிடுதல்‌ அறம்‌ என்றெ கோட்பாடு மட்டுமே 
திரும்பத்‌ திரும்ப வலியுறுத்தப்படுகறது. கிராமப்புறங்களில்‌ ஊர்‌ 
மடத்தில்‌ (சாவடி) வழிச்‌ செல்வோர்‌ யாரும்‌ உண்ணாமல்‌ இரவில்‌ 
படுத்திருந்தால்‌ ஊர்க்காரர்கள்‌ 'இரவுச்சோறு' கொடுக்கும்‌ 


430 B தொ. பரமசிவன்‌ 


வழக்கம்‌ ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்புவரை 
நடைமுறையில்‌ இருந்திருக்கிறது. தங்கள்‌ இடத்தில்‌ இரவில்‌ 
பசியோடு யாரும்‌ உறங்கச்‌ செல்வது தங்களுக்கு மானக்கேடு 
என்று கருதியுள்ளனர்‌. சிறுகுடிக்‌ கிழான்‌ பண்ணன்‌ வறியார்க்குச்‌ 
சோறளித்த செய்தி சங்க இலக்கியத்தில்‌ பேசப்படுகிறது. 
உயிர்‌ மருந்து' எனச்‌ சோற்றினை வருணிக்கும்‌ மணிமேகலை 
வறியவர்க்கும்‌ ஊனமுற்றோர்க்கும்‌ கைவிடப்பட்டவர்க்கும்‌ 
நோயாளிக்கும்‌ உணவளிக்க வேண்டும்‌ என்று வலியுறுத்துகிறது. 
தமிழ்நாட்டில்‌ புகுந்த சமண சமயமும்‌ நால்வசைக்‌ கொடைகளில்‌ 
(சோறு, மருந்து, கல்வி, அடைக்கலம்‌) உணவுக்‌ கொடையையே 
முதலாவதாகப்‌ பேசுகிறது. “அன்னதானம்‌' செய்யும்‌ வழக்கம்‌ 
சமணர்களால்‌ தமிழ்நாட்டில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டதாகும்‌. 
பக்தி இயக்கத்தின்‌ எழுச்சியோடு கோயில்களில்‌ அடியார்க்கு 
உணவு வழங்கப்பட்டி ருக்கிறது என்பதனை “அன்னம்‌ பாலிக்கும்‌ 
தில்லைச்‌ சிற்றம்பலம்‌” என வரும்‌ அப்பர்‌ தேவாரத்தால்‌ 
அறியலாம்‌. 

ஒன்பதாம்‌ நூற்றாண்டு முதல்‌ நெடுவழிகளில்‌ அமைந்த 
தாவளங்களையும்‌ (சத்திரங்களையும்‌) மடங்களையும்‌ 
காண்கின்றோம்‌. விசய நகர மன்னர்‌ வருகைக்குப்‌ பின்னர்‌ 
இ.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு அளவில்தான்‌ சத்திரங்களில்‌ சோறு 
விற்கப்பட்ட குறிப்புக்களைக்‌ காண முடிறெது. பிற்காலச்‌ சோழர்‌ 
கல்வெட்டுக்களில்‌ கோயில்களிலும்‌ மடங்களிலும்‌ “சட்டிச்‌ 
சோறு” வழங்கிய செய்தி குறிக்கப்படுகிறது. இவ்வழக்கம்‌ 18ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ நடுப்பகுதி வரை நடைமுறையில்‌ இருந்துள்ளது. 
அக்காலம்‌ வரை சோறும்‌ நீரும்‌ மட்டுமே இந்த விற்பனை 
விதிவிலக்கைப்‌ பெற்றிருக்கின்றன. சாலையோரக்‌ கடைகளில்‌ பிற 
உண்பண்டங்கள்‌ விற்கப்பட்ட செய்தி சிலப்பதி காரத்திலேயே 
பதிவாகி இருக்கிறது. 

இதுவன்றி, 'பெருஞ்சோறு' என்னும்‌ சொல்லும்‌ 
இலக்கியங்களில்‌ காணப்படுகிறது. இது அரசன்‌ போருக்குச்‌ 
செல்லுமுன்‌ வீரர்‌ அனைவரோடும்‌ கூடி உண்டதைக்‌ குறிக்கிறது. 
எனவே இது ஒரு போர்ச்சடங்கு நிகழ்ச்சியாகச்‌ செய்யப்பட்டது 
எனத்‌ தோன்றுகிறது. இந்த உணவு ஊனும்‌ சோறும்‌ கலந்தது 
என்பதனை 'ஊன்துவை அடி.சில்‌' என்று குறிக்கிறது பதிற்றுப்பத்து. 

விசய நகரப்‌ பேரரசு காலம்‌ தொடங்கித்‌ தமிழ்நாட்டுச்‌ 
சத்திரங்களில்‌ சோறு விற்கப்பட்டு, பின்னர்‌ ஆங்கிலேயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ ஹோட்டல்‌' எனப்படும்‌ உணவு விடுதிகள்‌ 
தொடங்கப்பட்டன. கடந்த நூற்றாண்டி ன்‌ பிற்பகுதியில்தான்‌ 
நகரங்களிலும்‌, சிறு நகரங்களிலும்‌ காசுக்குச்‌ சோறு விற்கும்‌ 


431 p 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


கடைகள்‌ உண்டாயின. அப்பொழுதும்கூட, பிராமணரும்‌ 
பிராமணரை அடுத்த மேல்‌ சாதியினரும்‌, முசுலிம்களும்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சாதியினருக்கு மட்டுமே உரிய உணவகங்களை நடத்தி 
வந்திருக்கின்றனர்‌. நாட்டு விடுதலைக்குப்‌ பின்னரே பிற சாதியார்‌ 
உணவகம்‌ நடத்தும்‌ தொழிலை மேற்கொள்ளத்‌ தொடங்கினர்‌. 
நாட்டு விடுதலைக்குப்‌ பின்னரும்‌ பிராமணர்‌ மட்டும்‌ உண்ணும்‌ 
உணவகங்கள்‌ இருந்தன. அவற்றை எதிர்த்துப்‌ பெரியார்‌ 
ஈ. வெ. ரா. வின்‌ தொண்டர்கள்‌ மறியல்‌ செய்தபின்‌ அவ்வழக்கம்‌ 
கைவிடப்பட்டது நாமறிந்த செய்தியே. 


பிச்சை 


முகத்தில்‌ சோகம்‌ இழையோடப்‌ பல்லைக்‌ காட்டியும்‌, தாழ்‌ 

மொழிகளைச்‌ சொல்லியும்‌ கைவிரித்து நீட்டியும்‌ பிச்சையெடுத்தல்‌ 

மிகக்‌ கேவலமான செயலாகத்‌ தமிழ்ச்‌ சமூக அமைப்பில்‌ கருதப்‌ 

பட்டது. 'கேட்க வாயில்லாத பசுவிற்குத்‌ தண்ணீர்‌ கேட்டுப்‌ 

பிச்சையெடுப்பதும்‌ கேவலமானது” என்கிறார்‌ திருவள்ளுவர்‌. 
ஆவிற்கு நீரென்று இரப்பினும்‌ நாவிற்கு 

இரவின்‌ இளிவநதது இல்‌ 

என்பது திருக்குறள்‌. இன்றும்கூடப்‌ 'பிச்சைக்காரப்பயல்‌', 
“பிச்சையெடுக்கப்‌ போ' என்ற தொடர்கள்‌ வசையாகவே 
பயன்படுத்தப்படுகின்றன. 

“இரவலர்‌' என்பது சங்க இலக்கியத்தில்‌ ஏழையரான 
கலைஞர்களைக்‌ குறிக்கவே வந்துள்ளது. ஏன்‌ என்றால்‌, எதுவும்‌ 
இன்றிப்‌ பிச்சையெடுத்தல்‌ என்ற வழக்கம்‌ தமிழ்நாட்டில்‌ 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. சமண மதத்தின்‌ துறவிகள்‌ 
மூலமாகவே இவ்வழக்கம்‌ பரவியிருக்க வேண்டும்‌. சமண 
மதக்‌ கருத்துக்களை அறிந்த திருவள்ளுவர்தான்‌ 'பிட்சை' என்ற 
வடசொல்லுக்கு நேரான தமிழ்ச்‌ சொல்லாக “இரத்தல்‌' என்பதைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. முற்றும்‌ துறந்த துறவிகள்‌ பசித்தபோது 
பிச்சையெடுப்பதைச்‌ சமண மதம்‌ அனுமதித்தது. இல்லறத்தார்‌ 
அவர்களுக்குப்‌ பிச்சையிடுவதைப்‌ பெரும்‌ பேறாகக்‌ கருதவும்‌ 
வைத்தது. பெளத்த மதத்‌ துறவிகளும்‌ பிச்சை ஏற்று வாழ்ந்தனர்‌. 
கெளதம புத்தரும்‌ பிச்சை ஏற்று உண்டிருக்றொர்‌. 

வறுமை காரணமாகப்‌ பிச்சையேற்று உண்ணும்‌ நிலைக்கு 
வந்த யாரும்‌ அதைத்‌ தாம்‌ பிறந்து வளர்ந்த ஊரில்‌ செய்வதில்லை. 
மரபுவழி வந்த 'மானம்‌' என்னும்‌ சமூக மதிப்பீடே இதற்குக்‌ 
காரணமாகும்‌. ஒவ்வொரு ஊரிலும்‌ முகமறியாத தூரத்து ஊரில்‌ 
இருந்து வந்தவர்களே பிச்சையெடுப்பது வழக்கம்‌. இவர்களைக்‌ 


4325 தொ. பரமசிவன்‌ 


ட குறிக்கவே 'பரதேசி' (பிறதேசம்‌ அல்லது பகுதியைச்‌ சேர்ந்தவர்‌) 
என்ற சொல்‌ உருவாகியது. 


முதன்முதலாகப்‌ பிச்சையெடுப்பதை நிறுவனரீதியாகச்‌ 
சமண மதமே அங்கீகரித்தது. அம்மதமே நால்வகைத்‌ தானங்களில்‌ 
ஒன்றாக அன்னதானத்தையும்‌ ஆக்கியது. ஆடையில்லாத 
சமணத்‌ துறவிகள்‌ பிச்சைகேட்டு வரும்போது பெண்கள்‌ கதவை 
அடைத்துக்கொண்டு வீட்டுக்குள்‌ ஓடியுள்ளனர்‌. 'காவிசேர்கண்‌ 
மடவார்‌ கண்டோடிக்‌ கதவடைக்கும்‌ கள்வனானேன்‌' என்று 
திருநாவுக்கரசர்‌ தாம்‌ திகம்பர சமணராகப்‌ பிச்சையெடுத்த 
வர்லாற்றைப்‌ பாடுகிறார்‌. 


சமண மதத்தைச்‌ சாய்த்தெழுந்த சைவ மதமும்‌ 'பிச்சை' 
என்ற கோட்பாட்டைப்‌ பின்னர்‌ ஓரளவு ஏற்றுக்கொண்டது. 
சிவபெருமான்‌ ஆடையின்றி, தாருகாவனத்தில்‌ பிச்சையெடுக்கச்‌ 
சென்றதாகக்‌ கதைகள்‌ புனையப்பட்டன. தமிழ்‌ நாட்டு 
வைணவமும்‌ பிற்காலத்தில்‌ துறவிகள்‌ பிச்சையெடுத்து உண்பதை 
அனுமதித்தது. (ஆயினும்‌ நிர்வாணத்தை அங்கிகரிக்கவில்லை,) 
இராமாநுசர்‌ போன்ற வைணவப்‌ பெருந்‌ துறவிகள்‌ பிச்சையேற்று 
நின்றிருக்கின்றனர்‌. சமண, பெளத்த மதத்துறவிகள்‌ வெந்த உணவை 
மட்டும்‌ பிச்சையேற்றிருக்கின்றனர்‌. பிச்சையேற்பது ஆணாக 
இருந்தாலும்‌ பிச்சையிடும்‌ பணி பெண்களுக்கு உரியதாகவே 
அமைந்திருந்தது. மணிமேகலை காட்டும்‌ 'அமுதசுரபி' எனும்‌ 
பாத்திரத்தில்‌ ஆதிரை என்னும்‌ பெண்ணே முதலில்‌ சோற்றுப்‌ 
பிச்சை இடுகிறாள்‌. பெண்ணின்‌ கையினால்‌ பிச்சை பெறுவதால்‌ 
பிச்சைக்கு 'மாதுகரம்‌' என்ற வடமொழிப்‌ பெயரையும்‌ இட்டு 
அழைத்தனர்‌. 'உடையவர்‌ மாதுகரத்துக்கு எழுந்தருளினார்‌” 
என்பது வைணவ வழக்கு. 


பழங்குடி மக்களிடத்தில்‌ பிச்சை எடுக்கும்‌ வழக்கம்‌ இல்லை. 
சமத்துவமற்ற, நாகரிகமடைந்த (2) சமூகங்களில்‌ மட்டுமே பிச்சை 
எடுக்கும்‌ வழக்கம்‌ தோன்றியிருக்கிறது. எல்லா வகையான 
உற்பத்தி உறவுகளிலிருந்தும்‌ விலகி நின்ற துறவிகளுக்கு அது 
தேவையாக இருந்ததனால்‌ சமயங்களின்‌ வளர்ச்சியோடு பிச்சை 
எடுக்கும்‌ வழக்கத்துக்குச்‌ சமய அங்கீகாரமும்‌ கிடைத்திருக்றெது. 
தமிழ்நாட்டில்‌ 'பிச்சை' புகுந்த கதை இதுதான்‌ ! 


தெங்கும்‌ தேங்காயும்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ இன்று பரவலாகக்‌ காணப்படும்‌ மரங்களில்‌ 
ஒன்று தெங்கு. க॥ நகரைப்‌ பகுதி தொடங்கி மலையடிவாரம்‌ 
வரை தென்னந்தோப்புகள்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. 
மிக நீண்ட காலம்‌ வாழும்‌ பயிரினங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 433 pb 


தென்னை மரத்தின்‌ வயதைக்‌ கணக்கிட அதன்‌ உயரமும்‌ 
கணுக்களும்‌ அளவாகக்‌ கொள்ளப்படுகின்றன. 


தமிழர்களின்‌ அன்றாட உணவிலும்‌ தேங்காய்‌ இடம்‌ 
பெறுகிறது. கோயில்‌ வழிபாடுகளில்‌ அர்ச்சனைக்குரிய 
பொருள்களில்‌ இது தவறாமல்‌ இடம்பெறுகிறது. இஃதன்றிப்‌ 
பிள்ளையார்‌ கோயில்களிலும்‌ சிறுதெய்வக்‌ கோயில்களிலும்‌ 
தேங்காயை விடலையாக எறிவதும்‌ (உடைப்பதும்‌) நாள்தோறும்‌ 
நடை பெறுவதாகும்‌. நாட்டுப்புற வழிபாடுகளில்‌ தென்னம்பாளை 
(தென்ளம்பூரி) செழிப்பின்‌ சின்னமாகத்‌ தவறாது இடம்பெறுகிறது. 
உயிர்ப்‌ பொருள்களின்‌ விரைவான வளர்ச்சியைக்‌ குறிக்க இன்றும்‌ 
'இணற்றடித்‌ தென்னை'யைப்‌ பேச்சு வழக்கில்‌ உவமையாகக்‌ 
கூறுவர்‌. எனவே இதனைத்‌ தமிழர்‌ வாழ்வில்‌ இரண்டறக்‌ கலந்த 
பயிரினம்‌ எனலாம்‌. 


பயிரியல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ வங்கக்‌ கடல்‌ தீவுகளிலிருந்து 
கடல்வழியாகத்‌ தென்னை தமிழ்நாட்டில்‌ பரவி இருக்கலாம்‌ எனக்‌ 
கருதுகின்றனர்‌. தென்தமிழ்நாட்டில்‌ யாழ்ப்பாணம்‌ தேங்காய்‌ 
மிகச்‌ சிறப்பாகப்‌ பேசப்படுகின்றது. யாழ்ப்பாணம்‌ தேங்காயின்‌ 
மிகப்பெரிய ஓடுகளைப்‌ பிச்சைக்காரர்கள்‌ திருவோடாகப்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. 

இத்தகைய சிறப்பு வாய்ந்த இப்பயிர்‌ பற்றிய குறிப்பு 
தொல்காப்பியத்திலும்‌ சங்க இலக்கியத்திலும்‌ ஒன்றுகூட 
இல்லை என்பதுதான்‌ மிகுந்த வியப்புக்குரியது. கி. பி. ஏழாம்‌ 
நூற்றாண்டளவில்‌ எழுந்த பக்தி இலக்கியத்திலும்‌ கோயில்களில்‌ 
தேங்காய்‌ உடைத்தல்‌ பற்றிய குறிப்புக்களே இல்லை. ஆயினும்‌ 
அக்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ தெங்கு நன்கு அறிமுகமாகியிருந்த 
பயிர்தான்‌. முதலாம்‌ நந்தி வர்மனின்‌ 8. பி. ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த தண்டந்தோட்டம்‌ செப்பேடுகளில்‌ “இம்மனை உள்ளிட்ட 
தெங்கும்‌ பனையும்‌ ஈழவர்‌ ஏறப்பெறாராகவும்‌” என்ற செய்தி 
காணப்படுகிறது. “தெங்கு நின்ற நந்தவனம்‌' என்ற தொடரையும்‌ 
முதன்முதலாக இக்காலத்திலேதான்‌ காண்கிறோம்‌. எனவே, 
அக்காலத்தில்‌ தமிழ்நாட்டின்‌ பழைய மரமான பனை போலவே 
தென்னையும்‌ ஓலைக்கும்‌ கள்ளுக்கும்‌ சமையல்‌ கூட்டுக்கும்‌ 
விறகுக்குமான பயிரினமாகக்‌ கருதப்பட்டு வந்துள்ளது. 8. பி. 
10ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டுக்களில்‌ கோயிலுக்‌ குரிய 
படையல்‌ பொருள்களில்‌ ஒன்றாக வாழைப்பழம்‌ பேசப்படுகிறது. 
ஆனால்‌, கோயிலுக்குள்‌ தேங்காய்‌ படையல்‌ பொருளாகக்‌ 
கொள்ளப்படவில்லை என்று தெரிகிறது. எனவே, பின்னர்‌ 
வந்த விசயநகரப்‌ பேரரசின்‌ ஆட்சிக்‌ காலத்திலேயே தேங்காய்‌ 
இறைவனுக்குரிய படையல்‌ பொருளாக ஆக்கப்பட்டுள்ளது- 


44h தொ. பரமசிவன்‌ 


இன்று உள்ள நாட்டுத்தென்னை வகைகளுள்‌ ஒன்றின்‌ 
பெயர்‌ 'நக்கவாரி' என்பதாகும்‌. நக்கவாரம்‌ என்பது 
நிக்கோபார்த்‌ தீவு. இது முதலாம்‌ இராசேந்திரனால்‌ வெற்றி 
கொள்ளப்பட்டதாகும்‌. 'தேனமர்‌ பொழில்சூழ்‌ மாநக்கவாரம்‌' 
என்பது அவனது மெய்க்&ீர்த்தித்‌ தொடர்‌, நக்கவாரித்‌ தென்னை 
அவனது படையெடுப்பின்‌ விளைவாகத்‌ தமிழ்‌ நாட்டிற்குக்‌ 
கொண்டுவரப்பட்ட வகையாக இருக்கலாம்‌. (அதியமான்‌ 
மரபினர்‌ வெளிநாட்டி லிருந்து கரும்புப்‌ பயிர்‌ கொண்டு வந்ததைச்‌ 
சங்க இலக்கியம்‌ குறிப்பிடுகிறது. சீனாப்புல்‌, னாக்காரம்‌, சீனாக்‌ 
கற்கண்டு, சீனாப்பட்டு, சீனாப்பொம்மை, சீனாக்‌ களிமண்‌ 
என்பனபோலப்‌ பிறநாடுகளிலிருந்து ஏராளமான பொருள்‌ 
வகைகளும்‌, பயிர்‌ வகைகளும்‌ அறிமுகமாகியுள்ளன) 


தென்னை ஓலைகளைக்‌ கொண்டு அழகுபடப்‌ பந்தல்‌ 
அமைக்கும்‌ கலையும்‌ வளர்ந்திருக்கிறது. மதுரைப்‌ பெருநகரத்‌ 
திற்குள்‌ இவ்வகையான பந்தல்‌ அமைத்தவர்கள்‌ வாழ்ந்த 
தெரு 'தென்னோலைக்காரர்‌ தெரு' என்ற பெயரில்‌ இன்றும்‌ 
விளங்குகிறது. தென்னைகள்‌ நிறைந்த தஞ்சை மாவட்டத்தில்‌ 
இன்னும்‌ இக்கலை உயிருடன்‌ விளங்குகிறது. 

தெங்கும்‌ பனையும்‌ ஏறித்‌ தொழில்செய்யும்‌ சாதியாரை வட 
மாவட்டங்களில்‌ 'ஈழவர்‌' என்ற பெயரில்‌ பல்லவர்‌ செப்பேடு 
குறிப்பிடுகின்றது. இப்பிரிவினரே இன்று 'கிராமணி' என 
அழைக்கப்படுகின்றனர்‌. தென்னை வளம்‌ மிகுந்த கேரளத்தில்‌ 
தென்னைத்‌ தொழில்‌ செய்யும்‌ பிரிவினர்‌ இன்றளவும்‌ ஈழவர்‌ 
என்றே அழைக்கப்படுகின்றனர்‌. (தென்‌ மாவட்டங்களில்‌ 
பனையும்‌ பனைத்தொழிலுமே மிகுதி. பனைத்‌ தொழிலாளர்‌ 
*நாடார்‌' என்ற பெயரில்‌ அழைக்கப்பட்டனர்‌] 


உரலும்‌ உலக்கையும்‌ 


மனிதன்‌ கல்லிலேதான்‌ முதன்‌ முதலாகப்‌ பொருள்களைச்‌ செய்யத்‌ 
தொடங்குகின்றான்‌. ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ அக்காலத்தைக்‌ 
'கற்காலம்‌' என்கிறார்கள்‌. நினைவறியாக்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது 
கற்கால நாகரிகம்‌ என்றுதான்‌ பெரும்பாலோர்‌ கருதுகின்றனர்‌. 
ஆனாலும்கூட அம்மி, உரல்‌, ஆட்டுரல்‌, இறரிகை என்று கற்கால 
நாகரிகத்தின்‌ சுவடுகள்‌ நம்மிடையே இன்றும்‌ வாழ்ந்துகொண்டுதான்‌ 
இருக்கின்றன. 

கையினால்‌ பற்றிக்கொள்ள ஒன்றும்‌, அடிப்பகுதி ஒன்று 


மாக இந்தக்‌ கற்கருவிகள்‌ எல்லாம்‌ இரண்டு பொருள்களின்‌ 
சேர்க்கையாக அமைகின்றன. அம்மிக்கும்‌ ஆட்டுரலுக்கும்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 43% 


கற்குழவிகள்‌, இரிகைக்கு மூடியும்‌ இரும்புக்‌ கைப்பிடியும்‌ - இவை 
அரைப்புக்‌ கருவிகள்‌. உரலின்‌ துணைக்கருவி உலக்கை. உலக்கை 
கருங்காலி மரத்தினால்‌ செய்யப்பட்டது. இதன்‌ அடிப்பகுதி 
இரும்புக்‌ குப்பியால்‌ ஆனது. மேற்பகுதியில்‌ இரும்பினாலான 
பூண்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. உலக்கையின்‌ சராசரி நீளம்‌ நான்கு 
அடியாகும்‌. இது குற்றுக்‌ கருவி. அவல்‌ இடிப்பதற்கு இன்றளவும்‌ 
உரலும்‌ உலக்கையுமே பயன்படுகின்றன. எனவே இது இடிப்புக்‌ 
கருவியும்‌ ஆகும்‌. சில இடங்களில்‌ உரலுக்கு மேலே தானியங்கள்‌ 
சிதறாமல்‌ இருக்க மூங்கிலாலோ, பிரம்பினாலோ வட்ட வடிவ 
மறைப்பினைச்‌ செய்து உரலின்மீது அதற்கென வெட்டப்பட்ட 
காடியின்மீது வைக்கிறார்கள்‌. அடிப்பகுதியும்‌ மேற்பகுதியும்‌ 
இல்லாத இதற்குக்‌ 'குந்தாணி' என்று பெயர்‌. (காலும்‌ தலையும்‌ 
தெரியாமல்‌ குண்டாகக்‌ கனத்துத்‌ தெரியும்‌ பெண்களைக்‌ 
குந்தாணி என்று கேலி செய்வதுண்டு) 

முல்லை நில வாழ்க்கையில்‌ நெல்லும்‌, புல்லுமான 
சிறியவகைத்‌ தானியங்களின்‌ உறையினை நீக்குவதற்கு மனிதன்‌ 
கண்டுபிடித்த கருவிதான்‌ உரலும்‌ உலக்கையும்‌. பண்டைக்காலத்‌ 
தொழில்நுட்பத்தின்‌ எளிமையான வெளிப்பாடு உலக்கை. 

தொடக்க காலத்தில்‌ பாறைகளில்‌ தானியங்களைக்‌ குவித்து 
வைத்து மர உலக்கையால்‌ குற்றியிருக்கிறார்கள்‌. பாறைகள்‌ நிறைந்த 
பகுதிகளிலும்‌ மலைப்பகுதிக்‌ கிராமங்களிலும்‌ இப்படிப்பட்ட 
பாறைக்‌ குழிகளையும்‌ இவ்வழக்கத்தினையும்கூட இன்றும்‌ 
காண முடிகிறது. 

வட்ட வட்டப்‌ பாறையிலே 

வரகரிசி தீட்டயிலே 

ஆருதந்த சோமன்‌ சேலை 

ஆலவட்டம்‌ போடுதடி 


என்ற நாட்டார்‌ பாடல்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌. நெல்‌ வகைகளையும்‌, 
புல்‌ வகைகளையும்‌ அரிசியாக்குவதைக்‌ குற்றல்‌, தீட்டல்‌ என்ற 
இரண்டுவினைச்‌ சொற்களால்‌ குறிக்கின்றனர்‌. குற்றிய தானியத்தை 
உமியும்‌, தவிடும்‌ நீங்கப்‌ புடைத்துச்‌ சலிப்பதைத்‌ 'தட்டல்‌' என்ற 
சொல்‌ குறிக்கின்றது போலும்‌. குற்றித்‌ தீட்டிய தானியத்தின்‌ 
அளவும்‌ நிறையும்‌ குறைவதுண்டு. கல்வெட்டுக்களில்‌ 'பத்தெட்டுக்‌ 
குற்றல்‌ அரிசி' என்பது போன்ற குறிப்புக்கள்‌ வருகின்றன 
பத்துப்படி அளவு அரிசியை மீண்டும்‌ குற்றிய பின்‌ எட்டுப்படி 
தரமான அரிசி கிடைக்கும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. இந்த அளவு 
கூடினால்‌ சரியாகக்‌ குற்றவில்லை என்றும்‌, குறைந்தால்‌ நெல்‌ 
தரமானது இல்லை என்றும்‌ கொள்ளப்படும்‌. உமியும்‌ தவிடுமாக 
இப்படிக்‌ குறைறெ அளவிற்குப்‌ 'பாடுவாசி' என்பது பெயர்‌. 


4326p தொ, பரமசிவன்‌ 


கனமான நான்கு அடி நீள உலக்கையைக்‌ கொண்டு 
கல்லுரலில்‌ குற்றுதல்‌ கடுமையான உடல்‌ உழைப்பிற்கு உரிய 
தொழிலாகும்‌. எனவே குற்றும்போது பெண்கள்‌ 'உஸ்‌', 'உஸ்‌' 
என்ற சத்தத்தை இசை ஒழுங்காகக்‌ களைப்புத்‌ தெரியாமல்‌ 
இருப்பதற்காக எழுப்புகின்றனர்‌. சில பகுதிகளில்‌ 'சும்மேலோ, 
சும்‌ உலக்காய்‌' என்று சொல்கின்றனர்‌. முற்காலத்தில்‌ ஆண்கள்‌ 
பாடும்‌ படகுப்‌ பாட்டு போலப்‌ பெண்கள்‌ உலக்கைப்‌ பாட்டு 
பாடியிருக்கிறார்கள்‌. இதற்கு 'வள்ளைப்‌ பாட்டு' என்று பெயர்‌. 


௨. மலைபடுகடாம்‌, “தினை குறு மகளிர்‌ இசைபடு வள்ளை 
யும்‌” (342) என்று வள்ளைப்‌ பாட்டின்‌ இனிமையினைக்‌ 
குறிப்பிடுகிறது. வள்ளைப்‌ பாட்டுக்களின்‌ இலக்கியப்‌ 
பெருமையை இளங்கோவடிகளும்‌, மாணிக்கவாசகரும்‌ நன்றாக 
உணர்ந்திருந்தனர்‌. புகார்‌ நகரத்துப்‌ பெண்கள்‌ கரும்பு உலக்கை 
கொண்டும்‌, மதுரை நகரத்துப்‌ பெண்கள்‌ பவள உலக்கை 
கொண்டும்‌, வஞ்சி நகரத்துப்‌ பெண்கள்‌ சந்தன உரலிலும்‌ 
முத்துக்களைக்‌ குற்றுவதாக இளங்கோவடிகள்‌ குறிப்பிடுகிறார்‌ 
(சிலம்பு : வாழ்த்துக்‌ காதை). 

மணிவாசகரோ, 'திருப்பொற்சுண்ணம்‌' என்ற பகுதியில்‌ சிவ 
பெருமான்‌ நீராட வாசனைப்‌ பொடியை உரலிலிட்டு இடிக்கும்‌ 
பெண்கள்‌ பாடுவதாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. 

வள்ளைப்‌ பாட்டுப்‌ பாடும்‌ பெண்கள்‌ பாட்டின்‌ நடுவில்‌ 
தம்‌ காதலன்‌ பெயரையும்‌ சேர்த்துப்‌ பாடுவார்கள்‌. அதைப்‌ 
பிறர்‌ கண்டுபிடித்துக்‌ கேலி பேசுவர்‌ அல்லது அலர்‌ எழுப்புவர்‌ 
எனக்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ நமக்குச்‌ செய்தி தருகிறது (89). 


அகன்ற வலிய காலை உடைய உரல்‌ (பணைத்தாள்‌ அன்ன 
பாவடி உரல்‌ -குறு 89), அவல்‌ இடிக்கும்‌ கரிய வயிரம்‌ பாய்ந்த 
உலக்கை (பாசவல்‌ இடித்த கருங்காழ்‌ உலக்கை- குறு 238) என்று 
உரல்‌ உலக்கையின்‌ அமைப்புப்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ நமக்குக்‌ 
கிடைக்கின்றன. கருங்காழ்‌ என்பதனால்‌ உறுதியான கருங்காலி 
மரத்தில்‌ செய்யப்பட்ட உலக்கையாகவும்‌ இருக்கலாம்‌. 


உரல்‌, உலக்கை பற்றிய நம்பிக்கைகளும்‌ தமிழ்‌ மக்களுக்கு 
நிறையவே இருந்திருக்கன்றன. உலக்கையை எப்போதும்‌ 
நட்டமாகவே சுவரில்‌ சார்த்தி வைக்க வேண்டும்‌. தரையில்‌ 
கிடத்தக்கூடாது. பூப்பெய்திய பெண்ணை வீட்டின்‌ ஒரு மூலையில்‌ 
உட்காரவைத்து (இரும்புப்‌) பூண்‌ கட்டிய உலக்கையினை 
அவளுக்குக்‌ குறுக்காகக்‌ கிடைவசத்தில்‌ வைப்பார்கள்‌. இது தீய 
ஆவிகளிடம்‌ இருந்து அப்‌ பெண்ணைக்‌ காப்பதாக நம்புகிறார்கள்‌. 
வாழ்வரசிப்‌ (சுமங்கலி) பெண்கள்‌ உரலின்மீது உட்காரக்கூடாது; 


பண்பாட்டு அசைவுகள்‌ 437) 


விதவைப்‌ பெண்களை உரலைக்‌ குப்புறக்‌ கவிழ்த்து அதில்‌ 
உட்கார வைத்து நீராட்டித்‌ தாலியைக்‌ கழற்ற வேண்டும்‌. 

பெருஞ்சமய நெறிகளுக்குள்ளும்‌ உரல்‌ பற்றிய நம்பிக்கைகள்‌ 
உண்டு. கல்வெட்டுக்‌ குறிப்புக்களிலிருந்து கோயில்களில்‌ 
நெல்குற்றும்‌ பணியை மிக வறிய நிலையில்‌ இருந்த பெண்களே 
செய்திருக்கின்றனர்‌ எனத்‌ தெரிய வருகிறது. இன்றளவும்‌ 
கோயில்களில்‌ மகப்பேற்று வயது கடந்த பெண்களே நெல்‌ குற்றும்‌ 
பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர்‌. சிவ தீட்சை, வைணவ தீட்சை 
பெற்றவர்கள்‌ இறக்கும்போது 'தீட்சை இறக்குதல்‌' என்ற ஒரு 
சடங்கு நடை பெறுகிறது. உரலைக்‌ குப்புறக்‌ கவிழ்த்துப்போட்டு 
இறந்தவர்‌ உடம்போடு நூலேணி இட்டு அவர்‌ பெற்ற தீட்சையை 
உரல்‌ வழியாகப்‌ பூமிக்குள்‌ இறக்கிவிடுவதாக நம்புகின்றனர்‌. 

மசாலைப்‌ பொடிகள்‌ இடிக்கும்‌ சிறிய உலக்கைக்குக்‌ 'கழுந்து' 
(உலக்கைக்‌ கொழுந்து) என்று பெயர்‌. இரண்டடி நீளமே உள்ள 
இதில்‌ இரும்புப்‌ பூணோ குப்பியோ இருக்காது; வடமொழி 
தெரியாததனால்‌ 'உலக்கைக்‌ கொழுந்து' என ஏசப்பட்ட ஒருவர்‌ 
வஞ்சினத்துடன்‌ வடமொழி கற்று 'முசல கிசலயம்‌' (உலக்கைக்‌ 
கொழுந்து) என்ற பெயரில்‌ தத்துவ நூல்‌ ஒன்று செய்ததாக 
வைணவ மரபுக்‌ கதை ஒன்று கூறுகிறது. 

கண்ணனுக்கு மூத்தவனாகக்‌ கருதப்படும்‌ பலராமன்‌ என்ற 
தெய்வம்‌ ஒரு கையில்‌ உலக்கையினை ஏந்தியிருக்கிறது. இந்தத்‌ 
தெய்வத்திற்கு வடமொழியில்‌ வழங்கப்படும்‌ பெயர்களில்‌ முசலி 
என்பதும்‌ ஒன்றாகும்‌. தமிழ்நாட்டில்‌ மிக அரிதாக வழங்கும்‌ 
'முத்துலக்கையன்‌' என்ற பெயர்‌ இத்தெய்வத்தையே குறிப்பதாகும்‌. 


சிறுதெய்வங்களின்‌ உணவு 


தமிழ்நாட்டின்‌ பெரும்பாலான மக்களின்‌ வழிபாட்டுக்குரியனவாக 
இருப்பன சிறு தெய்வங்களே. “சிறு தெய்வம்‌' என்ற சொல்லாட்சி 
முதன்முதலில்‌ அப்பர்‌ தேவாரத்தில்‌ காணப்படுகிறது. எனவே 
இப்பெயர்‌ வழக்கு 'மேலோர்‌ மரபு' சார்ந்ததாகும்‌. வழிபடும்‌ 
மக்களுக்கு இவை தெய்வங்களே. 

சிறுதெய்வங்கள்‌ எனச்‌ சுட்டப்படுவனவற்றின்‌ அடிப்படை 
யான அடையாளங்கள்‌ அவற்றைப்‌ பிராமணர்‌ பூசிப்பதில்லை 
என்பதும்‌, அவை இரத்தப்‌ பலி பெறுவன என்பதும்தாம்‌. பலி' 
என்பது வடமொழிச்‌ சொல்‌. படைக்கப்படுதல்‌ என்பது அதன்‌ 
பொருள்‌. தமிழ்நாட்டில்‌ ஆயிரக்கணக்கான சிறுதெய்வங்கள்‌ 
உள்ளன. சிறு தெய்வக்‌ கோயில்‌ இல்லாத கிராமமே இல்லை 
எனலாம்‌. இவற்றில்‌ செம்பாதிக்குமேல்‌ தாய்த்‌ தெய்வங்கள்‌. 


43% தொ. பரமசிவன்‌ 


சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ பெண்‌ தெய்வங்களின்‌ (அம்மன்‌) 
கோயில்கள்‌ பெரும்பாலும்‌ வடக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. 
ஆண்‌ தெய்வங்களின்‌ கோயில்கள்‌ பெரும்பாலும்‌ கிழக்கு 
நோக்கி அமைந்திருக்கின்றன. இத்தெய்வங்கள்‌ பெரும்பாலும்‌ 
சினங்கொண்ட (உக்கிர) நிலையில்தான்‌ அமைந்திருக்கின்றன. 
எனவே இவற்றை அமைதிப்படுத்த இரத்தப்‌ பலி தருவது 
மரபாக இருந்து வருகிறது. 

பிராமணர்‌, சைவ வேளாளர்‌ தவிர்ந்த எல்லாத்‌ தமிழ்ச்‌ 
சாதியார்‌ குடும்பங்களும்‌ ஏதேனும்‌ ஒரு சிறுதெய்வ வழிபாட்டில்‌ 
தொடர்பு உடையவையே. எனவே சிறுதெய்வ வழிபாட்டிற்குரிய 
மக்கள்‌ அனைவரும்‌ புலால்‌ உண்ணும்‌ சாதியினரே. எனவே 
இரத்தப்‌ பலி இக்கோயில்களில்‌ தவறாது இடம்பெறுகிறது. 

மேற்கூரையுடைய சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ மட்டும்‌ 
கல்லினாலான சிறிய பலிபீடங்கள்‌ உள்ளன. இக்கோயில்களில்‌ 
ஆட்டுக்கடா, சேவல்‌, எருமைக்கடா, பன்றி ஆகியவை பலியிடப்‌ 
படுகின்றன. விதிவிலக்காக ஒரு சில கோயில்களில்‌ பெண்‌ ஆடு 
பலியிடப்படுகிறது. இதுவல்லாமல்‌ ஆட்டுக்கடா, ஆண்பன்றி, 
எருமைக்கடா, சேவல்‌ என ஆண்‌ மிருகங்களும்‌ பறவைகளுமே 
பலியிடப்படுகின்றன. 

பெரும்பாலான கோயில்களில்‌ ஆட்டுக்கடாயின்‌ தலை 
அறுக்கப்பட்டுப்‌ பலிபீடத்தின்மீது வைக்கப்படுகிறது. சல 
இடங்களில்‌ ஆட்டின்‌ கால்களில்‌ ஒன்று அறுக்கப்பட்டு ஆட்டின்‌ 
வாயில்‌ அதைக்‌ கவ்வுமாறு கொடுத்துப்‌ பலிபீடத்தில்‌ வைப்பர்‌. 
சேவலைப்‌ பலியிடும்போது அவ்வாறு செய்வதில்லை. மாறாகச்‌ 
சேவலின்‌ தலையில்லா உடம்பினை ஒரு குச்சியில்‌ செருக, 
தெய்வத்தின்‌ முன்‌ வைக்கின்றனர்‌. பன்றி வளர்க்கும்‌ சாதியாரே 
பெரும்பாலும்‌ பன்றியைப்‌ பலியிடுகின்றனர்‌. 

தென்‌ மாவட்டங்களில்‌ உக்ரெம்‌ மிகுந்த பெண்‌ தெய்வங்‌ 
களுக்கு இரத்தப்‌ பலியிடும்‌ முறை சற்று அச்சம்‌ தருவதாக 
அமைகின்றது. நிறைசினையாக உள்ள ஒரு ஆட்டைக்‌ கொண்டு 
வந்து பெண்‌ தெய்வத்தின்‌ முன்‌ நிறுத்துவர்‌. வேல்‌ போன்ற ஒரு 
கருவியினால்‌ ஆட்டின்‌ வயிற்றைக்‌ குத்திக்‌ இழித்து அதன்‌ உள்ளே 
இருக்கும்‌ குட்டியை எடுத்துப்‌ பலி பீடத்தின்மீது வைக்கின்றனர்‌. 
குத்திக்‌ கிழிப்பதனால்‌ பெண்ணாடும்‌ இறந்துவிடும்‌; குட்டியும்‌ 
இறந்துவிடும்‌. இவ்வாறு பலியிடுவதைச்‌ 'சூலாடு குத்துதல்‌' என்பர்‌. 
குற்றுயிராகப்‌ பலிபீடத்தினமீது இளங்குட்டியை வைத்தலை 
'துவளக்குட்டி கொடுத்தல்‌' என்பர்‌ (துவளும்‌ குட்டி' என்பதே 
துவளக்‌ குட்டியாயிருத்தல்‌ வேண்டும்‌.) சூலாடு குத்துவதற்கு 
முன்னர்‌ பெண்களையும்‌ குழந்தைகளையும்‌ அவ்விடத்தில்‌ 
இருந்து அப்புறப்படுத்திவிடுவர்‌. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 439 hb 


பன்றியைப்‌ பலிகொடுக்கும்போது சில இடங்களில்‌ 
தலையை வெட்டாமல்‌ பன்றியை மல்லாக்கக்‌ கிடத்தி அதன்‌ 
மார்பைப்‌ பிளந்து இதயத்தை எடுத்துப்‌ பலிபீடத்தின்‌ மீது 
வைக்கும்‌ வழக்கம்‌ உள்ளது. சில இடங்களில்‌ சாமியாடிகள்‌ 
பலியிடப்‌ பெறும்‌ விலங்குகளின்‌ இரத்தத்தைக்‌ குடிப்பதுண்டு. 
அவ்வாறு இரத்தம்‌ குடிக்காத கோயில்களில்‌ தெய்வத்தின்‌ முன்‌ 
படைக்கப்பட்டிருக்கும்‌ உணவுப்‌ பொருள்களின்‌ மீது அந்த 
இரத்தம்‌ தெளிக்கப்படும்‌. 

சனம்மிகுந்த ஆண்தெய்வக்‌ கோயில்களில்‌ கோயிலுக்குச்‌ 
சற்றுத்‌ தள்ளி இருட்டில்‌ சென்று சாமியாடுபவர்‌ சோற்றுத்‌ 
இரளைகளை ஆகாயத்தில்‌ எறிகிறார்‌. அவ்வாறு வீசி எறிய 
சாமியாடி கைகளை உயர்த்தும்‌ போதே இருட்டில்‌ மேலிருந்து 
வந்து தெய்வங்கள்‌ அள்ளிக்‌ கொண்டு போய்விடுகின்றன 
என்பது நம்பிக்கை. தெய்வங்களின்‌ “அருளாட்சி எல்லைக்கு” 
உட்பட்ட பகுதிகளிலேயே சாமியாடி ஊர்வலம்‌ வருகிறார்‌. 
அவ்வாறு வரும்போது சந்திகளில்‌ ஆகாயத்தை நோக்கி முட்டை 
எறிவதும்‌ உண்டு. 


நிலத்‌ தொழிலாளர்கள்‌ வணங்கும்‌ சிறுதெய்வங்களில்‌ சில, 
ஊறவைத்த அரிசியினையும்‌ முளைகட்டிய பயறு வகைகளையும்‌ 
படையலாகப்‌ பெறுகின்றன. இவ்வகையான தெய்வங்கள்‌ 
சமைத்த உணவினைப்‌ படையலாகப்‌ பெறுவதில்லை. இவை 
உணவு சேகரிப்புச்‌ சமூகத்தில்‌ பிறந்த தெய்வங்களாக இருக்க 
வேண்டும்‌. 

ஊர்த்‌ தெய்வங்களுக்கோ, சாதித்‌ தெய்வங்களுக்கோ, குல 
தெய்வங்களுக்கோ நடைபெறும்‌ திருவிழாக்களில்‌ பொங்கலிடும்‌ 
மரபும்‌ உண்டு. அனைவரும்‌ ஒரே நேரத்தில்‌ பொங்கலிடுகின்றனர்‌. 
எரிபொருளாகப்‌ பனை ஓலைகளை மட்டும்‌ பயன்படுத்தும்‌ 
வழக்கமே பரவலாகக்‌ காணப்படுகிறது. பொங்கல்‌ படையலும்‌ 
இரத்தப்‌ பலியும்‌ சில கோயில்களில்‌ சேர்ந்தே தரப்படுகின்றன. 
அவ்வகையான கோயில்களில்‌ பலியிடப்படும்‌ விலங்கின்‌ 
இரத்தத்தைப்‌ படைக்கப்படும்‌ உணவின்மீது தெளிப்பது 
வழக்கமாக இருக்கிறது. பொங்கலையும்‌ இரத்தப்‌ பலியையும்‌ 
தனியாக நடத்தும்‌ கோயில்களில்‌ பொங்கல்‌ படையலைச்‌ 
'சைவப்‌ படைப்பு', “ஆசாரப்‌ படைப்பு', 'சுத்தப்‌ படைப்பு' 
என்று அழைக்கின்றனர்‌. இரத்தப்‌ பலியோடு கூடிய படைப்பு 
'மாமிசப்‌ படைப்பு' என்று அழைக்கப்படுகிறது. 
2 ஒரு கோயில்‌ வளாகத்தில்‌ பல சிறுதெய்வங்கள்‌ இருக்கும்‌ 
போது ஐயனார்‌ போன்ற ஒன்றிரண்டு தெய்வங்கள்‌ இரத்தப்‌ 
பலி பெறாத சுத்தமுகத்‌ தெய்வமாக இருக்கும்‌. இரத்தப்‌ பலி 


440 p தொ. பரமசிவன்‌ 


தரும்போது அத்தெய்வங்களின்‌ சந்நிதியைத்‌ திரையிட்டு 
மறைத்துவிடுவது வழக்கம்‌. 
குமரி மாவட்டத்தில்‌ சிறுதெய்வக்‌ கோயில்‌ திருவிழாக்கள்‌ 
சிலவற்றை 'ஊட்டுக்‌ கொடுத்தல்‌' (உணவு கொடுத்தல்‌) என்றே 
கூறுகின்றனர்‌. பொதுவாக, இரத்தப்‌ பலி கொடுப்பது திருவிழாவின்‌ 
முடிவு நிகழ்ச்சியாகவே அமைகின்றது. 
தாய்த்‌ தெய்வங்கள்‌ தம்‌ மக்களைக்‌ காக்க, அரக்க 
வடிவிலான தீமையை ஆயுதந்தாங்கிப்‌ போரிட்டு அழிக்கின்றன. 
விசயதசமி எனப்படும்‌ புரட்டாசி மாத வளர்பிறைப்‌ பத்தாம்‌ 
, நாளில்‌ எருமைத்தலை அரக்கனைத்‌ தாய்த்‌ தெய்வம்‌ போரிட்டு 
அழிக்கின்றது. இச்சடங்கு ஒரு பாவனையாக, பெரும்பாலும்‌ 
கோயிலுக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி அமைந்த ஒரு திடலில்‌ நடக்கிறது. 
இந்தப்‌ போர்‌ நிகழ்ச்சி முடிந்தவுடன்‌ போரிட்ட களைப்புத்‌ 
தீரத்‌ தாய்த்‌ தெய்வத்திற்கு உழுந்தஞ்‌ சுண்டலும்‌ பானக்காரமும்‌ 
படைக்கப்படும்‌. தென்‌ மாவட்டங்களில்‌ ஒன்றிரண்டு 
கோயில்களில்‌ மட்டுமே இது காணப்படுகிறது. பானக்காரம்‌ 
என்பது புளியும்‌ கருப்புக்‌ கட்டியும்‌ நீரில்‌ கரைத்து ஆக்கப்பட்ட 
நீர்‌ உணவு. அக்காலத்துப்‌ போர்க்களத்தில்‌ களைப்படைந்த 
வீரர்களுக்குத்‌ தரப்பட்ட உணவாக இது இருந்திருக்கலாம்‌. 
சிறுதெய்வ வழிபாட்டின்‌ பல கூறுகள்‌ தமிழர்களின்‌ 
போர்‌ நெறிகளோடு தொடர்புடையனவாகத்‌ தோன்றுகின்றன. 
உழுந்தும்‌ பானக்காரமும்கூட அப்படி வந்த உணவுப்‌ பழக்கம்‌ 
என்றே கொள்ள முடிகிறது. 


$ 


பண்பாட்டு அசைவுகள்‌ {41D 


2 


வீடும்‌ வாழ்வும்‌ 


நகர நாகரிக மேட்டிமையின்‌ அடையாளங்களில்‌ 
ஒன்றாக இன்று நாடு முழுவதும்‌ கற்காறை (கா. ன்கிரீட்‌ 
வீடுகள்‌ உருவாகி வருகின்றன. 'தனி வீடு' என்னும்‌ 
உணர்வு ஒரு வெறியாக மாறி எல்லோரையும்‌ 
பிடித்து ஆட்டுகிறது. உலக வங்கியின்‌ வழியாகப்‌ 
பன்னாட்டு மூலதனம்‌ 'குறைந்த வட்டி' என்னும்‌ 
தூண்டிலைப்‌ போட்டு 'வீடுகட்டக்‌ கடன்‌' என்னும்‌ 
பெயரில்‌ ஏழைநாடுகளைச்‌ சுரண்டி வருகின்றது. 

காலனிய ஆட்சியின்‌ தொடக்கப்‌ பகுதியில்‌ 
தமிழ்நாட்டில்‌ 90 விழுக்காட்டு மக்கள்‌ பனை, 
தென்னை, புல்வகைகள்‌ வேய்ந்த கூரை வீடு 
களில்தான்‌ வாழ்ந்தனர்‌. இவ்வீடுகளின்‌ சுவர்கள்‌ 
குடிசைகளாக இருந்தால்‌ செங்கல்‌ இல்லாத 
மண்சுவர்களாகவும்‌, சற்றே பெரிய இரண்டு அறை 
வீடுகள்‌ சுடப்படாத செங்கல்‌ சுவர்களோடும்‌, 
அதைவிடப்‌ பெரிய வீடுகள்‌ சுட்ட செங்கல்லால்‌ 
கட்டப்பட்டவையாகவும்‌ அமைந்திருந்தன. இந்தத்‌ 
தொழில்நுட்பம்‌ வெப்ப மண்டலப்‌ பகுதியிலுள்ள 
எல்லா நாடுகளுக்கும்‌ பொருந்தும்‌. இந்த வீடுகளைப்‌ 
பற்றி நாம்‌ சொல்லக்கூடிய ஒரே குறைபாடு 
அவை கழிவறை வசதி இல்லாதவை என்பதுதான்‌. 
'கழிவறை' என்ற கோட்பாடும்‌ இடவசதியும்‌ வெப்ப 
மண்டலப்‌ பகுதியான தமிழ்நாட்டில்‌ ல்லை 


(எனவே மலம்‌ அள்ளும்‌ சாதியாரும்‌ தமிழ்நாட்டில்‌ 
தோன்றவில்லை) 


442 தொ. பரமசிவன்‌ 


'வீடு' என்ற சொல்‌ தொழிற்களத்தில்‌ இருந்து 'விடுபட்டு' 
நிற்கும்‌ இடத்தையே முதலில்‌ குறித்தது. “விடுதி' என்னும்‌ 
சொல்லும்‌ அந்தப்‌ பொருளில்‌ வந்ததுதான்‌. பிற்காலத்தில்‌ 
மேலோர்‌ மரபில்‌ 'வீடு' என்பது மண்‌ உலகத்திலிருந்து விடுபட்டுச்‌ 
சேர்கிற “துறக்க'த்தை (சொர்க்கம்‌) குறிக்க வந்ததாகும்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ 'வீடு' என்பதற்குப்‌ பதிலாக ‘மனை 
என்ற சொல்லே காணப்படுகிறது. உண்டு, உறங்கி, இனம்‌ 
பெருக்கும்‌ இந்த இடத்துக்குரியவள்‌ *மனைவி' எனப்பட்டாள்‌. 

நிலத்தில்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ தெய்வங்கள்‌ உறைகின்றன. 
எனவே வீடு கட்டவிருக்கும்‌ நிலத்தில்‌ முளை அறைந்து, கயிறு 
கட்டி கயிற்றின்‌ நிழல்‌ வழியாகத்‌ திசைகளைக்‌ குறித்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்தந்தத்‌ திசையிலுள்ள தெய்வங்களைக்‌ கண்டறிந்து 
அவற்றிற்கு வேண்டுவன செய்ய வேண்டும்‌. பின்னரே அந்த 
நிலத்தில்‌ வீடு கட்டத்‌ தொடங்க வேண்டும்‌ என்பது பழந்தமிழர்‌ 
நம்பிக்கை. 

நூலறி புலவர்‌ நுண்ணிதிற்‌ கயிறிட்டு 

தேயம்‌ கொண்டு தெய்வம்‌ நோக்கி 

பெரும்பெயர்‌ மன்னர்க்கு ஓப்பமனை வகுத்து 
என்கிறது நெடுநெல்வாடை. 

மனைத்‌ தெய்வங்களையும்‌ திசைத்‌ தெய்வங்களையும்‌ 
வேண்டி அமைதிப்படுத்தும்‌ (சாந்தி செய்யும்‌) இந்தச்‌ சடங்குக்குத்‌ 
'தச்சு செய்தல்‌' என்பது இன்றைய பெயராகும்‌. 

“தோட்டம்‌ இல்லவள்‌ ஆத்தொழு ஓடை துடைவை 
என்றிவையெல்லாம்‌, வாட்டம்‌ இன்றி உன்‌ பொன்னடிக்‌ கழே 
வளைப்பகம்‌ வகுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌ "என்பது பக்தி இயக்கம்‌ 
இளர்ந்த காலத்தில்‌ பெரியாழ்வர்‌ பாசுரமாகும்‌. “சுகஜீவனம்‌' 
அக்காலத்தில்‌ எவ்வாறிருந்தது என்பதனை இப்பாசுரத்தில்‌ 
உணர முடிகிறது. இதே காலத்தைச்‌ சேர்ந்த, இரண்டாம்‌ 
நந்திவர்மனின்‌ தண்டந்‌ தோட்டம்‌ செப்பேட்டால்‌ மற்றுமொரு 
செய்தியினை அறிகிறோம்‌. பார்ப்பனர்‌ 308 பேருக்கு அரசன்‌ 
ஒரே செப்பேட்டின்வழி 'பிரம தேயம்‌' வழங்குகிறான்‌. இதன்படி 
அரசன்‌ அளித்த உரிமைசளில்‌ சல: 'சுட்டிட்டிகையால்‌ 
மாடமாளிகை எடுக்கப்‌ பெறுவதாகவும்‌. துரவு இணறு இழிச்சப்‌ 
பெறுவதாசவும்‌.' 

அதாவது, சுட்ட செங்கலால்‌ வீடு கட்டிக்கொள்ளவும்‌, 
வீட்டிற்கு மாடி எடுத்துக்‌ கட்டவும்‌, வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ 
கிணறு வெட்டிக்கொள்ளவும்‌ அக்காலத்தில்‌ அரசர்களின்‌ 
அனுமதி வேண்டும்‌. அந்த அனுமதி பார்ப்பனர்களுக்கு 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4143p 


வழங்கப்பட்டிருந்தது. பார்ப்பனர்களின்‌. தீட்டுக்கோட்பாட்டை 
அரண்‌ செய்வதற்கும்‌, பேணிக்கொள்வதற்கும்‌ ஒவ்வொரு 
வீட்டிலும்‌ தனித்தனியாகக்‌ கிணறுகள்‌ இருப்பதனை இப்‌ 
பொழுதும்‌ பார்ப்பனத்‌ தெருக்களில்‌ (அக்கிரகாரங்களில்‌) காண 
இயலும்‌. இந்த உரிமையினை அரசர்கள்‌ மற்றச்‌ சாதியாருக்கு 
வழங்கவில்லை. 


சாதிவாரியாக வீடு கட்டும்‌ உரிமைகள்‌ அரசர்களால்‌ 
வகுக்கப்பட்டிருந்ததை அறியப்‌ பல சான்றுகள்‌ இடைக்கின்றன. 
* பழனிக்கருகிலுள்ள 8ரனூர்க்‌ கல்வெட்டு 12ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
அப்பகுதியில்‌ வாழ்ந்த இடையர்களுக்கு அரசன்‌ சில உரிமைகள்‌ 
வழங்கியதைக்‌ குறிப்பிடுகின்றது. அவ்வுரிமைகளில்‌ ஒன்று, 
வீட்டிற்கு இருபுறமும்‌ வாசல்‌ வைத்துக்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌ 
என்பதாகும்‌. அப்பகுதியில்‌ அதுவரை அவர்களுக்கு அந்த 
உரிமை இல்லை. 
காலனிய ஆட்சியின்‌ தொடக்கம்வரை தமிழ்நாட்டு 
வீடுகளில்‌ பெரும்பாலானவை ஓலைக்‌ கூரை அல்லது புற்கூரை 
கொண்டிருந்ததை முன்பே குறிப்பிட்டோம்‌. ஒடுக்கப்பட்ட 
மக்களின்‌ வீடுகள்‌ இன்றளவும்‌ குனிந்த வாசல்‌ உடையனவாகவும்‌, 
பின்புற வாசலும்‌ சன்னலும்‌ இல்லாதனவாகவும்‌ இருப்பதனை 
நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 


நிறைவாசல்‌ (அள்‌ நிமிர்ந்தபடி உள்ளே செல்லும்‌ உயரத்தில்‌ 
இருப்பது) சன்னல்கள்‌, பின்புற வாசல்‌, மாடி, இரட்டைக்‌ 
கதவு வைத்தல்‌, சுட்ட செங்கலால்‌ சுவர்‌ ஆகியவை தனித்தனி 
உரிமைகளாகச்‌ சாதிவாரியாக அடுக்கப்பட்டிருந்ததே தமிழக 
வரலாற்றில்‌ சாதியம்‌ தொழிற்பட்ட முறைக்குக்‌ கண்கண்ட 
சான்றாகும்‌. 


சமூக, பொருளாதார ரீதியில்‌ எளிய மக்கள்‌ 'குடியிருப்பு' 
பற்றிய விரிந்த சிந்தனைகள்‌ இல்லாமல்தான்‌ வாழ்ந்தனர்‌. 
“எனக்கும்‌ சொத்து இருக்கிற ்‌ என்ற உணர்வை வெளிப்படுத்த 
“எனக்கும்‌ காணி நிலமும்‌ கலப்பை சார்ந்த இடமும்‌ இருக்கிறது” 
என்றனர்‌. இந்தச்‌ சொல்லடையிலிருந்து அவர்களுக்கு வீடு 
என்பது தொழிற்கருவிகளைப்‌ பாதுகாக்கும்‌ இடமாகவே 
இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. நிலமும்‌ உழவுத்‌ தொழிற்‌ 
கருவிகளுமே வாழ்க்கை என்பதே அன்றைய நிகழ்வாகும்‌. 
எனவே தாழ்வாரம்‌, நடுக்கூடம்‌, சமையலறை, படுக்கையறை 
என்பதான நினைவுகளும்‌ உணர்வுகளும்‌ 
உருவாக வழியில்லை, அரசதிகாரமும்‌, ௪ 
அவ்வகையான நினைவுகள்‌ அவர்களி 
பார்த்துக்கொண்டன. 


அவர்களிட த்தில்‌ 
ஈதிய மேலாண்மையும்‌ 
டத்தில்‌ உருவாகாமல்‌ 


4p தொ. பரமசிவன்‌ 


தமிழர்‌ உடை 


“உண்பது நாழி உடுப்பவை இரண்டே” என்கிறது புறநானூறு. 
இடுப்பைச்‌ சுற்றும்‌ அரையாடை, தோளில்‌ இடும்‌ மேலாடை 
ஆகியவற்றையே இப்பாடல்‌ குறிக்கிறது. இவ்வுடை அக்காலத்தில்‌ 
ஆண்‌ பெண்‌ இருவருக்கும்‌ பொதுவாக இருந்திருக்கிறது. இந்த 
இரட்டை ஆடையும்‌ சாதி, பருவ காலம்‌ என்பவை கருதி 
மாறுபாடுகளை உடையதாக இருந்திருக்கிறது. 

ஆண்கள்‌ அணியும்‌ சட்டையும்‌ அரைக்கால்‌ அல்லது 
முழுக்கால்‌ சட்டையும்‌ /8ஆம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதிவரை 
தமிழ்நாட்டில்‌ பெருவாரியான மக்களால்‌ அறியப்படாதவையாகும்‌. 
ஆங்கிலேயரும்‌ நவாபுப்‌ படையினர்‌ எனப்படும்‌ வடநாட்டு 
முசுலிம்களும்‌ வந்த பின்னரே உடம்பின்‌ மேற்பகுதியில்‌ 'தைத்த 
சட்டை' அணியும்‌ வழக்கம்‌ புகுந்தது. கிறித்துவின்‌ சமகாலத்‌ தில்‌ 
இங்கு வந்த ரோமானியர்களின்‌ (யவனர்களின்‌) மேற்சட்டை 
யினை 'மெய்ப்பை' என்று தமிழர்கள்‌ குறிப்பிட்டனர்‌. தஞ்சைப்‌ 
பெரிய கோயில்‌ ஓவியங்களிலும்‌, நெல்லை மாவட்டம்‌ திருப்புடை 
மருதூர்க்‌ கோயில்‌ ஓவியங்களிலும்‌ காணப்படும்‌ சட்டையிட்ட 
உருவங்கள்‌ அதிகாரிகளையும்‌, படைத்தலைவர்களையும்‌ 
குறிப்பதாகவே தோன்றுகிறது. துணி தைக்கும்‌ தொழிலாளியைப்‌ 
பற்றிய பேச்சோ, வருணனையோ பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிவரை தமிழ்‌ இலக்கியத்தில்‌ காணப்படவில்லை. 
'துணிகளின்மீது இரத்தினங்களை வைத்து ஊசியால்‌ தைப்பவனை 
மட்டும்‌ 'தையான்‌' எனக்‌ கல்வெட்டுக்கள்‌ குறிப்பிடுகின்றன. 
கிழிந்த ஆடையினை ஊசியும்‌ நூலும்‌ கொண்டு தைக்கும்‌ வழக்கம்‌ 
இருந்திருக்கிறது. இதனைத்‌ 'துன்னுதல்‌' அல்லது 'துன்னம்‌ பெய்தல்‌" 
என்று கூறுவர்‌. இந்த ஊசிக்கும்‌ “துன்னூசி' என்றே பெயர்‌. 
இது தோல்பொருள்களைத்‌ தைக்கும்‌ பருத்த ஊசியினையும்‌ 
கொழுத்துன்னூசி என்ற பெயருடன்‌ குறித்திருக்கிறது. 

இ. பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டு தொடங்கிக்‌ காணக்கிடைக்கும்‌ 
கற்சிற்பங்களும்‌ வெண்கலச்‌ சிற்பங்களும்‌ பழந்தமிழர்‌ உடை பற்றி 
அறிந்துகொள்ள நமக்குத்‌ துணை செய்கின்றன. ஆணாயினும்‌ 
பெண்ணாயினும்‌ உயர்குடி மக்களே முழங்காலுக்குக்‌ கழே 
கணுக்கால்‌ வரையிலான ஆடையினை அணிந்திருக்கின்றனர்‌. 
ஏனைய ஆண்களெல்லாம்‌ முழங்கால்‌ வரை தார்பாய்ச்சிக்‌ 
கட்டப்பட்ட அரையாடையினையே அணிந்திருக்கின்றனர்‌. 
இ.பி. பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கண்ணப்ப நாயனாரின்‌ 
வெண்கலச்‌ சிற்பம்‌ துண்டு அளவிலான ஒரு துணியையே 
ஆண்‌ முழங்காலுக்கு மேலே இடுப்பில்‌ கட்டியிருப்பதைக்‌ 
காட்டுகிறது. மேலாடை எதுவும்‌ இல்லை. அவர்‌ வேட்டுவக்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 449 


குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்பதால்‌ ஒருவேளை இச்சிற்பம்‌ இவ்வாறு 
வடிக்கப்பட்டி ருக்கலாம்‌. விதிவிலக்காக அன்றி அரசர்‌ குலத்துப்‌ 
பெண்கள்‌ உட்படப்‌ பழங்காலச்‌ சிற்பங்களில்‌ பெண்கள்‌ மார்புக்‌ 
கச்சை அணிந்தவராகக்‌ காட்டப்படவில்லை. 


சிலப்பதிகாரத்திற்கு முந்திய தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
பெண்கள்‌ மார்புக்‌ கச்சை அணிந்ததற்கான சான்றுகள்‌ 
எவையுமில்லை. சங்ககாலத்தைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌ தங்க 
மோதிரம்‌ ஒன்று (முட்டை வடிவ முன்‌ தோற்றம்‌ உடையது 
நான்கைந்து ஆண்டுக்கு முன்னர்‌ கரூர்‌ நகரத்தில்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. இம்மோதிரத்தில்‌ ஓர்‌ இளைஞனும்‌ இளம்பெண்ணும்‌ 
வடிக்கப்பட்டுள்ளனர்‌. காதல்‌ உணர்வுள்ள இத்தம்பதியினர்‌ 
தலையில்‌ கொண்டையிட்டுள்ளனர்‌. நிறைய அணிகலன்கள்‌ 
அணிந்துள்ளனர்‌. இடுப்பில்‌ அரையாடை மட்டும்‌ காணப்படுகிறது. 
பெண்ணின்‌ மார்பில்‌ கச்சையோ ஆணின்‌ மார்பில்‌ துண்டு 
போன்ற ஆடையோ காணப்படவில்லை. 


ஆனால்‌ கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டு அளவிலேயே 
பெண்‌ இற்பங்களில்‌ மார்புக்‌ கச்சை சித்திரிக்கும்‌ வழக்கம்‌ 
தொடங்கியுள்ளது. மதுரைக்கருகில்‌ ஆனைமலையில்‌ உள்ள 
லாடன்கோயில்‌ என்னும்‌ குடைவரைக்‌ கோயிலில்‌ முருகனோடு 
அமர்ந்திருக்கும்‌ தெய்வயானை மார்புக்‌ கச்சை அணிந்தவளாகக்‌ 
காட்சி தருகிறாள்‌. 


பதினைந்தாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழகத்தில்‌ நடைபெற்ற 
விசயநகரப்‌ பேரரசும்‌ தெலுங்கு மக்களின்‌ குடியேற்றமும்‌ 
தமிழர்களின்‌ வாழ்விலும்‌ பண்பாட்டிலும்‌ மிகப்பெரிய 
மாற்றங்களை ஏற்படுத்தின. அதன்‌ விளைவுகளில்‌ ஒன்றாகத்‌ 
தமிழர்‌ உடையிலும்‌ மாற்றங்கள்‌ நிகழ்ந்தன. இக்காலத்திற்கு 
முன்னர்‌, 'புடைவை' என்ற சொல்‌ ஆண்க 
மேலே அணியும்‌ நீண்ட துணியினையே குறித்தது. நிர்வாணத்‌ 
துறவியாகச்‌ சமண மதத்தில்‌ இருந்த திருநாவுக்கரசர்‌ சமண 
மடத்தைவிட்டு வெளியேறும்போது 'வெண்புடைவை மெய்‌ 
சூழ்ந்து' வந்ததாகச்‌ சேக்கிழார்‌ குறிப்பிடுவார்‌. இக்காலத்துப்‌ 
பெண்கள்‌ உடுத்தும்‌ 14, 16, 18 முழச்‌ சேலைகள்‌ தெலுங்கு பேசும்‌ 


இக்காலத்தில்தான்‌. இச்சேலையும்‌ முதலில்‌ மஞ்சள்‌, சிவப்பு 
என்னும்‌ இரண்டு வண்ணங்களை உடையதாய்‌, 'கண்டாங்கி' 
என்று வழங்கப்பட்டது. இரவிக்கை எனப்படும்‌ பெண்கள்‌ 
மேலாடையும்‌ தெலுங்கு மக்களின்‌ உறவால்‌ ஏற்பட்ட 
வழக்கமேயாகும்‌. இரவிக்கை என்ற சொல்லும்‌ தெலுங்கு 


44 * தொ. பரமசிவன்‌ 


‘ 


மொழியில்‌ இருந்து வந்ததே. பிராமணரல்லாத ஏனைய தமிழ்ச்‌ 
சாதிப்‌ பெண்கள்‌ அனைவரும்‌ சேலையின்‌ மேற்பகுதியினை 
(மாராப்பு) தோளின்‌ இடது புறமாக இட்டுக்கொள்வது வழக்கம்‌. 
பிராமணர்களும்‌ சில தெலுங்குச்‌ சாதியினரும்‌ தோளின்‌ 
வலதுபுறமாக அதனை இட்டுக்கொள்வர்‌. பெரும்பான்மையான 
மக்களின்‌ வழக்கமான இடதுபுறமான மாராப்பு இன்று 
அனைவராலும்‌ கைக்கொள்ளப்பட்டுவிட்டது. 


பெண்கள்‌ அணியும்‌ உள்ளாடையான பாவாடையும்‌ 
கடந்த சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே புழக்கத்திற்கு வந்திருக்‌ 
ன்றது. அதற்கு முன்‌ சிறிய பெண்‌ குழந்தைகள்‌ சிற்றாடை 
எனப்படும்‌ அரையாடை அணிந்திருக்கறொர்கள்‌. இதற்குக்‌ 
'கன்னி சிற்றாடை' என்று பெயர்‌. இன்றளவும்‌ இராமப்புறங்களில்‌ 
குடும்பச்‌ சடங்குகளில்‌, இளம்பெண்ணாக இறந்த பெண்களின்‌ 
நினைவிற்குக்‌ கன்னி சிற்றாடையைப்‌ படைக்கின்றனர்‌. இந்த 
ஆடை மஞ்சளும்‌, சிவப்பும்‌ கலந்த மிகச்‌ சிறிய கண்டாங்கிச்‌ 
சேலையாகும்‌. 


உயர்சாதியினைச்‌ சேர்ந்த பெண்கள்‌ 16 முழச்‌ சேலையினைத்‌ 
தார்‌ இட்டுக்‌ கட்டிக்கொண்டதால்‌ (மடிதார்‌ -மடி சார்‌) அவர்க 
ளிடத்திலும்‌ உள்ளாடை அணியும்‌ வழக்கம்‌ இல்லை எனத்‌ 
தெரிகிறது. 

ஆண்கள்‌ அணியும்‌ மேலாடை இலக்கியங்களில்‌ 'மேலாடை”' 
அல்லது 'உத்தரீயம்‌' (தோளில்‌ இடும்‌ பட்டாடை) என்று குறிக்கப்‌ 
படுகிறது. 'துண்டு' என்ற சொல்லைக்‌ காணோம்‌. மேட்டுக்‌ 
குடியினர்‌ சிற்பங்கள்‌ பெரும்பாலும்‌ கோயில்களிலேயே 
காணப்படுவதால்‌ தோளில்‌ இடும்‌ துண்டைப்‌ பணிவுடன்‌ 
இடுப்பில்‌ கட்டிக்கொள்வதாகவே சிற்பங்களில்‌ பார்க்கிறோம்‌. 
ஒடுக்குமுறைக்கு ஆட்படும்‌ மக்கள்‌ தோளில்‌ இடும்‌ துண்டை 
இடுப்பில்‌ கட்டிக்கொள்வது இன்றளவும்‌ பணிவின்‌ அடையாள 
மாகக்‌ கருதப்படுகிறது. தளபதிகள்‌ சிற்பங்கள்‌ சிலவற்றிலும்‌ 
தலைப்பாகை கட்டிக்கொள்வதைப்‌ பார்க்கிறோம்‌. கோயிலில்‌ 
உள்ள இறைத்‌ திருமேனிகளில்‌ மட்டுமே தோளின்‌ இருபுறமாக 
உத்தரீயம்‌ இட்டுக்கொள்வதைக்‌ காணமுடியும்‌. 


சாதிய அமைப்பில்‌ ஓர்‌ இளைஞன்‌ முதன்முதலாகத்‌ 
தன்‌ திருமண நாளன்றுதான்‌ பெரியவர்கள்‌ முன்‌ தோளில்‌ 
துண்டு அணிய அனுமதிக்கப்படுகிறான்‌. இன்றளவும்‌ சாதிப்‌ 
பஞ்சாயத்துக்களில்‌ திருமணமாகாத இளைஞர்கள்‌ தோளில்‌ 
துண்டு அணிந்து கொண்டு பேச அனுமதிக்கப்படுவதில்லை. 
பெரியவர்களிடம்‌ பேசும்போது இளைஞர்களின்‌ துண்டோ, 
வேட்டியோ காற்றில்‌ அலையுமாறு நின்று பேசுவது மரியாதைக்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4447p 


குறைவாகக்‌ கருதப்படுகிறது. கைகேயியின்‌ முன்‌ இராமன்‌ தன்‌ 
மேலாடையைப்‌ பணிவாகப்‌ பற்றிக்கொண்டு நின்றே பேசினான்‌, 
“சிந்துரத்‌ தடக்கை தானை மடக்குற' என்று கம்பர்‌ இதனைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


கோயில்களில்‌ பூசைசெய்யும்‌ பிராமணர்களைக்‌ குறிப்பிடும்‌ 
கல்வெட்டுக்களில்‌ சில அவர்களைப்‌ 'பட்டுடை பஞ்சாசாரியார்‌' 
எனச்‌ சொல்கின்றன. அரைவேட்டிக்கு மேலாக இடுப்பில்‌ 
பட்டுத்‌ துணி ஒன்றைச்‌ சுற்றிக்கொள்ளும்‌ வழக்கம்‌ கோயிற்பூசை 
செய்யும்‌ பிராமணர்களிடம்‌ இன்றளவும்‌ உள்ளது. இதனையே 
கல்வெட்டுக்கள்‌ 'பட்டுடை' என்று குறிப்பிடுவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


“வெள்ளைக்‌ குப்பாயத்தர்‌' என்ற தொடர்‌ திருவாசகத்தில்‌ 
பயில்‌கின்றது. இக்காலத்தில்‌ 'ஜிப்பா' என வழங்கப்பெறும்‌ 
சட்டையினை இது குறிக்கின்றது. அக்காலத்தில்‌ குதிரை 
வணிகராகத்‌ தமிழ்நாட்டுக்கு வந்த அராபியர்‌ இந்த உடையினை 
அணிந்திருந்தனர்‌. 


சிவபெருமான்‌ தன்‌ வீரச்செயல்களில்‌ ஒன்றாக யானை 
அரக்கனைக்‌ கொன்று, தோலை உரித்து மேற்சட்டைபோல 
அணிந்து நின்றதனால்‌ அவருக்குச்‌ 'சட்டைநாதர்‌' (சட்ட நாதர்‌) 
என்ற பெயரும்‌ பிறந்தது. சீர்காழியில்‌ சட்டைநாதன்‌ என்ற 
பெயரைப்‌ பெருவழக்காகக்‌ காணலாம்‌. பாம்பின்‌ சட்டை என 
நாம்‌ குறிப்பிடும்‌ மேல்தோலை இலக்கியங்கள்‌ பாம்பின்‌ 'உரி 
(உரிக்கப்பட்டது) என்றே குறிப்பிடுகின்றன. 


ன்‌ நாற்றாண்டின்‌ நடுப்‌ பகுதியில்‌ நாஞ்சில்‌ நாட்டில்‌ 


'தோள்‌சலைட்‌ வணர்‌ போராட்டம்‌ நடத்தினர்‌. அதற்குத்‌ 


லப்‌ போராட்டம்‌: ல்‌ பெயர்‌. இலை தவிர 

தட்டுடை, வட்‌ டுடை தசஜ. ட. ன்று பெயர்‌. இலை 7 

ட்‌ i , கச்சில்‌ ர்கள்‌ போரிுகையில்‌ 
உடுத்திய அடைகள எனபன தமிழர்கள்‌ போரிடு 


அரையாடை ட பெருந்தொடை வரை இெக்கிக்க க்‌ 
்‌ ய 'கச்சில்‌' எனப்ப காலத்‌ 
கச்சை எனப்பட்டது பட்டது. இதுவே பிற்காலத்‌; 

பழந்தமிழர்‌ 2 டு 

கரையும்‌ கடர ஆடையின்‌ சிறப்பான பகுதி ஆடைகளுக்குக்‌ 

ஆண்களின்‌ பாகும்‌ பெண்களின்‌ சேலை ம 

. லன 

காட்டை வட்டியும்‌ கரையால்‌ மதிப்புப்‌ பெறுகிற 

கரைய பட்‌ டுடை” எனச்‌ சங்க இலக்கிய? 

{48 p . 

ரமசிவன்‌ 


தொ. ப] 


பட்டாடையின்‌ கரையினைச்‌ சிறப்பித்துப்‌ பேசும்‌. இன்றளவும்‌ 
தமிழ்நாட்டுப்‌ பட்டுச்‌ சேலைகள்‌ அவற்றின்‌ கரைகளுக்காகவே 
சிறப்புப்‌ பெறுகின்றன. 'கலிங்கம்‌' என்று சங்க இலக்கியங்களில்‌ 
குறிக்கப்படுவது கலிங்க (ஒரிய) நாட்டிலிருந்து வந்த துணி 
வகையாக இருக்கலாம்‌. 


பருத்திப்‌ பெண்டும்‌ பள்ளர்‌ நெசவும்‌ பாய்‌ நெசவும்‌ 


கிறித்துவுக்கு முற்பட்ட காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ பருத்தித்‌ 
துணி நெசவு செய்த மக்கட்‌ பிரிவினர்‌ யார்‌ என்பதை அறிய 
இயலவில்லை. ஆயினும்‌ சங்க இலக்கியங்களில்‌ நூற்றல்‌ தொழில்‌ 
பற்றிச்‌ சில குறிப்புக்கள்‌ காணக்கிடக்கின்றன. பருத்திப்‌ பெண்டு 
என்னும்‌ தொடர்‌ இரண்டு இடங்களில்‌ வருகிறது. 

பருத்திப்‌ பெண்டின்‌ பனுவல்‌ அன்ன (புறம்‌ : 125) 

பருத்திப்‌ பெண்டின்‌ சிறுதீ விளக்கத்து (புறம்‌ : 326) 


என வரும்‌ அடிகளால்‌ பெண்கள்‌ இரவிலும்‌ சிறிய விளக்‌ 
கொளியில்‌ நூல்‌ நூற்ற செய்தியினை அறிகிறோம்‌. 

நூல்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதிலாகப்‌ பனுவல்‌ என்ற 
சொல்லும்‌ காணப்படுகிறது. பார்ப்பனர்‌ மார்பில்‌ அணிந்த 
முப்புரி நூல்‌ முந்நூல்‌ எனப்பட்டது. நூல்‌ என்ற சொல்லுக்கு 
இலக்கணம்‌ (சாத்திரம்‌) என்றும்‌ பொருள்‌. 

சங்க இலக்கியக்‌ குறிப்புக்கள்‌ நூற்றல்‌ தொழிலைப்‌ 
பெண்களோடு சேர்த்தே பேசுகின்றன. உரையாசிரியர்‌ குறிப்புக்‌ 
களிலிருந்து கைம்‌ பெண்களே சங்க காலத்தில்‌ நூற்கும்‌ தொழிலில்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌ என்று தெரிகிறது. இந்தச்‌ செய்தி நமக்கு 
அதிர்ச்சியாக அமைகிறது. நூற்கும்‌ தொழில்‌ தனக்குரிய சமூக 
மரியாதையினை அக்காலத்தில்‌ பெற்றிருக்கவில்லைபோலும்‌. 
எனவேதான்‌ அது கைம்பெண்களுக்குரிய தொழிலாகக்‌ 
கருதப்பட்டிருக்றெது. 

பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர்‌ கோவை மாவட்டத்‌ 
தில்‌ இருந்து கிடைத்த கள ஆய்வுச்‌ செய்தியும்‌ இதை 
உறுதிப்படுத்துவது வியப்புக்குரியதாகும்‌. ஒரு பெண்‌ கைம்பெண்‌ 
ஆனால்‌ அவளுக்குப்‌ பிறந்த வீட்டில்‌ இருந்து கோடிச்‌ சேலை 
(சில சாதியாரிடத்து வெள்ளைச்‌ சேலை) கொண்டுவந்து 
கொடுப்பது வழக்கம்‌. பிற மாவட்டங்களில்‌ பெரும்பாலும்‌ 
பிறந்த வீட்டிலிருந்து அப்பெண்ணின்‌ உடன்பிறந்தவர்‌ இதனைக்‌ 
கொண்டுவந்து அவள்‌ கையில்‌ கொடுப்பது அல்லது அவள்‌ மேல்‌ 
எறிந்துவிடுவது வழக்கம்‌. கோவை மாவட்டத்தில்‌ இந்தச்‌ சடங்கு 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4409p 


சிறிய வேறுபாட்டுடன்‌ அமைகிறது. கைம்‌ பெண்‌ அனவளின்‌ 
உடன்பிறந்தவன்‌, அவள்‌ கையில்‌ நூல்‌ நூற்கும்‌ கதிர்‌ (தக்களி) 
ஒன்றையும்‌ சிறிது பஞ்சையும்‌ கொடுத்துவிட்டு, “கொல்லன்‌ 
கொடுத்த கதிர்‌ இருக்கு, கொறநாட்டுப்‌ பஞ்சு இருக்கு; நூறு 
வயசுக்கும்‌ நூற்றுப்‌ பிழைச்சுக்க' என்றும்‌ சொல்ல வேண்டும்‌. 

சங்க காலத்தில்‌ உருவான பண்பாட்டு அசைவு ஒன்று 
அண்மைக்‌ காலம்வரை உயிரோடு இருந்தது வியப்புக்குரிய 
செய்திதான்‌. சங்க இலக்கியம்‌ இதுபோல விரிந்த கள ஆய்வுகள்‌ 
பலவற்றுக்கு இடந்‌ தருகிறது. 

பருத்தி நெசவு போலவே பாய்‌ நெசவும்‌ தொன்றுதொட்டு 
நடைபெற்றுவரும்‌ தொழிலாகும்‌. நெல்லை மாவட்டத்துப்‌ 
பத்தமடையில்‌ நெய்யப்படும்‌ பாய்கள்‌ இன்றளவும்‌ உலகப்‌ 
புகழ்பெற்று விளங்குகின்றன. பாய்‌ நெசவுக்குரிய மூலப்‌ 
பொருள்‌ கோரை அல்லது பஞ்சாங்‌ கோரை. எனப்படும்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ மருதத்‌ இணைப்‌ பாடல்களில்‌ இது 'சாய்‌' எனக்‌ 
குறிக்கப்‌ பெறும்‌. நீரோடைகளின்‌ கரைகளை ஓட்டி அமைந்த 
பள்ளங்களில்‌ கோரைப்‌ புல்‌, புதராகச்‌ செழித்து நிற்கும்‌. எனவே 
பாய்‌ நெசவும்‌ பெரும்பாலும்‌ மருத நிலத்திற்கு உரியதாகும்‌. 

கோரைகளைப்‌ பிடுங்கிவந்து, காயவைத்துச்‌ சாயம்‌ ஏற்றி 
மீண்டும்‌ தண்ணீரில்‌ ஊறவைத்து, அதன்‌ பின்னரே தறிகளில்‌ 
நெய்வர்‌. 

இன்று தமிழ்நாட்டில்‌ பாய்‌ நெசவு முழுக்க முழுக்க 
முசுலிம்கள்‌ செய்யும்‌ தொழிலாகவே உள்ளது. அப்படியென்றால்‌ 
இசுலாமிய சமயம்‌ தமிழ்நாட்டில்‌ பரவுவதற்கு முன்னர்‌ 
இத்தொழிலைச்‌ செய்துவந்த சாதியார்‌ யார்‌ என்ற கேள்வி 
எழுகிறது. கோரைப்பள்ளர்‌ என்ற ஒரு சாதியினர்‌ இருந்திருக்‌ 
கின்றனர்‌. இவர்களே மருத நிலத்து ஓடைக்கரையில்‌ வளரும்‌ 
கோரைப்‌ புற்களைக்‌ கொண்டு பாய்‌ நெசவுத்தொழில்‌ செய்து 
வந்தனர்‌. இச்சாதியினர்‌ பின்னர்‌ நூற்றுக்கு நூறு இசுலாமிய 
மதத்திற்கு மாறிவிட்டனர்‌. இன்றளவும்‌ கோரைப்‌ பள்ளம்‌ 
(பாளையங்கோட்டை), கோரம்பள்ளம்‌ (தூத்துக்குடி), கோரிப்‌ 
பாளையம்‌ (மதுரை) என்ற பெயரில்‌ வழங்கும்‌ ஊர்கள்‌ அனைத்தும்‌ 
பாய்‌ நெசவுக்குரிய கோரைகள்‌ வளர்ந்த ஓடைக்கரைகளாகவே 
இருப்பதைக்‌ காணலாம்‌. பத்தமடையில்‌ நடைபெறும்‌ பாய்‌ 
நெசவும்‌ அருகிலுள்ள தாமிரவருணி ஆற்றங்கரையில்‌ விளையும்‌ 
கோரம்‌ புல்லைக்‌ கொண்டே நடைபெறுறெது 


தமிழ்நாட்டுப்‌ பறையர்‌ பலவகையான தொழில்களில்‌ 
ஈடுபட்டது போலவே நெசவுத்‌ தொழிலிலும்‌ ஈடுபட்டனர்‌ 


450 தொ. பரமசிலனி 


இந்த மரபு பற்றியே திருவள்ளுவர்‌ பறையர்‌ சாதியினர்‌ என்றும்‌ 
நெசவுத்‌ தொழில்‌ செய்தார்‌ என்றும்‌ வழக்காறுகள்‌ எழுந்தன. 
பழங்காலத்தில்‌ துணிகளுக்குச்‌ சாயம்‌ ஏற்ற 'அவுரி' என்னும்‌ 
செடியின்‌ வேரைப்‌ பானையில்‌ இட்டு அவித்துச்‌ சாயம்‌ எடுப்பர்‌, 
அவுரிவேர்‌ அவியும்போது புலால்‌ அவிவதைப்போன்று நாற்றம்‌ 
உண்டாகும்‌. புலால்‌ நாற்றத்துக்குப்‌ பெருமளவு பழகியவரே 
இத்தொழில்‌ செய்ய முடியும்‌. இறந்த மாட்டினை அறுத்துக்‌ 
கோரோசனை, நரம்பு முதலியவற்றை எடுப்பவரும்‌ அதன்‌ 
தோலைப்‌ பதப்படுத்துபவருமான பறையரே அவுரிவேரை 
அவித்துச்‌ சாயம்‌ எடுக்கும்‌ வர்‌ 5 ஈடுபட்டனர்‌. 
னால ாக்க ம்‌ 
உறவுப்‌ ட 


உறவுப்‌ பெயர்கள்‌ தமிழில்‌ இடம்‌, சி ரர எிதான்‌ மண 
உறவு முறைகள்‌ ஆகியவை காரணமாகப்‌ பல்வேறு வகைப்பட்டு 
விளங்குகின்றன. பொதுவாகத்‌ திராவிட மொழி பேசும்‌ மக்கள்‌ 
மணஉறவுக்குரிய மாற்று உறவுகளை 01088 cousin relationship 
கொண்டுள்ளனர்‌. எனவே உறவுமுறைச்‌ சொற்களின்‌ வகையும்‌ 
பெருக்கமும்‌ தமிழில்‌ மிகுதியாகவே உள்ளன. 


உறவுப்‌ பெயர்கள்‌ பொதுவாக விளிப்பெயர்களாகவே 
விளங்குகின்றன. அம்மை, அப்பன்‌, மாமன்‌, அக்கன்‌, தாத்தன்‌, 
ஐயன்‌ ஆகிய பெயர்கள்‌ அம்மா, அப்பா, மாமா, அக்கா, தாத்தா, 
ஐயா எனவே வழங்கி வருகின்றன. இவற்றுள்‌ அக்காவைக்‌ 
குறிக்கும்‌ 'அக்கன்‌' என்ற பெயர்‌ வழக்கு முற்றிலுமாக மறைந்து 
போய்விட்டது; கல்வெட்டுக்களில்‌ மட்டும்‌ காணப்படுகிறது. 
'அண்ணாழ்வி' என்ற பெயர்‌ வழக்கு அண்ணன்‌, அண்ணாவி 
என மாறி வழங்குகிறது. சிறுமை அல்லது இளமை என்னும்‌ 
பொருள்தரும்‌ 'நல்‌' என்னும்‌ முன்னொட்டு, சில இடங்களில்‌ 
மட்டும்‌ 'நல்லப்பன்‌' என்ற பெயரில்‌ வழங்கி வருகிறது. இதற்குச்‌ 
“சிற்றப்பன்‌” என்று பொருள்‌. இப்பெயர்‌ நேரிடையாக வழங்காத 
இடங்களிலும்‌ 'நடக்க மாட்டாதவன்‌ நல்லப்பன்‌ வீட்டில்‌ 
பெண்‌ எடுத்தானாம்‌!' என்று சொல்லடையாக வழங்கி 
வருகிறது. அதுபோலவே தம்‌ * அப்பன்‌ - தமப்பன்‌ என்ற 
சொல்‌ 'தகப்பன்‌' என்று புழக்கத்தில்‌ உள்ளது. தமப்பன்‌ என்ற 
சொல்லே பெரியாழ்வார்‌ பாசுரத்திலும்‌, கல்வெட்டுக்களிலும்‌ 
காணப்படுகிறது. தமக்கை என்ற சொல்லையும்‌ தம்‌ * அக்கை 
என்றே பிரித்துக்கொள்ளவேண்டும்‌. 

அண்ணனைக்‌ குறிக்க இலக்கியங்களில்‌ வழங்கிவரும்‌ 
*தமையன்‌' என்ற சொல்லையும்‌ இவ்வாறே 'தம்‌ * ஐயன்‌' எனப்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 451 


பிரிக்கலாம்‌. மூத்தவனைக்‌ குறிக்க 'முன்‌' என்னும்‌ சோல்‌ 
இலக்கியங்களில்‌ வழங்கி வருகிறது. ர்‌ அஸ்க 
இளையவனைக்‌ குறிக்க “பின்‌' என்னும்‌ சொல்‌ வழங்‌! ர ருக்கலாம்‌. 
“தம்‌ பின்‌' என்ற சொல்லே 'தம்பி' என மருவியிருத்தல்‌ கூடும்‌ 
என்பர்‌. 
தங்கை என்னும்‌ சொல்‌ அக்கை என்னும்‌ சொல்லின்‌ எதிர்‌ 
வடிவமாகப்‌ பிறந்திருக்க வேண்டும்‌. இந்த இரு பெயர்களும்‌ 'அச்சி' 
என்னும்‌ விகுதி ஏற்று (இடைச்சி, கொடிச்சி, வலைச்சி) அக்கச்சி, 
தங்கச்சி என வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அக்கச்சி 
என்னும்‌ வடிவம்‌ கவிதைகளில்‌ மட்டும்‌ வழக்கத்திலிருக்கிறது. 
அப்பனின்‌ அப்பனைக்‌ குறிக்க 'மூத்தப்பன்‌' என்ற சொல்‌ 
வழங்கி வந்திருக்கிறது. 'எந்தை தந்த தந்‌ைத தந்தை தம்‌ 
மூத்தப்பன்‌' என்பது பெரியாழ்வார்‌ பாசுரம்‌. இன்றும்‌ மூத்தப்பன்‌ 
என்னும்‌ சொல்‌ மலையாளத்தில்‌ தாத்தாவைக்‌ குறிக்கவே 
வழங்குகிறது. பந்தல்குடியில்‌ கிடைத்த முதல்‌ இராசராசன்‌ 
காலத்து வட்டெழுத்துக்‌ கல்வெட்டில்‌ தாத்தாவையும்‌ 
பாட்டியையும்‌ குறிக்க 'முத்தப்பன்‌', 'முத்தம்மை' என்ற சொற்கள்‌ 
ஆளப்பட்டுள்ளதைக்‌ கல்வெட்டறிஞர்‌ வெ. வேதாசலம்‌ 
எடுத்துக்காட்டுகிறார்‌. தமிழ்‌ முசுலிம்களில்‌ சிலர்‌ 'மூத்தவாப்பா' 
அல்லது 'முத்துவாப்பா' என்று தாத்தாவை அழைக்கின்றனர்‌. 
அத்தன்‌ என்ற பழந்தமிழ்ச்‌ சொல்லாலும்‌ இவர்களில்‌ சிலர்‌ 
அப்பாவைக்‌ குறிக்கின்றனர்‌. 
அப்பா என்பதைப்போல விளியாக வரும்‌ இன்னொரு 
சொல்‌ அம்மா. இதன்‌ மூல வடிவம்‌ அம்மை என்பதுதான்‌. 
பிறந்த குழந்தையின்‌ அழுகை விளியிலிருந்து இந்தச்‌ சொல்‌ 
பிறந்திருக்க வேண்டும்‌. “அம்மா' என்ற சொல்‌ 'கேட்பித்தல்‌' 
என்னும்‌ பொருளை உடையது. “அம்ம கேட்பிக்கும்‌' என்று 
தொல்காப்பியர்‌ கூறுவதும்‌ நோக்கத்தக்கது. தாங்கவியலாத 
வேதனை, வியப்பு, மகிழ்ச்சி ஆகிய இடங்களில்‌ தன்னை 
மறந்து ஒலிக்கும்‌ அம்மா என்ற சொல்‌, “என்னைப்‌ பாருங்கள்‌, 
கேளுங்கள்‌” என்ற பொருளில்தான்‌ ஓலிக்கப்படுறெது. 
குழந்தைகள்‌ கேட்பதற்காகப்‌ பாடப்படும்‌ தாலாட்டிலும்‌ 
மற்றையோர்‌ கேட்பதற்காகப்‌ பாடப்படும்‌ ஒப்பாரி, கதைப்‌ 
பொலி ஆகியவற்றிலும்‌ இந்தச்‌ சொல்‌, 'கேளுங்கள்‌' என்ற 
பாருளில்தான்‌ வழங்கி வருகிறது. பொதுவாகப்‌ பெண்ணைப்‌ 


பரிவோடு அழைக்கும்‌ சொல்லாகவும்‌ i 
காண்கிறோம்‌. எக்‌ வ்‌ 


தூய்‌ தந்தை என இப்பொழுது வழங்கிவரும்‌ சொற்களின்‌ மூல 


வடிவம்‌ ஆய்‌ அந்தை என்பதே. தாய்‌ என்பதைத்‌ தாயம்‌ (உரிமை) 


42% தொ. பரமசிவன்‌ 


என்னும்‌ சொல்லோடு தொடர்புபடுத்தி 'உரிமையுடையவள்‌ 
தாய்‌', எனச்‌ சிலர்‌ விளக்கம்‌ தருகின்றனர்‌. ஆய்‌ என்பதே மூலச்‌ 
சொல்‌. ஆயின்‌ ஆய்‌ (பாட்டி) ஆயா(ய்‌) என அழைக்கப்படுறாள்‌. 
என்‌ தாய்‌, உன்‌ தாய்‌ என்ற பொருளில்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
யாய்‌, ஞாய்‌ ஆகிய சொற்களைக்‌ காண்கிறோம்‌. 


தன்‌ஆய்‌ தாய்‌ ஆனது போலவே, தன்‌௮ந்தை தந்தையாக 
இருக்கிறது. எந்தை, நுந்தை முதலிய இலக்கியச்‌ சொற்களை என்‌ * 
அந்தை, நும்‌ * அந்தை என்றே பிரித்துக்‌ காண வேண்டும்‌. மரூஉ 
இலக்கணமாக ஆதன்‌ * தந்‌ைத - ஆந்தை எனக்‌ கொள்ளுவதும்‌ 
தவறு. ஆதன்‌ அந்தை எனக்‌ குறிப்பதே சரி. 

பழங்குடி மக்களைப்‌ பற்றி ஆராய்ந்த எல்‌. அனந்தகிருஷ்ண 
ஐயர்‌ தமிழகத்தின்‌ தென்னெல்லைப்‌ பகுதியான பத்மநாபபுரம்‌ 
பகுதியில்‌ வாழும்‌ மலைவேடன்‌ எனப்படும்‌ பழங்குடி மக்கள்‌, 
தந்தையை “அந்தை' என்றும்‌, பெரியப்பாவை “வலியந்தை' 
என்றும்‌ அழைப்பதைக்‌ கண்டுபிடித்துக்‌ கூறியுள்ளார்‌. (The 
Travancore Tribes & Castes, Vol.1.P. 151) 

மாமன்‌, மாமி, நாத்தூண்‌ நங்கை என வழங்கும்‌ சொற்களின்‌ 
மூலச்சொற்களைக்‌ கண்டுபிடிக்க இயலவில்லை. அண்ணன்‌ 
மனைவி அண்ணியானது போல மாமன்‌ மனைவி மாமி 
அசியிருக்க வேண்டும்‌. அம்மையுடன்‌ பிறந்தவனைக்‌ (தாய்மாமன்‌) 
குறிக்கும்‌ சொல்லாக 'அம்மான்‌' வழங்குகிறது. இச்சொல்‌ 
இன்றும்‌ நாட்டுக்கோட்டைச்‌ செட்டியார்‌ களிடம்‌ வழங்கி 
வருகிறது. “அத்திம்பேர்‌', 'அம்மாஞ்சி' முதலியன பார்ப்பனர்கள்‌ 
பயன்படுத்திவரும்‌ சொற்களாகும்‌. தந்தையுடன்‌ பிறந்தவளான 
அத்தையின்‌ மகனைக்‌ குறிக்க “அத்திம்பேர்‌” என்ற சொல்லும்‌, 
அம்மான்‌ மகனைக்‌ குறிக்க 'அம்மாஞ்சி' என்ற சொல்லும்‌ 
வழங்கிவருகின்றன. அம்மாஞ்சி என்ற சொல்‌ அம்மான்‌ சேய்‌ 
என்பதன்‌ திரிபு. அத்தையன்பர்‌ என்பதே அத்திம்பேர்‌ எனத்‌ 
இரிந்ததாகச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. 


மைத்துனன்‌, மைத்துனி என வழங்கும்‌ சொற்கள்‌ மைதுன 
(பாலியல்‌) உறவின்‌ அடிப்படையில்‌ வந்ததாகும்‌. 'மைதுன' 
என்பது வடமொழி. இச்சொல்‌ ௫. பி. 10ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இராசராசன்‌ கல்வெட்டுக்களில்‌ 'நன்மச்சுனன்‌” என்றே வழக்குச்‌ 
சொல்லாக வமருறெது. 'மைத்துனன்‌ நம்பி மதுசூதன்‌' என்று 
பாலியல்‌ உறவுக்குரிய காதலனைக்‌ குறிக்கிறது 8. பி. 7ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ அண்டாள்‌ பாசுரம்‌. மைத்துனி என்ற சொல்லே 
தென்‌ மாவட்டங்களில்‌ 'மதினி' 'மயினி' என வழங்கி வருகிறது. 
திருவாங்கூர்ப்‌ பழங்குடி மக்களில்‌ சிலரும்‌ இன்றைய மலையாளி 
களும்‌ 'மைத்துனன்‌' என்பதற்கு மாற்றாக 'அளியன்‌' என்ற 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4539 


சொல்லை வழங்கி வருகின்றனர்‌. இதற்குக்‌ 'கனிவுக்கும்‌ அன்புக்கும்‌ 
உரியவன்‌' என்று தமிழ்‌ இலக்கிய மரபினை உணர்ந்தவர்கள்‌ 
பொருள்‌ கூறுகின்றனர்‌. மைத்துனன்‌ என்பதனைக்‌ குறிக்கும்‌ 
பழந்தமிழ்ச்‌ சொல்லாக இதனையே கொள்ள முடிகிறது. 


மக்கட்‌ பெயர்‌ 


ஒரு சமூகத்தின்‌ ஆசைகளும்‌ கடந்த கால நினைவுகளும்‌, எதிர்‌ 
பார்ப்புகளும்‌, அழகுணர்ச்சியும்‌, நம்பிக்கையும்‌ மனிதனுக்குப்‌ 
பெயரிடும்‌ வழக்கத்தில்‌ பொதிந்து கிடப்பதைக்‌ காணலாம்‌. 
தமிழர்கள்‌ கடந்த இருபது நூற்றாண்டுகளாக எவ்வெவ்வகையில்‌ 
எவ்வெவ்வாறு எல்லாம்‌ மனிதர்களுக்குப்‌ பெயரிட்டு வழங்கினர்‌ 
என்பதைக்‌ காலவாரியாகக்‌ காண்பது சுவையும்‌ பயனும்‌ தரும்‌ 
முயற்சியாகும்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழர்களின்‌ பெயர்‌ வழக்குகளில்‌ 
காணப்படும்‌ கூறுகளை முதலில்‌ வரிசையிட்டுப்‌ பார்க்கலாம்‌. 
தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌, செளராட்டிரம்‌ ஆகிய 
மொழி பேசும்‌ மக்கள்‌ தமிழகத்தில்‌ குடிபுகுந்ததனால்‌ ஏற்பட்ட 
செல்வாக்கு ஒரு புறம்‌. வேதங்கள்‌, இதிகாசங்கள்‌, புராணங்களை 
உயர்த்திப்‌ பிடிக்கும்‌ பார்ப்பனியச்‌ செல்வாக்கு இன்னொரு 
புறம்‌. தேசிய, திராவிட, பொதுவுடைமை இயக்கங்களின்‌ 
செல்வாக்கு மற்றொரு புறம்‌. இவற்றோடு பத்திரிகைகள்‌, 
வானொலி, தொலைக்காட்சி ஆகியவை ஸ, ஐ, ஷ,ஹ, ஸ்ரீ 
ஆகிய ஒலிகளின்மீது ஏற்படுத்தி வைத்திருக்கும்‌ போலிக்‌ கவர்ச்சி, 
கறித்துவமும்‌ ஆங்கிலமும்‌ கலந்து ஏற்படுத்திய தூய ஆங்கில 
அல்லது புதிய தமிழ்ப்‌ பெயராக்கங்கள்‌ என இக்காலத்‌ தமிழரின்‌ 
பெயரிடும்‌ மரபு வேடிக்கைக்‌ கோலங்கள்‌ பலவற்றைக்‌ காட்டி 
நிற்கிறது. 


இந்த வேடிக்கை கோலங்களுக்கு நடுவில்‌ கண்ணன்‌, குமரன்‌, 
முருகன்‌, சாத்தன்‌ ஆகிய மிகச்‌ சில பெயர்களை மட்டும்‌ 
தமிழர்கள்‌ தம்‌ மக்களுக்குத்‌ தொடர்ந்து இட்டு வழங்குவது 
வியப்புக்குரியதுதான்‌. ௧. பி. 17ஆம்‌ நூற்றாண்டுவரை தமிழ்‌ 
மக்களின்‌ இயற்பெயர்கள்‌ பெரும்பாலும்‌ நான்கு அல்லது ஐந்து 
எழுத்துப்‌ பெயர்களாகவே இருந்து வந்திருக்கின்றன. 


அரசியல்‌, சமூகம்‌, ஆன்மீகம்‌ ஆகிய துறைகளில்‌ செல்வாக்குப்‌ 
படைத்தவர்களை இயற்பெயர்‌ இட்டு வழங்குவது மரியாதைக்‌ 
குறைவு என்ற எண்ணமும்‌ பல நூற்றாண்டுகளாகத்‌ தமிழர்களுக்கு 
இருந்திருக்கிறது. ஏறைக்கோன்‌, மலையமான்‌, அவூ கிழா, 
கோவூர்கிழார்‌, அரிசில்கிழார்‌, இளங்கோ, ஆரூரன்‌, குழுமலஷூ ன்‌, 


4359 தொ. பரமசிவன்‌ 


வாதவூரடிகள்‌, பெரியாழ்வார்‌ போன்ற பெயர்களைச்‌ சான்றாகக்‌ 
“காட்டலாம்‌. 


பக்தி இயக்கமாக எழுச்சி பெற்ற சைவமும்‌ வைணவமும்‌ 
தமிழர்களின்‌ பெயரிடும்‌ மரபைத்‌ தலைகீழாக மாற்றிக்‌ காட்டின. 
அரசியல்‌ அதிகாரத்தில்‌ இருந்தவர்கள்‌ விசயாலயன்‌, ஆதித்தன்‌, 
பராந்தகன்‌, சுந்தரன்‌, உத்தமன்‌, இராசராசன்‌, இராசேந்திரன்‌, 
குலோத்துங்கன்‌, விக்கிரமன்‌ என்று வடமொழிப்‌ பெயர்களைத்‌ 
தங்களுக்குச்‌ சூட்டிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்‌. 8.பி, 
ஏழாம்‌ நூற்றாண்டு முதல்‌ பெருகி வளர்ந்த பார்ப்பனியத்தின்‌ 
செல்வாக்கிற்கு இந்தப்‌ பெயரிடும்‌ மரபுகளும்‌ சான்றுகளாகும்‌. 


இதே நேரத்தில்‌ மற்றொரு புறத்தில்‌ இருமுறைகளும்‌ 
பாசுரங்களும்‌ ஊட்டிய மொழி உணர்ச்சி மக்கள்‌ பெயரிடும்‌ 
மரபிலும்‌ எதிரொலித்தது. எடுத்த பாதம்‌, மழலைச்‌ சிலம்பு, நீறணி 
பவளக்குன்றம்‌, உய்ய நின்று ஆடுவான்‌, கரியமால்‌ அழகன்‌, 
கரிய மாணிக்கம்‌ எனத்‌ தேவாரமும்‌ ஆழ்வார்‌ பாடல்களும்‌ 
மக்கள்‌ பெயர்‌ வழக்குகளில்‌ பதிவாயின. ஆவூர்‌ மூலங்கிழார்‌, 
ஏணிச்சேரி முடமோசியார்‌ என ஊர்ப்பெயர்‌ சார்த்தி வழங்கும்‌ 
மரபு வளர்த்து தெய்வத்‌ திருத்தலங்களின்‌ பெயரையே மக்கள்‌ 
பெயராக இடும்‌ மரபு இக்காலத்தின்தான்‌ உருவானது. ஐயாறன்‌, 
ஆரூரன்‌, திருமாலிருஞ்சோலை, கயிலாயன்‌ எனத்‌ திருத்தலப்‌ 
பெயர்களை இடும்‌ இந்த மரபும்‌ காசி, திருப்பதி, பழநி, குற்றாலம்‌, 
சிதம்பரம்‌ என இன்றுவரை தொடர்ந்து வருகிறது. 

சங்க காலத்திலிருந்து இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாகத்‌ 
தொடர்ந்து இடப்பெற்றுவரும்‌ பெயர்‌ வழக்குகளாகச்‌ சிலவற்றைப்‌ 
பார்க்கிறோம்‌. கண்ணன்‌, குமரன்‌, சாத்தன்‌ (சாத்தையா, 
சாத்தப்பன்‌), நாகன்‌ (நாகப்பன்‌, நாகராசன்‌, நாகம்மாள்‌), மருதன்‌ 
(மருதையன்‌, மருதப்பன்‌, மருதமுத்து) ஆகியவற்றை இவ்வகையில்‌ 
குறிப்பிடலாம்‌. 

குறைந்தது ஐந்து நூற்றாண்டுக்‌ காலம்‌ தமிழகத்தில்‌ செழித்து 
வாழ்ந்திருந்த சமண, பெளத்த மதங்களின்‌ செல்வாக்கும்‌, தமிழ்‌ 
மக்களின்‌ பெயர்களில்‌ இன்றளவும்‌ தங்கியுள்ளது. குணம்‌ 
என்ற முன்னடையோடு கூடிய பெயர்களும்‌ பாலன்‌ என்ற 
பின்னடையோடு கூடிய பெயர்களும்‌ சமணக்‌ கல்வெட்டுக்களில்‌ 
மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. குணசீலன்‌, குணசேகரன்‌, 
குணபாலன்‌, தனசீலன்‌, தனபாலன்‌, சத்யபாலன்‌ ஆகிய பெயர்‌ 
வழக்குகள்‌ சமணத்தின்‌ தொல்லெச்சங்களாகும்‌. நாகேந்திரன்‌, 
ஜீவேந்திரன்‌ ஆயெ பெயர்‌ வழக்குகளும்‌ அவ்வாறே. சாத்தனார்‌, 
சாத்தையா என்ற பெயர்களில்‌ இன்றுவரை வணங்கப்பெறும்‌ 
தெய்வங்களும்‌ சமண மதத்தின்‌ சிறு தெய்வங்களே. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 45% 


தர்மராஜன்‌ என்ற பெயரும்‌ அர்ச்சுனன்‌ என்ற பெயரும்‌ 
பாண்டவர்களைக்‌ குறிப்பதல்ல. தர்மராஜன்‌ என்ற பெயர்‌ 
புத்தருக்கு வழங்கிய பெயராகும்‌. அப்பர்‌ தேவாரத்தில்‌ இந்தப்‌ 
பெயர்‌ மார்க்கண்டனுக்கும்‌ கூறப்படுகிறது. புத்தம்‌, தர்மம்‌, 
சங்கம்‌ என்பது பெளத்தர்களின்‌ மும்மைக்‌ கோட்பாடு ஆகும்‌. 
அதுபோலவே அர்ச்சுனன்‌ என்ற பெயரும்‌ மருதன்‌ என்ற 
தமிழ்ப்‌ பெயரின்‌ வடமொழிப்‌ பெயர்ப்பே. 


இப்பொழுதும்‌ வழங்கும்‌ பெயர்களில்‌ சோணை என்ற 
முன்னடைப்‌ பெயரைத்‌ தென்மாவட்டங்களில்‌ பரவலாகக்‌ 
* காணலாம்‌. சோணைமுத்து, சோணாசலம்‌ என்பதாக இவை 
அமைகின்றன. 'பொன்‌' என்று பொருள்படும்‌ பாலி மொழிச்‌ 
சொல்லான 'சோணா' என்பதே இது. பாடலிபுத்திரத்தில்‌ ஓடும்‌ 
நதியினைச்‌ சோணை (பொன்னி) நதி எனச்‌ சங்க இலக்கியம்‌ 
கூறும்‌. தம்ம, அத்த' என வரும்‌ பாலி மொழி சொற்கள்‌ 
வடமொழியில்‌ 'தர்ம்ம, அர்த்த' என்று வழங்கும்‌. அது போலவே 
“சோண' என்ற பாலிமொழிச்சொல்‌ சுவர்ண -சொர்ண (தங்கம்‌) 
என ஒலிமாற்றம்‌ பெற்று வந்துள்ளது. சோணைமுத்து என்ற 
பெயருக்குத்‌ “தங்கமுத்து' என்று பொருள்‌. சோணாசலம்‌ என்றால்‌ 
'தங்கமலை' என்று பொருள்‌. 


மண்ணாங்கட்டி, அகோரம்‌, ஆபாசம்‌, அமாவாசை, பிச்சை 
முதலிய பெயர்‌ வழக்குகள்‌ மந்திர நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ 
பிறந்தவை. குழந்தைகளைத்‌ தீய ஆவிகள்‌ அண்டாது என்ற 
நம்பிக்கையில்‌ இவை விரும்பி இடப்படுகின்றன. இந்த நம்பிக்கை 
ஒடுக்கப்பட்ட சாதியாரிடத்தேதான்‌ வலுவாக இருக்கிறது 
என்பதும்‌ குறிப்பிடத்தகுந்தது. 


ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே பரவலாக வழங்கும்‌ 
பெயர்களாக இன்றும்‌ சில பெயர்களை அடையாளம்‌ காண்‌ 
கின்றோம்‌. அமாவாசை, ஆபாசம்‌, பலவேசம்‌, கழுவன்‌, 
விருமன்‌, ஓச்சன்‌, சுடலை, கருப்பன்‌, பேச்‌, பிச்சை, ஆண்டி 
முதலியவை பெரும்பாலும்‌ சிறு தெய்வப்‌ பெயர்களை ஓட்டி 
அமைந்தவை. இவை அரசியல்‌ அதிகாரத்தால்‌ ஒடுக்கப்பட்ட 
மக்களிடத்தில்‌ மட்டுமே வழங்கப்பெறும்‌ பெயர்களாகும்‌. 
அதாவது இவை “8ழோர்‌ மரபு' சார்ந்த பெயர்களாக அறியப்படும்‌. 
பெருந்தெய்வங்களின்‌ பெயர்களையோ, பெரியசாமி ராஜா 
என மேன்மை சுட்டும்‌ பெயர்களை 
யினர்‌ தம்‌ பிள்ளைக 
ஒடுக்குமுறை நிலவி 
ஏவும்போது இந்தப்‌ 
'கெளரவக்குறைவு' 


4 யோ ஒடுக்கப்பட்ட சாதி 
ளுக்கு இட முடியாதவாறு பண்பாட்டு 
யது. மேல்சாதியார்‌ அவர்களை வேலை 
பெயர்களால்‌ அழைப்பது தங்களுக்குக்‌ 
என்று கருதினர்‌. இவ்வகையான பெயர்‌ 


456% தொ. பரமசிவன்‌ 


வழக்குகளும்‌ அடையாளங்களும்‌ 15ஆம்‌ நூற்றாண்டுவரை 
இலக்கியங்களிலோ கல்வெட்டுக்களிலோ காணப்படவில்லை. 
வரலாற்றுப்‌ போக்கில்‌ பெயரிடும்‌ முறையில்‌ மேலோர்‌, கீழோர்‌ 
என்ற பிரிவு 15ஆம்‌ நூற்றாண்டில்‌ பிறந்த விசயநகரப்‌ பேரரசு 
எனும்‌ இந்து சாம்ராஜ்யத்தினால்‌ விளைந்தவை ஆகும்‌. 
அதன்‌ பின்னர்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுவரை தமிழ்நாட்டு 
மக்கள்‌ பெயர்‌ மரபுகளில்‌ பெரிய மாற்றம்‌ ஏதும்‌ நிகழ்ந்து 
விடவில்லை. இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மக்கட்‌ பெயரிடும்‌ 
மரபில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ தனியாகப்‌ பேசத்தக்கவை. 


தங்கையும்‌ அண்ணனும்‌ தாய்மாமனும்‌ 


திராவிடப்‌ பண்பாட்டை அடையாளம்‌ காட்டக்கூடிய 
தனித்த கூறுகளில்‌ ஒன்று, 'தாய்மாமன்‌' என்ற உறவு நிலை 
ஆகும்‌. தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்றி ஆந்திர, கன்னட, கேரள 
நிலப்பகுதிகளிலும்‌ பார்ப்பனரல்லாத மக்களிடையே இந்த 
உறவு அழுத்தம்‌ மிகுந்ததாக விளங்குகிறது. 

திருவனந்தபுரம்‌ மன்னர்‌ குடும்பத்தில்‌ இன்றுவரை 
அடுத்த 'மகாராஜா'வாக மன்னரின்‌ உடன்பிறந்தவள்‌ மகனே 
முடிசூட்டிக்‌ கொள்கிறார்‌. அரசுரிமை என்பது தந்தைவழிச்‌ 
சொத்தாக அமையாமல்‌ தாய்மாமன்‌ சொத்தாக அமைகிறது. 
நான்கு மாநிலங்களிலும்‌ தாய்மாமன்‌ குடும்ப விழாக்களிலும்‌, 
நிகழ்வுகளிலும்‌ தனித்த மரியாதை பெறுபவனாக அமைகிறான்‌. 
மற்ற மாநிலங்களைவிடத்‌ தமிழ்நாட்டில்‌ இந்த உறவு இன்றும்‌ 
வலிமையாக வேரூன்றியுள்ளது. கடந்த நாற்பதாண்டுக்‌ காலத்‌ 
தமிழ்த்‌ திரைப்படங்களிலும்‌ (வலிமையான, நவீனமான 
தொடர்பு சாதனத்தில்‌) அண்ணன்‌ - தங்கை உறவு வற்றாத 
கதைப்‌ பொருளாக அமைந்துள்ளது. 


தாய்மாமன்‌ என்பது அண்ணன்‌ - தங்கை உறவின்‌ அடுத்த 
கட்டம்‌. தங்கை தாயாகும்போது அண்ணன்‌ தாய்மாமனாகிறான்‌. 
(நடை முறையில்‌ அக்காவும்‌ தம்பியுமாக இருந்தாலும்‌ உறவுநிலை 
இதுவே) இக்காலத்‌ திரைப்படங்கள்‌ மட்டுமன்றிப்‌ பழங்காலப்‌ 
பண்பாட்டு அசைவுகளிலும்‌ இதன்‌ வளர்ச்சியைப்‌ பேரளவில்‌ 
காட்ட முடியும்‌. நாட்டார்‌ வாய்மொழிக்‌ கதைகளிலும்‌, தெய்வக்‌ 
கதைகளிலும்‌, கதைப்‌ பாடல்களிலும்‌, “ஏழு அண்ணன்மாருக்கு 
ஓரே தங்கச்சி” என்ற வடிவத்தைப்‌ பலமுறை காணமுடிகிறது. 
கொங்கு நாட்டின்‌ புகழ்பெற்ற சிறுதெய்வ வழிபாடு அண்ணன்மார்‌ 
சுவாமிதான்‌. 

பெண்களால்‌ ஆக்கப்பட்ட வாய்மொழி இலக்கியமான 
தாலாட்டின்‌ நாயகனாகக்‌ குழந்தையின்‌ தாய்மாமனே 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4575 


அமைகிறான்‌. அவன்‌ கொண்டுவரும்‌ சீரும்‌, அவன்‌ செல்வ 
வளமும்‌, அவன்‌ அன்புமே தாலாட்டின்‌ அழகிய சொற்களாகும்‌. 
ஒப்பாரியிலோ அவன்‌ மனைவி “துயரங்களின்‌ மூலவடிவமாக' 
ஆகிவிடுகிறாள்‌. உடன்பிறந்தவன்‌ மனைவியும்‌ அவள்‌ 
கொடுமையும்‌ உறவுகள்‌ அற்றுப்போகக்‌ காரணங்களாகக்‌ 
காட்டப்படுகின்றன. 

நடைமுறையில்‌ அண்ணன்‌ - தங்கை உறவு பெண்ணின்‌ 
ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதுபோல அமைகிறது. அதாவது 
அண்ணன்‌ தன்‌ தங்கைக்குக்‌ கடமைப்பட்டவனாகவும்‌ தங்கை 
தன்‌ அண்ணன்‌ மீது உரிமைகளை மட்டுமே உடையவளாகவும்‌ 
ஆகிவிடுகின்றனர்‌. கடமைகளை மட்டுமே உடைய அண்ணன்‌, 
இனக்குழுத்தன்மையுடைய சாதிய அமைப்பில்‌ சபை மரியாதை 
பெறுபவனாக அமைந்துவிடுகிறான்‌. அதிலே அவன்‌ மிகப்பெரிய 
மனநிறைவு பெறுகிறான்‌. 


தங்கை திருமணத்தில்‌ மாப்பிள்ளையின்‌ கால்களைக்‌ கழுவி 
மணவறைக்கு அழைத்து வருவது, கைப்பிடித்து மணமேடையைச்‌ 
சுற்றச்‌ செய்வது, தங்கைக்குச்‌ சர்‌ கொண்டு செல்வது, அவள்‌ 
குழந்தை பிறந்தவுடன்‌ ஒர்‌ செய்வது, குழந்தையின்‌ காதணி 
விழாவில்‌ ஒர்‌ செய்வது, பெண்‌ குழந்தை பூப்படைந்தவுடன்‌ சீர்‌ 
செய்வது, அவள்‌ திருமணத்திலும்‌ தாய்மாமன்‌ சர்‌ செய்வது, 
தங்கை தன்‌ கணவனை இழந்தால்‌ பிறந்த வீட்டின்‌ சார்பாகக்‌ 
'கோடி' (துணி) எடுத்துக்‌ கொடுப்பது, தன்‌ இருமணத்தில்‌ 
தங்கைக்குச்‌ சீரும்‌, துணிகளும்‌ தருவது, தன்னுடன்‌ சேர்ந்து 
மணமகளுக்குத்‌ தாலி கட்டும்‌ உரிமையினையும்‌ தங்கைக்குத்‌ 
தருவது என அவன்‌ கடமைகள்‌ விரிஇன்றன. 


தங்கையின்‌ குடும்பத்தின்மீது அண்ணன்‌ ஒரே ஒரு 
உரிமையை மட்டும்‌ பெற்றவனாகிறான்‌. தங்கை, தமக்கையின்‌ 
பெண்‌ பூப்படைகின்றபோது அவள்‌ மீதான 'பாலியல்‌ உரிமை' 
தாய்மாமனுக்குத்‌ தானாகவே கிடைத்துவிடுகநது. “அக்காள்‌ 
மகள்‌ முக்கால்‌ கொழுந்தி' என்ற சொல்லடை இன்றளவும்‌ 
பெரும்பாலான சாதிகளில்‌ வழங்கி வருகின்றது. இது முதற்‌ 
கட்ட உறவு நிலையாகும்‌. ஆனால்‌ ஒரே சாதிக்குள்ளே சில 
உட்பிரிவுகளில்‌ இந்த உறவு நிலை கடுமையாக விலக்கப்படு 
கிறது. வேறுவகையில்‌ சொல்வதானால்‌ இந்த ஒரு வழக்கம்‌ 
காரணமாகவே ஒரு சாதி தனித்தனியாகப்‌ பிரிந்து இரண்டு 
சாதிகளாகி நிற்பதையும்‌ பரவலாகக்‌ காணலாம்‌ தாய்மாமனுக்கும்‌ 
மணப்பெண்ணுக்கும்‌ இடையிலுள்ள வயது வேறுபா டு, அதன்‌ 
விளைவாகப்‌ பிறந்த பாலியல்‌, பொருளியல்‌ சிக்கல்கள்‌ 
காரணமாகப்‌ பெரும்பான்மையான சா 


இகள்‌ இந்த வழக்கத்தைக்‌ 
கைவிட்டு வருகின்றன இந்த வழக்கத்தை 


ட்‌ தொ. பரமசிவன்‌ 


தாய்மாமன்‌ மகள்‌ அல்லது மகன்‌ மீதான “பாலியல்‌ உரிமை” 
ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ பிறப்பிலேயே கிடைத்து விடுகிறது. 
ஐம்பதாண்டுகளுக்கு முன்‌ முறைப்பெண்ணோ (சில இடங்களில்‌ 
முறை மாப்பிள்ளையோ) கடத்திச்‌ செல்லப்பட்டால்‌ சாதிப்‌ 
பஞ்சாயத்து அதை ஒரு வழக்காகவே எடுத்துக்‌ கொண்டதில்லை. 
இறித்தவராகவோ, இசுலாமியராகவோ மாறிய பின்னரும்கூடத்‌ 
தாய்மாமன்‌ உறவின்‌ இறுக்கத்தைத்‌ தமிழர்‌ மணவுறவுகளில்‌ 
வலுப்படுத்திக்கொண்டே வந்துள்ளனர்‌. 


பெண்ணுக்குச்‌ சொத்துரிமை மறுக்கப்பட்ட சமூக 
அமைப்பில்‌ அவள்‌ பிறந்த வீட்டுக்குப்‌ பெண்‌ கொடுத்தோ, 
பெண்‌ எடுத்தோ தன்‌ சொத்துரிமை உணர்வை நிறைவு 
செய்ய முயல்கிறாள்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ இரத்த உறவுக்கு 
முயலும்‌ போக்கில்‌ அண்ணன்‌ - தங்கை என்ற உணர்வு மிக 
வலிமையானதாக மாறுகிறது. முறைப்‌ பெண்‌, முறை மாப்பிள்ளை 
என்ற மணஉறவு முறையினைப்‌ “பார்ப்பனியம்‌ ஏற்றுக்கொள்ளாது” 
என்று ஜே. எச்‌. ஹட்டன்‌ போன்ற மானிடவியல்‌ அறிஞர்கள்‌ 
வற்புறுத்துகன்றனர்‌. இந்த மண உறவு முறையினை 1055 - 001510. 
ரவார்க2₹ என்று குறிப்பிடுகன்றனர்‌. பெண்ணின்‌ சொத்துரிமை 
உணர்வினை நிறைவு செய்யப்‌ பிறந்த காரணத்தால்தான்‌ 
தாய்மாமன்‌ 'கடமைகளை' உணர்வுபூர்வமாகச்‌ செய்யும்‌ 
கடமையுடையவனாகிறான்‌. 


தாலியும்‌ மஞ்சளும்‌ 


தாலி கட்டுதல்‌, திருப்பூட்டுதல்‌, மாங்கல்யதாரணம்‌ ஆயெ 
சொற்கள்‌ திருமணத்தில்‌ பெண்ணின்‌ கழுத்தில்‌ ஆண்‌ தாலி 
அணிவிப்பதைக்‌ குறிக்கின்றன. தாலிகட்டும்‌ நிகழ்ச்சி நடக்கும்‌ 
போது மணமக்களுக்குப்‌ பின்னால்‌ மணமகனின்‌ சகோதரி அல்லது 
சகோதரி முறை உள்ளவர்கள்‌ கட்டாயம்‌ நிற்கவேண்டும்‌. தாலி 
முடிச்சுப்‌ போட மணமகனுக்கு அவள்‌ உதவி செய்யவேண்டும்‌. 
தமிழ்நாட்டில்‌ பெருவாரியாக நிலவி வரும்‌ வழக்கம்‌ இதுவே. 


மணவறையில்‌ அல்லாமல்‌ ஊர்‌ மந்தையில்‌ நின்றுகொண்டு 
தாலிகட்டும்‌ வழக்கமுடைய சாதியாரிடத்திலும்‌ சகோதரி 
மணமகனுக்குத்‌ தாலிகட்டத்‌ துணை செய்கிறாள்‌. ஒன்றிரண்டு 
சாதியாரிடத்தில்‌ இரண்டு வீடுகளுக்கு இடையிலுள்ள சந்து 
அல்லது முடக்குக்குள்‌ சென்று மணமகன்‌ மணமகளுக்குத்‌ 
தாலிகட்டுவது சில ஆண்டுகளுக்கு முன்வரை வழக்கமாக 
இருந்தது. இது வன்முறையாகப்‌ பெண்ணை வழிமறித்துத்‌ 
தாலிகட்டிய வழக்கத்தின்‌ எச்சப்பாடாகும்‌. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 49% 


௩ 


ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை சில சாதியாரிடத்தில்‌ 
மணமகன்‌ திருமண நிகழ்ச்சிக்கு வரமுடியாதபோது மணமகனை 
அடையாளப்படுத்த அவன்‌ வைத்திருக்கும்‌ பொருள்களில்‌ 
ஒன்றைச்‌ கொண்டுவந்து மணமகளின்‌ பக்கத்தில்‌ வைத்து 
மணமகனின்‌ சகோதரி தாலி கட்டுகிற வழக்கம்‌ இருந்திருக்கிறது. 


மதுரை மாவட்டம்‌ மேலூர்‌ வட்டத்தில்‌ வாழும்‌ அம்பல 
காரர்களிடத்தில்‌ மணமகனுக்குப்‌ பதிலாக அவனுடைய 
வளைதடியைச்‌ (வளரி) கொண்டு போய்‌ அவனுடைய சகோதரி 
மணப்பெண்ணுக்குத்‌ தாலிகட்டுகிற வழக்கம்‌ இருந்துள்ளது. 
மணமகன்‌ இல்லாமலேயே மணமகளுக்குத்‌ தாலிகட்டும்‌ வழக்கம்‌ 
இருந்துள்ளது என்பதற்கு இவை சான்றுகளாகும்‌. 

தாலி என்ற சொல்லின்‌ வேர்ச்சொல்லை இனங்காண 
முடியவில்லை. ஆனால்‌ தாலி, தாலாட்டு ஆகிய சொற்களைக்‌ 
கொண்டு தாலி என்பது தொங்கவிடப்படும்‌ அணி (காதணி, 
மூக்கணி, விரலணி போல) என்று கொள்ளலாம்‌. 


நமக்குக்‌ கிடைக்கும்‌ தொல்லிலக்கியச்‌ சான்றுகளிலிருந்து 
(சங்க இலக்கியம்‌, சிலப்பதிகாரம்‌) அக்காலத்தில்‌ தாலிகட்டும்‌ 
பழக்கம்‌ இருந்ததில்லை என்றே தோன்றுகிறது. 


தமிழர்‌ திருமணத்தில்‌ தாலி உண்டா இல்லையா என்று 
தமிழறிஞர்களுக்கு மத்தியில்‌ 1954இல்‌ ஒரு பெரிய விவாதமே 
நடந்தது. இதைத்‌ தொடங்கி வைத்தவர்‌ கவிஞர்‌ கண்ணதாசன்‌. 
தாலி தமிழர்களின்‌ தொல்‌ அடையாளந்தான்‌ என வாதிட்ட 
ஒரே ஒருவர்‌ ம. பொ. 9. மட்டுமே. 


கி. பி. 0ஆம்‌ நூற்றாண்டுவரை தமிழ்நாட்டில்‌ தாலிப்‌ பேச்சே 
கிடையாது என்கிறார்‌ கா. அப்பாத்துரையார்‌. பெரும்புலவர்‌ 
மதுரை முதலியாரும்‌ ஆய்வறிஞர்‌ மா. இராசமாணிக்கனாரும்‌ 
பழந்தமிழர்களிடத்தில்‌ மங்கலத்தாலி வழக்கு இல்லை என 
உறுதியுடன்‌ எடுத்துக்‌ கூறினர்‌. 


தொல்பழங்குடி மக்கள்‌ பிள்ளைகளை, 
காப்பதற்குப்‌ பிள்ளைகளின்‌ 


த _அரசிலை அகிய 3 ; ப்‌ 
கட்டுவது வழக்கமாயிருந்தது. 3 குவங்களைச்‌ செய்து 


41௦0 ; 
தொ. பரமசிவன்‌ 


நந்தனாரின்‌ சேரிக்‌ குழந்தைகள்‌ அரைஞாண்‌ கயிற்றில்‌ 
இரும்பு மணி கட்டியிருந்ததாகப்‌ பெரிய புராணத்தில்‌ குறிப்பு 
உள்ளது. எனவே தாலி என்னும்‌ சொல்‌ கழுத்துத்தாலியைத்‌ 
தொடக்க காலத்தில்‌ குறிப்பிடவில்லை என்பது தெளிவு. 4. பி. 
7ஆம்‌ நூற்றாண்டில்‌ திருமணச்‌ சடங்குகளை ஒவ்வொன்றாகப்‌ 
பாடுகின்ற ஆண்டாளின்‌ பாடல்களில்‌ தாலி பற்றிய பேச்சே 
கிடையாது என்பதையும்‌ நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌. 


மாறாக, வீரத்தின்‌ சின்னமான புலிப்பல்லைத்‌ தாலியாக 
ஆண்கள்‌ அணிந்த செய்தியைச்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
காண்டுறோம்‌. தான்‌ கொன்ற புலியின்‌ பல்லை எடுத்து வீரத்தின்‌ 
சின்னமாக ஆண்‌ தன்‌ கழுத்தில்‌ கோத்துக்‌ கட்டிக்கொண்டால்‌ 
அதைப்‌ “புலிப்பல்‌ தாலி' என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 

“புலிப்பல்‌ கோத்த புலம்பு மணித்தாலி (அகநா : 54)' 

“புலிப்பல்‌ தாலிப்‌ புன்தலைச்‌ சிறார்‌ (புறநா :374)' 


“இரும்புலி எயிற்றுத்‌ தாலி இடையிடை மனவுகோத்து' 
(பெரிய புராணம்‌) என்பவையெல்லாம்‌ ஆண்தாலி பற்றிய 
இலக்கியச்‌ சான்றுகளாகும்‌. 

தமிழ்நாட்டில்‌ ஆதிச்சநல்லூர்‌ உட்பட பல்வேறு இடங்களில்‌ 
தோண்டி எடுக்கப்பட்ட புதை பொருள்களில்‌ இதுவரை தாலி 
எதுவும்‌ கிடைக்கவில்லை. 


இப்போது பயன்படுத்தப்பட்டுவரும்‌ தாலிகளில்‌ சிறுதாலி, 
பெருந்தாலி, பஞ்சார[கூடுத்தாலி, மண்டைத்‌ தாலி, நாணல்‌ தாலி 
(ஞாழல்‌ தாலி, பார்ப்பாரத்‌ தாலி, பொட்டுத்தாலி ஆகியவை 
முக்கியமானவை. 


ஒரு சாதிக்குள்ளேயே அதன்‌ உட்பிரிவுகள்‌ சறுதாலி - 
பெருந்தாலி வேறுபாட்டால்‌ அடையாளப்படுத்தப்பட்டன. 
ஒரு காலத்தில்‌ உணவு சேகரிப்பு நிலையில்‌ வாழ்ந்த சில 
சாதியார்‌ இன்றுவரை கழுத்தில்‌ தாலிக்குப்‌ பதிலாகக்‌ 
“காறைக்கயிறு' எனும்‌ கருப்புக்கயிறு கட்டிக்கொள்கின்றனர்‌. 
கழுத்தில்‌ காறை எலும்பை ஒட்டிக்‌ கட்டப்படுவதால்‌ அது 
காறைக்கயிறு எனப்பெயர்‌ பெற்றது. பார்ப்பாரத்‌ தாலி என்பது 
பெண்ணின்‌ மார்புகள்‌ போன்ற இரண்டு உருவத்திற்கு நடுவில்‌ 
ஒரு உலோகப்‌ பொட்டினை வைத்துக்கொள்வதாகும்‌. இது 
மனிதகுல வரலாற்றில்‌ ஏதோ ஒரு தொல்பழங்குடியினரின்‌ 
கண்டுபிடிப்பாக இருக்கவேண்டும்‌. 


இ. பி. 10ஆம்‌ நூற்றாண்டு முதலே தமிழகத்தில்‌ பெண்ணின்‌ 
கழுத்துத்தாலி புனிதப்‌ பொருளாகக்‌ கருதப்பட்டு வந்துள்ளதாகக்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ டக / 


கொள்ளலாம்‌. அதன்‌ பின்னரே கோவில்களிலும்‌ பெண்‌ 
தெய்வங்களுக்குத்‌ தாலி அணிவிக்கப்பட்டது. இருக்கல்யாண 
விழாக்களும்‌ நடத்தப்பட்டன. நாளடைவில்‌, 'தாலி மறுப்பு 
என்பது கனவிலும்‌ நினைத்துப்‌ பார்க்க முடியாத ஒன்றாக 
மாறிவிட்டது. தம்‌ குலப்‌ பெண்களுக்கு மேலாடை அணியும்‌ 
உரிமை கோரி குமரிப்பகுதி நாடார்கள்‌ நடத்திய தோள்‌லைப்‌ 
போராட்டத்தை ஒடுக்க அன்று நாயர்கள்‌ நாடார்‌ பெண்களின்‌ 
தாலிகளை அறுத்தனர்‌. அந்த இடம்‌ இன்றும்‌ 'தாலியறுத்தான்‌ 
சந்தை' என்று வழங்கப்படுகிறது. 

இந்தியச்‌ சிந்தனையாளர்களில்‌ தந்தை பெரியார்தான்‌ 
முதன்முதலில்‌ தாலியை நிராகரித்துப்‌ பேசவும்‌ எழுதவும்‌ 
துவங்கினார்‌. அவரது தலைமையில்‌ தாலி இல்லாத்‌ திருமணங்கள்‌ 
நடைபெறத்‌ தொடங்கின. ஆணுக்குப்‌ பெண்‌ தாலி கட்டும்‌ 
அதிர்ச்சி மதிப்பீட்டு நிகழ்ச்சிகளும்‌ சல இடங்களில்‌ நடந்தன. 
பின்னர்‌ 1968இல்‌ அண்ணா காலத்தில்‌ நிறைவேற்றப்பட்ட 
சுயமரியாதைத்‌ திருமணச்‌ சட்டம்‌ தாலி இல்லாத்‌ திருமணத்தைச்‌ 
சட்டபூர்வமாக அங்கீகரித்தது. 

கடைசியாக ஒரு செய்தி - சங்க இலக்கியங்களில்‌ தாலி 
மட்டுமல்ல; பெண்ணுக்குரிய மங்கலப்‌ பொருள்களாக இன்று 
கருதப்படும்‌ மஞ்சள்‌, குங்குமம்‌ ஆகியவையும்கூடப்‌ பேசப்படவே 
இல்லை. 

மஞ்சள்‌ பூசிக்‌ குளிப்பதும்‌ மஞ்சள்‌ கயிறு அணிவதும்‌ 
பெண்ணுக்குரிய முக்கியமான விஷயங்களாக ஆகியுள்ளன. 
மஞ்சள்‌ என்பது பெண்ணோடும்‌ 'மங்களகரம்‌' என்பதோடும்‌ 
இணைத்துப்‌ பேசப்படுகிறது. ஆனால்‌ ஆரோக்கியம்‌ தொடர்பான 
ஒரு பொருளாகவே தமிழர்‌ வாழ்வில்‌ மஞ்சள்‌ முன்பு இருந்துள்ளது. 
கிருமி எதிர்ப்பு சக்தி மஞ்சளில்‌ உள்ளதாசவும்‌ கூறப்படுகிறது. 
நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால்‌' கண்ணனை நீராட்டுவது 
பற்றிப்‌ பெரியாழ்வார்‌ பாசுரம்‌ பேசுகிறது. எனவே குழந்தைக்குத்‌ 
தேய்த்துக்‌ குளிர்ப்பாட்டும்‌ பொருளாக மஞ்சளைத்‌ தமிழர்கள்‌ 
பயன்படுத்தியது தெரியவருகிறது. 

_ பசுமஞ்சளில்‌ புகழ்‌ பெற்றது 'விறலி மஞ்சள்‌' ஆகும்‌. விறல்‌ 
என்றால்‌ முகபாவனை. விறலி என்றால்‌ முகபாவங்கள்‌ மாற்றி 
அதக நடனமாடுகிற பெண்ணைக்‌ குறிக்கும்‌. அன்று கூத்தாடிய 

"பண்கள்‌ விளக்கொளியில்‌ நாட்டியமாடினர்‌; முகம்‌ துணிப்பாகத்‌ 
தெரிய மஞ்சள்‌ அரைத்து முகத்தில்‌ பூசிக்கொண்ட னர்‌. விறலியர்‌ 
மட்டும்‌ பூசிய மஞ்சளைக்‌ காலப்போக்கில்‌ குடும்பப்‌ பெண்களும்‌ 
பூசத்‌ தொடங்கினர்‌. விறலியரை மதியாத நம்‌ சமூகம்‌ விறலி 


மஞ்சளை மட்டும்‌ கொண்டா த்‌ துவங்கியது; இன்றும்‌ 
கொண்ட "டி வருகிறது. 


40% தொ. பரமசிவன்‌ 


சங்கும்‌ சாமியும்‌ 


தமிழ்நாடு நெடிய கடற்பரப்பினை உடைய மாநிலமாகும்‌. 
பழந்தமிழ்ப்‌ பண்பாட்டினை அடையாளப்படுத்துவதில்‌ கடலில்‌ 
விளையும்‌ பொருள்களுக்குத்‌ தனி இடமுண்டு. இறித்துவுக்கு 
முற்பட்ட காலத்திலேயே 8ழைக்கடலில்‌ விளைந்த கொற்கை 
முத்து மேலைநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆனது. தமிழ்ப்‌ பண்பாட்டை 
அடையாளப்படுத்தும்‌ கடல்விளை பொருள்களில்‌ சங்கும்‌ 
ஒன்று. சங்கு, சங்கம்‌, வளை, நரல்‌ ஆகியவை கடலில்‌ விளையும்‌ 
சங்கினைக்‌ குறிக்கும்‌ பழைய சொற்களாகும்‌. வெண்சங்கம்‌ 
என்பது 'வால்வளை' எனவும்‌ சுட்டப்பட்டது. 

பெரிய சங்குகளில்‌ இருந்து பெண்களின்‌ கைவளையல்கள்‌ 
செய்யப்பட்டன. எனவே சங்குக்கு 'வளை' எனப்‌ பெயர்‌ 
ஏற்பட்டது. கொற்கையில்‌ நடைபெற்ற தொல்லியல்‌ ஆய்வில்‌ 
வளையல்கள்‌ அறுத்து எடுக்கப்பட்ட சங்கின்‌ எஞ்சிய பகுதிகள்‌ 
நிறையவே கிடைத்துள்ளன. 

சங்கு தமிழர்களின்‌ குடும்ப வாழ்விலும்‌, சமூக வாழ்விலும்‌ 
இன்றியமையாத ஒரு இடத்தினைப்‌ பெற்றிருந்தது. தமிழர்கள்‌ 
முச்சங்கம்‌ வழக்கமுடையவர்கள்‌ என்று கூறுவர்‌. பிறப்பு, 
இருமணம்‌, இறப்பு ஆகிய நிகழ்வுகள்‌ முற்றிலும்‌ சங்கொலித்‌ 
துள்ளனர்‌. இறப்பின்போது சங்கு ஊதும்‌ வழக்கம்‌ மட்டும்‌ 
தமிழகம்‌ முழுவதும்‌ பரவலாக இன்றும்‌ இருந்து வருகிறது. 
இடைக்காலத்தில்‌ ஏற்பட்ட சாதிப்‌ படிநிலை அமைப்புக்கு ஏற்ப 
இது ஒற்றைச்‌ சங்காகவோ, இரட்டைச்‌ சங்காகவோ அமைகிறது. 
வைணவத்‌ தீட்சை பெற்றவர்கள்‌ இறந்தால்‌ இத்துடன்‌ பூண்கட்டிய 
திருச்சங்கம்‌ ஒன்றும்‌ தனியாக ஊதப்பெறுதிறது. அதற்குச்‌ சில 
ஊர்களில்‌ 'பெருமாள்‌ சங்கு' என்றும்‌ பெயர்‌. இதனை “வரி 
சங்கம்‌' என்று இலக்கியங்கள்‌ கூறும்‌. பிறப்புச்‌ சங்கு என்னும்‌ 
குழந்தை பிறந்தவுடன்‌ சங்கினை ஊத மகிழ்ச்சியாகச்‌ செய்தி 
தெரிவிக்கும்‌ பழக்கம்‌ இன்று காணப்பெறவில்லை. ஆனால்‌ 
திருமணத்தின்போது சங்கு ஊதும்‌ பழக்கம்‌ மதுரை, முகவை 
மாவட்டங்களில்‌ சில ஊர்களில்‌ காணப்பெறுகின்றது. முகவை 
மாவட்டத்தில்‌ இடையர்களில்‌ தாலிகட்டும்‌ நேரத்தில்‌ திருச்சங்கு 
ஊதும்‌ வழக்கம்‌ 1980வரை இருந்தது. மதுரை மாவட்டம்‌ 
மேலூர்‌ கள்ளர்‌ சாதியினரில்‌ மணப்பெண்ணை மணமேடைக்கு 
அழைத்து வரும்பொழுது மணமகனின்‌ சகோதரி திருச்சங்கு 
ஊதி அழைத்து வருகிறாள்‌. இவை தமிழர்கள்‌ இடத்தில்‌ முச்சங்க 
வழக்கம்‌ இருந்ததற்கான எச்சங்களாகும்‌. 

சங்கு இடப்பக்கமான புரிமினை உடையதாகும்‌. ஒரு 
இலட்சம்‌ சங்குகளில்‌ ஒன்று வலப்புறம்‌ வளைந்த புரியினை 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4621 


உடையதாக இருக்கும்‌ என்பர்‌. வலம்புரிச்‌ சங்கு அக்காலத்தில்‌ 
அரண்மனைகளுக்கும்‌ கோயில்களுக்கும்‌ மடங்களுக்கும்‌ சங்கு 
குளிக்கும்‌ மீனவர்களால்‌ வழங்கப்பெற்றுள்ளது. அதனுடைய 
விலை மதிப்பும்‌ அதிகமானதாகும்‌. வலம்புரிச்‌ சங்கு பற்றிச்‌ 
சங்க இலக்கியங்கள்‌ அனைத்தும்‌ பெருமையாகப்‌ பேசுகின்றன. 
சங்கு குளிக்கும்‌ மீனவர்கள்‌ வலம்புரிச்‌ சங்கு இடைத்தால்‌ 
கடற்கரையில்‌ சங்கு ஊதி அந்தச்‌ செய்தியை மகிழ்ச்சியுடன்‌ 
பிறருக்குத்‌ தெரிவித்தனர்‌ என்ற சங்கப்‌ பாடல்‌ ஒன்று கூறுகிறது. 


வளமை அல்லது செழிப்பின்‌ சின்னமாகவே சங்கு பழந்‌ 
தமிழர்களால்‌ கருதப்பட்டது. சடங்குகளுக்குப்‌ பின்னர்‌ வையை 
ஆற்றில்‌ சங்குகளையும்‌, கிழிஞ்சல்களையும்‌ இட்டதாகப்‌ பரிபாடல்‌ 
செய்தி தருகிறது. இன்றும்‌ வீட்டில்‌ தலைவாசல்‌ நிலையினை 
அடுத்து சற்றே வெளியிலே தெரியும்படி. கடல்‌ சங்கினைப்‌ 
புதைக்கும்‌ வழக்கம்‌ தென்மாவட்டங்களில்‌ வழக்கத்தில்‌ உள்ளது. 

மேற்கூறிய செய்திகளே யன்றித்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌ 
மற்றும்‌ ஒரு செய்தியினையும்‌ தென்மாவட்ட நடைமுறைகளில்‌ 
அறியலாம்‌. பெருந்தெய்வக்‌ கோயில்களிலும்‌ சிறுதெய்வக்‌ 
கோயில்களிலும்‌, காலையிலும்‌ மாலையிலும்‌ கோயில்‌ (நடை) 
திறக்கும்‌ முன்பாகச்‌ சங்கு ஊதும்‌ வழக்கம்‌ 


என்ற இதழின்‌ பெயரும்‌, 'ச௩ 
என்ற பெயர்களும்‌ இருப, 
அறிந்தவை 


ட்‌ நல்லை மாவட்டத்தில்‌ பழைய அம்மன்‌ கோயில்களில்‌ 
பிய ௫ . i சு ர்‌ 

த 1 பகுதியில்‌ கிழக்கு ஓரமாகச்‌ சங்குச்சாமியின்‌ சிலைகள்‌ 
1 ர்‌] ர்‌ 7 ்‌ 
இன்றும்‌ க £ணப்படுகின்றன. மார்பு அளவே உள்ள இந்தச்‌ 


சிலைகள்‌ நீஸ்‌ ன்‌ ட்‌ 
லகள்‌ நீண்ட சடை முடியோடு ஒற்றைச்சங்கினை வாயில்‌ 


ய்‌ தொ. பரமசிவன்‌ 


வைத்து இரண்டு கையாலும்‌ பிடித்து ஊதும்‌ மானிடத்‌ தோற்றத்தில்‌ 
காணப்படுகின்றன. இச்சிலைகளுக்கு என்று தனிப்பூசனைகள்‌ 
இல்லை. ஆனால்‌ சங்கு ஊதும்‌ தோற்றத்துடன்‌ இருப்பதால்‌ 
'சங்குச்சாமி' என்ற பெயர்‌ மட்டும்‌ இவற்றுக்கு உண்டு. திருமாலின்‌ 
கையில்‌ உள்ள சங்கு பிறப்பதற்கு முன்னரே சங்குச்சாமிகள்‌ 
பிறந்திருக்கலாம்‌ என்ற ஊகம்‌ அய்வுக்கு உரியது. அத்துடன்‌ 
விஷ்ணு வழிபாடு சிறப்பிடம்‌ பெற்ற வட இந்தியப்‌ பகுதிகளில்‌ 
சங்கு விளையும்‌ கடற்கரைப்‌ பகுதிகள்‌ இல்லை என்பதும்‌ 
கூர்ந்து கவனிக்கத்தக்கது. தமிழர்களின்‌ பண்பாட்டில்‌ சங்கு 
பெறும்‌ இடத்தினை நோக்கித்தான்‌ பாரதிதாசன்‌ பின்வருமாறு 
பாடினார்‌. “எங்கள்‌ வாழ்வும்‌, எங்கள்‌ வளமும்‌ மங்காத தமிழ்‌ 
என்று சங்கே முழங்கு.” 


4 


பண்பாட்டு அசைவுகள்‌ 46% 


3 


தைப்பூசம்‌ 


தமிழர்களின்‌ தனிப்பெரும்‌ இருவிழாவாகத்‌ திகழ்வது 
தைப்‌ பொங்கல்‌ திருநாள்‌. தேசிய இனத்துக்குரிய 
அடையாளம்‌ ஒன்றைத்‌ தமிழர்க்கு வழங்கும்‌ 
இருவிழா இது. சமய எல்லைகளைக்‌ கடந்த 
திருவிழாவாகவும்‌ இது அமைகிறது. 

பிறப்பு, இறப்புத்‌ தீட்டுக்களால்‌ பாதிக்கப்படாத 
திருவிழா இது என்பது பலர்‌ அறியாத செய்தி. 
தைப்பொங்கல்‌ நாளன்று ஒரு வீட்டில்‌ இறப்பு 
நிகழ்ந்தாலும்‌ மிகவிரைவாக வீட்டைச்‌ சுத்தம்‌ 


தைப்பொங்கலைத்‌ தொடுத்து வரும்‌ மற்றொரு 
இயற்கைத்‌ திருவிழா சிறுவீட்டுப்‌ பொங்கலாகும்‌. 


466 p தொ. பரமசிவன்‌ 


மார்கழி மாதம்‌ முப்பது நாளும்‌ வைகறைப்பொழுது வாசலில்‌ 
நீர்‌ தெளித்து, கோலமிட்டு, சாண உருண்டைகளில்‌ பூச்செருகி 
வைக்கும்‌ பழக்கம்‌ தென்‌ மாவட்டங்களில்‌ பரவலாகக்‌ காணப்‌ 
படுகிறது. எல்லா வீடுகளிலும்‌ இது செய்யப்படுவதில்லை. பெண்‌ 
பிள்ளைகள்‌ இருக்கும்‌ வீடுகளிலேயே வாசலில்‌ பூ வைக்கும்‌ 
வழக்கம்‌ காணப்படுகிறது. பீர்க்கு, பூசணி, செம்பருத்தி, எக்காளம்‌ 
ஆகியவையே பெரும்பாலும்‌ வைக்கப்படும்‌ பூக்களாகும்‌. 
காலையில்‌ வைக்கும்‌ இந்தப்‌ பூக்களை வெய்யில்‌ விரிந்தவுடன்‌ 
சாண உருண்டைகளிலேயே சேர்த்து எருவாக்கி, காயவைத்து 
விடுவார்கள்‌. 


பூ வைக்கும்‌ வீடுகளில்‌ (பொங்கல்‌ கழிந்து 8இலிருந்து 15 
நாள்களுக்குள்‌ வரும்‌) தைப்பூசத்திற்குள்‌ இதற்கொரு தனிப்‌ 
பொங்கல்‌ வைக்க வேண்டும்‌. பெண்‌ பிள்ளைகளுக்காகவே 
பூ வைப்பதால்‌ அவர்களுக்கென வீட்டுக்குள்‌ அல்லது வீட்டு 
முற்றத்திற்குள்‌ களி மண்ணால்‌ சிறுவீடு கட்டுவர்‌. சிறுவீடு 
அதிக அளவு ஐந்தடிக்கு ஐந்தடி அளவில்‌ இருக்கும்‌. சிறுவீட்டுப்‌ 
பொங்கல்‌ நிகழ்ச்சி தலை வாசலில்‌ நடைபெறாமல்‌, சிறுவீட்டின்‌ 
வாசலிலேயே நடைபெறும்‌. பொங்கலிட்டுத்‌ திருவிளக்குப்‌ 
படையலும்‌ முடிந்தவுடன்‌ பொங்கலையும்‌, பூக்களாலான 
எருத்தட்டுக்களையும்‌ நீர்நிலைகளுக்குப்‌ பெண்‌ பிள்ளைகள்‌ 
எடுத்துச்சென்று நீரில்‌ விடுவர்‌. எருத்தட்டின்‌ மீது வெற்றிலையில்‌ 
சூடமேற்றி நீரில்‌ விடுவதும்‌ உண்டு. 

ஆண்டாளின்‌ திருப்பாவை காட்டும்‌ மார்கழி நீராடலை 
நாம்‌ அறிவோம்‌. ஆனால்‌ சங்க இலக்கியங்களில்‌ தைந்நீராடல்‌ 
குறிக்கப்படுறெது. “தாயருகே நின்று தவத்‌ தைந்நீராடுதல்‌ நீயறிதி 
வையை நதி” என்பது பரிபாடல்‌. தைந்நீராடல்‌ பற்றி அறிஞர்‌ 
மு. இராக வையங்கார்‌ ஒரு நெடுங்கட்டுரை எழுதியுள்ளார்‌. 
ஆனால்‌ அவர்‌ மார்கழி மாதம்‌ வாசலில்‌ பூ வைக்கும்‌ சடங்கையும்‌ 
பொங்கலையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. 

ஆண்டாளின்‌ முப்பது நாள்‌ திருப்பாவை நோன்பு மார்கழித்‌ 
இங்கள்‌ முதலாம்‌ நாள்‌ தொடங்கவில்லை. மார்கழித்‌ திங்கள்‌ 
மதி நிறைந்த நன்னாளிலேயே தொடங்குகிறது. எனவே அது 
தைத்திங்கள்‌ மதி நிறைந்த நன்னாளில்‌ (தைப்பூசத்தில்‌) நிறைவு 
பெற்றிருக்க வேண்டும்‌. அந்நாளில்‌ 'பாற்சோறு மூட நெய்பெய்து' 
(பாற்‌ பொங்கலிட்டு) உண்டு சுவைத்திருக்க வேண்டும்‌. மார்கழி 
நீராட்டுப்‌ போலவே தைந்நீராட்டும்‌ பெண்‌ பிள்ளைகளுக்கு 
உரியதாகவே சொல்லப்பெறுகிறது. எனவே மார்கழி நிறைமதி 
நாள்‌ தொடங்கித்‌ தை மாத நிறைமதி நாள்‌ வரை பெண்‌ 
பிள்ளைகள்‌ நோன்பிருந்து 'சிறுவீடு' கட்டிப்‌ பொங்கலிட்டுக்‌ 
கொண்டாடிய ஒரு பழைய வழக்கத்தையே தமிழ்‌ வைணவம்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4675 


தனதாக்கிக்‌ கொண்டு மார்கழி நீராட்டாக மாற்றியிருக்கிறது 
எனலாம்‌. 

தைமாதம்‌ காமனை (காதற்கடவுள்‌) நோக்கிச்‌ செய்யப்பெற்ற 
மற்றொரு நோன்பினையும்‌ ஆண்டாள்‌ திருமொழி குறிக்கிறது. 
அது 'மாசி முன்னாளில்‌' கொண்டாடப்பெற்ற வேறொரு திரு 
விழாவாகும்‌. சங்க நூல்களில்‌ அதற்குச்‌ சான்றுகள்‌ இல்லை. 

திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம்‌, மாசிக்களரி போன்றவை 
பக்தி இயக்கத்துக்கு முந்திய காலத்தைச்‌ சேர்ந்த திருவிழாக்கள்‌ 
ஆகும்‌. அவற்றைச்‌ சைவ வைணவப்‌ பெருஞ்சமயங்கள்‌ 
தம்வயமாக்கிக்‌ கொண்டிருக்கின்றன. அத்தகைய திருவிழாக்களில்‌ 
தைப்பூசமும்‌ ஒன்று. 

தமிழ்‌ வைணவத்தைப்‌ போலவே தமிழ்ச்‌ சைவமும்‌ 
தைப்பூசம்‌ கொண்டாடியிருக்றெது. “நெய்ப்பூசும்‌ ஒண்புழுக்கல்‌ 
நேரிழையார்‌ கொண்டாடும்‌ தைப்பூசம்‌” என்று மயிலைப்‌ 
பதிகத்தில்‌ திருஞான சம்பந்தர்‌ தைப்பூசத்தினைப்‌ பெண்கள்‌ 
பொங்கலிட்டுக்‌ கொண்டாடும்‌ வழக்கத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

தென்‌ மாவட்டங்களில்‌ தைப்பூசத்‌ திருவிழா இன்றும்‌ 
நீர்த்‌ துறைகளிலே சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பெறுவதும்‌, 
ஆற்றங்கரைகளில்‌ தைப்பூச மண்டபங்கள்‌ கட்டப்பட்டிருப்பதும்‌ 
தைப்பூசத்‌ திருவிழாவின்‌ செல்வாக்கினைக்‌ குறிக்கும்‌ 
சான்றுகளாகும்‌. 


தீபாவளி 


இன்று தமிழ்நாட்டில்‌ விறுவிறுப்பாகக்‌ கொண்டாடப்பெறும்‌ 
திருவிழா தீபாவளி. நகர்ப்புறம்‌ சார்ந்ததாகவும்‌, துணி, எண்ணெய்‌, 
மாவு, பட்டாசு ஆகிய பெருந்தொழில்களின்‌ பொருளாதாரம்‌ 
சார்ந்ததாகவும்‌ இத்திருவிழா கொண்டாடப்படுநறெது. தகவல்‌ 
தொடர்புச்‌ சாதனங்கள்‌ தரும்‌ பகட்டான விளம்பரங்களால்‌, 
இது தமிழர்களின்‌ “தேசியத்‌ திருவிழா' போலக்‌ காட்டப்படுகிறது. 
ஆயினும்‌ தைப்பொங்கல்‌ திருவிழா போல மரபுவழிப்‌ 
பொருளாதாரம்‌ சார்ந்ததாகவும்‌ ஒரு திருவிழாவிற்குரிய 
உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடும்‌ சடங்குகளோடும்‌ கொண்டாடப்‌ 
பெறுவதாகவும்‌ தீபாவளி அமையவில்லை. தைப்பொங்கல்‌ சமய 
எல்லையினைக்‌ கடந்து நிற்‌ 
அறுவடைத்‌ திருவிழா. எ. 


தேவாலயங்களில்கூடத்‌ தைப்பொங்கல்‌ கொண்டாடப்‌ பெறுகிறது. 


இனால்‌ தீபாவளி தமிழரின்‌ இருவிழாவாக அமையாமல்‌ 
இந்துக்களின்‌ திருவிழாவாக அமைகிறது. 


4h 


தமிழர்‌ திருவிழா - இந்துக்களின்‌ திருவிழா என்ற 
வேறுபாட்டினை எவ்வாறு பிரித்தறிவது? பழைய வழிபாட்டு 
முறைகளோடு கூடிய தொல்‌ சமய வழிபாடுகள்‌, இவற்றின்‌ 
சாரத்தையும்‌ உள்வாங்கிக்‌ கொண்டு வளர்ந்த சைவம்‌, வைணவம்‌ 
ஆகியவையே தமிழர்களின்‌ பழைய மதங்களாகும்‌. இவை 
காட்டும்‌ திருவிழாக்களான கார்த்திகைத்‌ திருவிழா, திருவாதிரைத்‌ 
திருவிழா, தைப்பூசத்‌ திருவிழா, மாசிக்களரி எனப்படும்‌ 
சிவராத்திரித்‌ திருவிழா, பங்குனி உத்திரம்‌, சித்திரைப்‌ பிறப்பு, 
வைகாசி விசாகம்‌, ஆடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கு ஆகியன 
சைவமும்‌ வைணவமும்‌ பெருஞ்சமயங்களாக நிலைடெறுவதற்கு 
முன்னரே தமிழர்கள்‌ கொண்டாடிய திருவிழாக்களாகும்‌. பக்தி 
இயக்கத்தின்‌ வளர்ச்சியில்‌ இவை சைவ வைணவ மதங்களாலும்‌ 
அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன. 

தீபாவளி, தமிழ்நாட்டின்‌ மரபுவழிப்‌ பொருளாதாரத்தோடும்‌ 
பருவநிலைகளோடும்‌ சடங்குகளோடும்‌ தொடர்பில்லாத ஒரு 
திருவிழா. பார்ப்பனியத்தின்‌ பாதிப்புகளில்‌ இருந்து இன்னமும்‌ 
விலக நிற்கிற சிற்றூர்களில்‌ தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை. 
தீபாவளியின்‌ அடையாளமான வெடி, அதன்‌ மூலப்பொருளான 
வெடிமருந்து ஆகியவை தமிழ்நாட்டிற்குப்‌ பதினைந்தாம்‌ 
நூற்றாண்டுவரை அறிமுகமாகவில்லை என்பதையும்‌ நினைவில்‌ 
கொள்ளவேண்டும்‌. விளக்குகளின்‌ வரிசை எனப்‌ பொருள்படும்‌ 
தீபாவளி (தப * ஆவளி) என்னும்‌ வடசொல்லுக்கு நிகரான 
தமிழ்ச்‌ சொல்லும்‌ புழக்கத்தில்‌ இல்லை. தமிழர்களின்‌ விளக்குத்‌ 
திருவிழா என்பது திருக்கார்த்திகைத்‌ திரு விழாவே. நரகாசுரன்‌ 
என்னும்‌ அரக்கன்‌ கிருஷ்ணனால்‌ அழிக்கப்பட்டதாகக்‌ 
கூறப்படும்‌ தீபாவளிக்‌ கதை திராவிடப்‌ பண்பாட்டோடு 
தொடர்புடையதன்று. மாறாக பிராமணிய மதத்தின்‌ சார்பாக 
எழுந்த கதையாகும்‌. இந்த நாளே பிராமணிய மதத்தின்‌ எதிரியான 
சமண மதத்தின்‌ இருபத்து நாலாம்‌ தீர்த்தங்கரரான வர்த்தமான 
மகாவீரர்‌ வீடுபேறடைந்த (இறந்த) நாளாகும்‌. தான்‌ இறந்த 
நாளை வரிசையாகத்‌ தீபங்களை ஏற்றிக்‌ கொண்டாடுமாறு 
மகாவீரர்‌ தம்‌ மதத்தவரைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஆகவே, 
பிராமணிய மதத்தின்‌ பழைய எதிரிகளான சமணர்களும்‌ 
தீபாவளியைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடுகின்றனர்‌. எனவே 
நரகாசுரன்‌ அழிந்ததாக பிராமணியத்‌ தீபாவளிக்‌ கதைகள்‌ 
குறிப்பிடுவது மகாவீரர்‌ இறந்த நாளையே ஆகும்‌. விசயநகரப்‌ 
பேரரசான, 'இந்து சாம்ராஜ்ஜியம்‌', தமிழ்நாட்டில்‌ நுழைந்த ௫. 
பி. பதினைந்தாம்‌ நூற்றாண்டு தொடங்கியே தீபாவளி இங்கு 
ஒரு திருநாளாகக்‌ கொண்டாடப்படுகிறது. 

இந்தக்‌ காரணம்‌ பற்றியே தமிழ்ப்‌ பிராமணர்களைவிட, 
தமிழ்நாட்டில்‌ உள்ள தெலுங்குப்‌ பிராமணர்களே தீபாவளியைப்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ ட இ 


“பக்தி சிரத்தை'யுடன்‌ கொண்டாடுகின்றனர்‌. வடநாட்டு 
இந்துக்களிடமும்‌ சமணர்களிடமும்‌ இல்லாதபடி தமிழ்நாட்டில்‌ 
இத்திருவிழா நாளன்று எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிக்கின்றனர்‌. 
எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்தல்‌ என்பது தமிழ்நாட்டில்‌ 
நீத்தார்‌ நினைவில்‌ இறுதி நாளைக்‌ குறிக்கும்‌ சடங்காகும்‌. 
தமிழ்நாட்டுப்‌ பிராமணர்களும்‌ இத்திரு விழாவை இறந்தார்‌ 
இறுதிச்‌ சடங்கு போல 'கங்கா ஸ்நானம்‌' செய்து கொண்டாடுவது 
குறிப்பிடத்தக்கது. ஆகவே உண்மையில்‌ இத்திரு விழா பார்ப்பனிய 
மதத்தின்‌ இருவிழாவேயன்றித்‌ தமிழர்‌ திருவிழா ஆகாது. 
'நரகனைக்‌ கொன்ற நாள்‌ நல்ல நாள்‌ விழாவா' என்று 
பாரதிதாசன்‌ பாடுவதும்‌ இங்கே நினைவுக்குரியது. 


விநாயகர்‌ வழிபாடு 


பிள்ளையார்‌, விநாயகர்‌, கரிமுகன்‌, ஆனைமுகன்‌, கணபதி என்று 
பல்வேறு பெயர்களால்‌ அறியப்படும்‌ தெய்வமே இன்று தமிழ்‌ 
நாட்டில்‌ மிகப்‌ பரவலாக வணங்கப்பெறும்‌ கடவுள்‌. ஆனை 
முகமுடைய இந்தக்‌ கடவுள்‌ ௫. பி. ஆறாம்‌ நூற்றாண்டளவில்‌ 
தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகியுள்ளார்‌. எனவே அதற்கு முன்‌ 
பிறந்த சங்க இலக்கியங்களில்‌ இக்‌ கடவுளைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ 
இல்லை. 

எல்லாக்‌ கடவுளருக்கும்‌ முன்னதாக வணங்கப்பெறும்‌ 
கடவுள்‌ என்பதே இவரது இறப்பு. பலசரக்குக்‌ கடையில்‌ சட்டு 
எழுதுபவர்கூட ௨ என்ற குறியீட்டைப்‌ பிள்ளையார்‌ வணக்கமாக 
இட்டுத்தான்‌ தொடங்குகிறார்‌. திருமண அழைப்பு, தேர்வுத்தாள்‌ 
என எல்லா எழுத்து உருக்களும்‌ இக்குறியீட்டை இட்டே 
தொடங்குகின்றன. மிக அண்மைக்காலமாய்‌, படித்த, நகர்ப்புறம்‌ 
சார்ந்த பிராமணர்‌ அல்லாதவர்களிடம்கூட “கணபதி ஹோமம்‌' 
என்ற சொல்லும்‌ சடங்கும்‌ மேல்தட்டு மனப்பான்மையின்‌ 
வெளிப்பாடாகக்‌ காணப்படுகின்றன. 


இந்தக்‌ கடவுள்‌ வழிபாடு மராட்டியத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ 
புனா நகரைச்‌ சார்ந்த சித்பவனப்‌ பிராமணர்‌ இடையே 
தோன்றியது என ஆராய்ச்சியாளர்‌ கூறுகின்றனர்‌. பின்னர்‌ 
ீழைச்சாளுக்கிய ருடைய வாதாபி நகரத்தில்‌ நிலைகொண்டு 
அங்கிருந்து தமிழ்‌ நாட்டிற்குள்‌ பரவி வளர்ந்தது என்றும்‌ கூறுவர்‌. 

தேவாரத்தில்‌ இக்கடவுள்‌ “கணபதி' என்ற பெயராலேயே 
குறிக்கப்‌ பெறுகிறார்‌. 'கலமலக்கட்டுத்‌ திரியும்‌ கணபதி என்னும்‌ 
களிறும்‌' என்பது அப்பர்‌ தேவாரம்‌. 'உமையவள்‌ பிடி (பெண்‌ 
யானை) ஆக, சிவபெருமான்‌ கரி (ஆண்‌ யானை) வடிவெடுத்து 


{105 தொ. பரமசிவன்‌ 


கணபதி வர அருளினன்‌' என்று பாடுகிறார்‌ ஞானசம்பந்தர்‌. 
“முற்காலப்‌ பாண்டியர்‌ குடை வரை, கட்டடக்‌ கோயில்களில்‌ 
கணபதி பரிவார தெய்வமாக சேட்டை (மூதேவியுடன்‌ இடம்‌ 
பெற்றுள்ளார்‌. முதலாம்‌ இராசராசன்‌ எடுப்பித்த தஞ்சைப்‌ 
பெரிய கோயிலில்‌ பரிவார தேவதைகளில்‌ ஒன்றாகக்‌ கணபதியும்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறார்‌. 'பரிவார ஆலயத்துப்‌ பிள்ளையார்‌ 
கணவதியார்‌' எனக்‌ கல்வெட்டு இவரைக்‌ குறிக்கிறது. 
இவருக்கு வாழைப்பழம்‌ படையலாகப்‌ படைக்கப்பட்டதும்‌ 
அக்கல்வெட்டால்‌ தெரியவருகிறது. 


காலத்தால்‌ முந்திய பிள்ளையார்‌ உருவமாகத்‌ தமிழ்நாட்டில்‌ 
அறியப்‌ பெறுவது காரைக்குடிக்கு அடுத்த பிள்ளையார்பட்டியில்‌ 
உள்ள பிள்ளையார்‌ சிலையாகும்‌. ஒரு சிறிய பாறைக்‌ குன்றில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள குடைவரைக்‌ கோயிலில்‌ புடைப்புச்‌ 
சிற்பமாக இது விளங்குகிறது. 

மனிதச்‌ சாயலைவிட யாளையின்‌ சாயலே இச்சிலையில்‌ 
மிகுதியாகத்‌ தோற்றமளிக்கிறது. இதன்‌ காலத்தைக்‌ ௧. பி. ஆறாம்‌ 
நூற்றாண்டு என அறிஞர்கள்‌ கணித்துள்ளனர்‌. இப்பொழுது 
கற்பக விநாயகர்‌ என வழங்கும்‌ இவ்விநாயகரின்‌ பழைய பெயர்‌ 
“தேசி விநாயகர்‌' என்பதாகும்‌. தமிழ்நாட்டில்‌ பிள்ளையாருக்கு 
வழங்கும்‌ பல பெயர்களில்‌ குறிப்பிடத்தகுந்தவை தே? விநாயகர்‌, 
தேசிக விநாயகர்‌, தாவள விநாயகர்‌ என்பன. தேசி, தேசிகர்‌ என்ற 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ வியாபாரிகளைக்‌ குறிப்பனவாம்‌. தேசங்கள்‌ 
பலவற்றிற்கும்‌ செல்வதால்‌ வியாபாரிகள்‌ 'தேசிகள்‌' எனப்பட்டனர்‌ 
போலும்‌. 'நானா தேசிகள்‌' என்பது தென்னிந்தியாவில்‌ இருந்த 
மிகப்பெரிய வணிகக்குழுவின்‌ பெயர்‌. பிள்ளையார்பட்டித்‌ 
திருக்‌ கோயில்‌ இன்றளவும்‌ பழைமை வாய்ந்த வணிகச்‌ 
சாதியான 'நகரத்தார்‌' எனப்படும்‌ நாட்டுக்‌ கோட்டைச்‌ 
செட்டியாருக்கே உரியது. செட்டி நாட்டு ஊர்களில்‌ ஒன்றான 
பொன்னமராவதிக்கு அருகில்‌ உள்ள சுந்தரம்‌ என்னும்‌ ஊரை 
அவ்வூர்க்‌ கல்வெட்டு 'தென்‌ கோனாட்டு ஒல்லையூர்க்‌ கூற்றத்து 
சுந்தரசோழபுரமான தேசியுகந்த பட்டணம்‌' என்றே குறிக்கிறது. 
மற்றும்‌ சில கல்வெட்டுக்கள்‌ இவ்வூரை ஒரு 'நகரம்‌', என்றே 
குறிக்கின்றன. அக்காலத்தில்‌ நகரம்‌ என்ற சொல்‌ வணிகர்களின்‌ 
குடியிருப்பைச்‌ சுட்டும்‌. எனவே நகரத்தாரால்‌ வழிபடப்பட்ட 
நானாதேசி விநாயகர்‌, தேசி விநாயகர்‌ எனப்பட்டார்‌. 'தேசி' 
என்னும்‌ சொல்‌ பிற்காலத்தில்‌ வணிகர்களைக்‌ குறிக்க, தேசிகர்‌ 
என வழங்சப்பட்டது. முகமதுநபி வியாபாரம்‌ செய்து வந்தார்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ உமறுப்‌ புலவர்‌ சீறாப்‌ புராணத்தில்‌ 
அவரைத்‌ 'தேசிகர்‌' என்று குறிப்பிடுகிறார்‌. தேசிகர்‌ என்னும்‌ 
சொல்‌ 13ஆம்‌ நூற்றாண்டுக்குப்பின்‌ சைவ, வைணவ சமயங்களில்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4171p 


சுப்பிரமணிய தேசிகர்‌, வேதாந்த தேசிகர்‌ எனச்‌ சமயக்‌ 
குருமார்களை (ஆசார்யர்களை)க்‌ குறிப்பதாகவும்‌ வழங்கியது. 
தேசிக விநாயகம்‌ என்பது கவிமணியின்‌ இயற்பெயர்‌. 


தாவளம்‌ என்பது பெருவழிகளில்‌ இருந்த வாணிகச்‌ 
சத்திரங்களைக்‌ குறிக்கும்‌. “தாவளத்திலிருந்து தன்மம்‌ வளர்த்த 
செட்டியும்‌ செட்டிவீரப்புத்திரர்களும்‌” என்று பிரான்மலைக்‌ 
கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 

ஆவணி மாதம்‌ வளர்பிறை நாலாம்‌ நாள்‌ (சுக்லபட்ச சதுர்த்தி 
விநாயகர்‌ சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. புனா, பம்பாய்‌ ஆகிய 
மேற்கு இந்திய நகரங்களில்தான்‌ மிகச்‌ சிறப்பாக இத்திருவிழா 
கொண்டாடப்படுதிறது. தமிழ்நாட்டில்‌ இவ்விழாவை அனைத்துச்‌ 
சாதியினரும்‌ கொண்டாடினாலும்‌ மிகுந்த ஈடுபாட்டோடு 
கொண்டாடுபவர்கள்‌ 'செட்டியார்‌' எனப்படும்‌ பல்வகைப்பட்ட 
வியாபாரச்‌ சாதியினைச்‌ சேர்ந்த மக்களே. 


விநாயகர்‌ எனப்படும்‌ பிள்ளையார்‌ வழிபாடு, வியாபாரம்‌ 
செய்த சாதியார்‌ மூலமாகவே தமிழ்நாட்டில்‌ பரவியிருத்தல்‌ 
வேண்டும்‌. இக்கடவுள்‌ தாவளம்‌ எனப்படும்‌ நெடுவழியில்‌ 
அமைந்த சத்திரங்களில்‌ வழிபடப்பட்டவராக இருக்கிறார்‌. 
எனவே தாவள விநாயகர்‌ என்ற பெயரை இக்கடவுள்‌ 
பெற்றிருக்கிறார்‌. வியாபாரக்‌ 'கணங்களுக்கு' வேண்டியவர்‌ 
என்னும்‌ பொருளிலேயே இவருக்குக்‌ கணபதி என்னும்‌ பெயர்‌ 
வழங்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ இப்பிள்ளையாருக்கு நாள்‌ 
தோறும்‌ 150 வாழைப்பழங்கள்‌ நிவேதனம்‌ செய்ய அரசன்‌ 360 
காசுகளை ஒதுக்கியுள்ளான்‌. இக்காசுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
வட்டிக்கு ஈடாக நாள்தோறும்‌ வாழைப்பழம்‌ வழங்கும்‌ பொறுப்பு 
தஞ்சாவூரில்‌ நான்கு குடியிருப்புகளில்‌ வாழ்ந்த நகரத்தார்களிடம்‌ 
(வியாபாரச்‌ செட்டிகளிடம்‌) ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள்‌ 
தஞ்சாவூர்ப்‌ புறம்படி நித்த வினோதப்‌ பெருந்தெருவில்‌ 
நகரத்தார்‌, மும்முடிச்‌ சோழப்பெருந்தெருவில்‌ நகரத்தார்‌, வீர 
சிகாமணிப்‌ பெருந்தெருவில்‌ நகரத்தார்‌, இரிபுவன மாதேவிப்‌ 
பேரங்காடி நகரத்தார்‌ ஆகியோர்‌ அவர்‌. மேற்குறித்த கல்வெட்டும்‌ 
பிள்ளையார்‌ வழிபாடு தமிழ்‌ நாட்டில்‌ வாணிகச்‌ சாதியினரால்‌ 
வளர்க்கப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துகின்றது. 
நரசிம்ம பல்லவனின்‌ படைத்‌ தளபதியான சிறுத்தொண்டர்‌ 
ட டட இந்த வழிபாட்‌ டைத்‌ தமிழ்நாட்டுக்குக்‌ 
வீரபத்திரபிள்‌ை ன பதத வது தெ. பெற்‌. மீயும்‌ பின்னர்‌ 
ள போன்ற ஆய்வாளர்களும்‌ குறிப்பிட்டாலும்‌ 


4725 க்‌ பரமசிவன்‌ 


, வாணிகச்‌ சாதியினர்‌ தெய்வமாகவே தமிழ்நாட்டுக்குப்‌ 
பிள்ளையார்‌ வழிபாடு வந்தது என்று கொள்வதே பொருத்தமாகத்‌ 
தோன்றுகிறது. 


துலுக்க நாச்சியார்‌ 


தமிழ்நாட்டிற்கு இசுலாம்‌ 'வாளோடு வந்த மதம்‌' என்று சிலர்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. பதினாலாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
இசுலாமியர்கள்‌ வாளோடு நுழைந்தது வரலாற்று உண்மைதான்‌. 
ஆனால்‌ இசுலாம்‌ அதற்கு முன்பே வணிகர்கள்‌ வழியாக 
வந்திருக்க வேண்டும்‌. பிற்காலச்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ போதே 
'அஞ்சுவண்ணம்‌' என்ற வணிகக்குழு இருந்திருக்கிறது. முதலாம்‌ 
இராசராசன்‌ கல்வெட்டில்‌, 'சோனகன்‌ சாவூர்‌ பரஞ்சோதி' 
என்பவன்‌ குறிக்கப்‌ பெறுகின்றான்‌. 'சோனகச்‌ சிடுக்கின்‌ கூடு' 
என்று காதில்‌ அணியும்‌ நகை ஒன்றும்‌ அவனது கல்வெட்டில்‌ 
குறிக்கப்படுகின்றது. 'சோனகர்‌' என்பது அரபியரைக குறிக்கும்‌. 

அரபியர்களும்‌ தமிழர்களைப்‌ போலவே ஒரு பழைய 
நாகரிகத்தின்‌ வழிவந்தவராவர்‌. எனவே இசுலாமிய சமயத்திற்குத்‌ 
தமிழ்நாட்டிற்குக்‌ கொடுப்பதற்கும்‌ கொள்வதற்கும்‌ சில 
உண்மைகளும்‌ நெறிகளும்‌ இருந்தன. 'யுனானி' என்னும்‌ 
மருத்துவமுறையும்‌, அல்வா, பிரியாணி போன்ற உணவு 
வகைகளும்‌ இசுலாமியர்வழித்‌ தமிழகத்திற்கு வந்தவையாகும்‌. 
படைப்‌ போர்‌, இஸ்ஸா (கதை), முனாஜாத்‌ (வாழ்க்கைச்‌ சரிதம்‌), 
நாமா (போற்றிப்‌ பாடல்‌) முதலிய இலக்கிய வகைமைகளும்‌ 
தமிழுக்கு இசுலாத்தின்‌ பங்களிப்பே. 

இந்தியாவின்‌ மிகப்பெரிய வழிபாடான திருமால்‌ நெறியின்‌ 
வளர்ச்சிக்கு இந்தியாவின்‌ ஒவ்வொரு மாநிலமும்‌ தன்‌ பங்கைச்‌ 
செலுத்தியுள்ளது. வங்க நாடு திருமாலோடு ராதையை 
இணையாகச்‌ சேர்த்தது. தமிழ்நாட்டு வைணவம்‌ ஆண்டாளைத்‌ 
திருமாலுக்கு இணையாகச்‌ சேர்த்தது. இசுலாத்தின்‌ செல்வாக்கால்‌ 
தமிழ்‌ வைணவத்தில்‌ 'துலுக்க நாச்சியார்‌' கதை பிறந்தது. 

மதுரையில்‌ நடைபெறும்‌ சித்திரைத்‌ திருவிழாவில்‌ அழகர்‌ 
கோயில்‌ அழகரைப்‌ பற்றிய கதை ஒன்று வழங்கி வருகிறது. 
'தன்‌ தங்கை மீனாட்சி திருமணத்தைக்‌ காணவரும்‌ அழகர்‌ 
கோபித்துக்கொண்டு வண்டியூர்‌ சென்று அங்கு தன்‌ காதலி 
துலுக்க நாச்சியார்‌ வீட்டில்‌ தங்குகிறார்‌' என்பது அக்கதையாகும்‌. 
உண்மையில்‌ அவ்விடத்தில்‌ துலுக்க நாச்சியார்‌ கோயில்‌ என்று 
எதுவுமில்லை. ஆனால்‌ கதை மட்டும்‌ வலிமை உடையதாக 
விளங்குகிறது. ஐம்பதாண்டுகளுக்கு முன்பு வரை வண்டியூர்ப்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ {72D 


மு இசுலாமியர்‌ வாண வேடிக்கைகள்‌ நடத்த அழகரை 
தனைத்‌. இந்தக்‌ கதை தந்த நம்பிக்கையே அதற்குக்‌ 
காரணமாகும்‌. திருவரங்கத்திலும்‌ துலுக்க நாச்சியார்‌ கதையும்‌ 
ஒரு சந்நிதியும்‌ உண்டு. 

திருமாலின்‌ சிலை மீது ஆசைகொண்ட சுல்தான்‌ மகளொருத்தி 
அந்தச்‌ சிலையைப்‌ பிரிந்த சோகத்திலே உயிர்விட்டாளாம்‌. 
இந்தக்‌ கதையைக்‌ குறிப்பிடும்‌ திருவரங்கம்‌ கோயில்‌ ஒழுகு, 
“பெருமாள்‌ நியமனத்தினாலே ராஜமகேந்திரன்‌ திருவீதியில்‌ 
வட&ழ்‌ மூலையிலே திருநடை மாளிகையிலே அறையாகத்‌ தடுத்து 
அந்த டில்லீசுவரன்‌ புத்திரியான ஸரதாணியை சித்ரரபமாக 
எழுதி வைத்து ப்ரதிஷ்டிப்பித்து” என்று கூறுகிறது. துலுக்க 
நாச்சியாருக்கு 'சாந்து நாச்சியார்‌' என்றும்‌ பெயர்‌. 


திருவரங்கம்‌ கோயில்‌ ஒழுகைப்‌ பற்றி ஆராய்ந்த ஹரி ராவ்‌ 
என்ற அறிஞர்‌ துலுக்க நாச்சியார்‌ கதையினைக்‌ குறிப்பிட்டு, 
நாட்டுப்புறப்‌ பண்பாட்டியல்‌ ஆய்வு மாணவர்களுக்கு இது 
ஒரு நல்ல செய்தி' என்கிறார்‌. 

இசுலாமியர்‌ அல்லாத தமிழர்கள்‌ நாகூருக்குச்‌ 
சென்று வழிபடுவது அனைவரும்‌ அறிந்ததே. ஆனால்‌ 
விருத்தாசலத்தை அடுத்த ஸ்ீமூஷ்ணம்‌ பூவராகப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ நெடுங்காலமாக இசுலாமியர்கள்‌ வழிபட 
அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. இது பலர்‌ அறியாத செய்தியாகும்‌. 
அக்கோயில்‌ இறைவன்‌ கடலாடச்‌ செல்லும்போது கிள்ளை 
என்னுமிடத்தில்‌ அமைந்துள்ள ஒரு தர்க்காவுக்குக்‌ கோயில்‌ 
மரியாதையாக மாலை தருகிறார்கள்‌. 


்ற் சிற்றூர்ப்புறங்களில்‌ இப்படிப்‌ பல எடுத்துக்‌ 

ட்டுக்களைச்‌ சொல்ல முடியும்‌. மத அடிப்படைவாதம்‌ 
என்மத்தோடு வளர்க்கப்பட்டு வரும்‌ இந்நாளில்‌ இத்தகைய 
ப்‌ களையும்‌ நம்பிக்கைகளையும்‌ வெளிச்சமிட்டுக்‌ காட்ட 
வண்டிய கடமை நமக்குண்டு. 


மதமும்‌ சாதியும்‌ 


மூகம்‌ என்பது சாதியப்‌ படிவங்களால்‌ ண்‌ 
்‌ ஒரு மனிதன்‌ பி, லை, வாழ்வதுமில்‌ை 
இந்திய அரசியல்‌ சட்டப்படி. ட லை ப காறத்தான்‌ 
முடியும்‌, -ப்படிகூட ஒரு மனிதன்‌ மதம்‌ ம்‌ 

யும்‌. சாதி மாற முடியாது. 


வேறு வகையில்‌ 


. ச்‌ சாதி 
என்‌ ர்‌ 
னும்‌ நிறுவனம்‌ 


சொல்வதானால்‌ மதத்தைவிட மாசி 


பல நூற்றாண்டுகள்‌ மூத்தது: 


74% ஸ்‌ பரமசிவன்‌ 


வேரோடிப்‌ போனது. இந்த விண்வெளியுகத்தில்கூட ஒரு 
தனிமனிதன்‌ கடுமையான முயற்சிகளுக்குப்‌ பிறகே தன்‌ 
சாதியின்‌ எல்லைகளை மீறி வாழ முடியும்‌. சாதியம்‌ என்பது 
ஒரு கொடுமையான சமூக நெறி. 


மூன்று நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ இந்தியாவிற்குள்‌ 
நுழைந்த வெளிநாட்டார்‌ வைதிக நெறிகள்‌, சைவம்‌, வைணவம்‌, 
எளிய மக்களின்‌ வழிபாட்டு நெறிகள்‌ ஆகிய எல்லாவற்றிற்கும்‌ 
சேர்த்து 'இந்து' எனப்‌ பெயர்‌ வைத்தனர்‌. சாதியப்‌ படிவங்களால்‌ 
ஆனதே இந்து மதம்‌ என்பது அவர்களது கணிப்பு. 


வணிகர்களாசவும்‌ துறவிகளாகவும்‌ வந்த வெளிநாட்டாரோடு, 
கிறித்தவ மதமும்‌ இங்கே வந்தது. தொடக்கக்‌ காலத்தில்‌ ஒரு 
வட்டாரத்தில்‌ உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியார்‌ முழுவதும்‌ மதம்‌ 
மாறியபோது சிக்கல்கள்‌ உருவாகவில்லை. 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கப்‌ பகுதியில்‌ தென்‌ தமிழ்நாட்டுக்‌ கடற்கரையோர 
மீனவ மக்கள்‌ நூற்றுக்கு நூறு கத்தோலிக்கக்‌ கிறித்தவர்களாய்‌ 
மாறினர்‌. அரசியல்‌ நெருக்கடியும்‌, தொழிற்களத்தில்‌ பிறந்த 
நெருக்கடியும்‌ அவர்கள்‌ மதம்‌ மாறக்‌ காரணங்களாயின. 


பின்னர்‌, ஒரே பகுதியைச்‌ சேர்ந்த இரண்டு சாதியார்‌ 
மதம்‌ மாறியதனால்‌ தேவாலயத்திற்குள்ளேயே சாதிய நெருக்கடி 
ஏற்பட்டது. /8ஆம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதியில்‌ புதுச்சேரி தூய 
பால்‌ தேவாலயத்தில்‌ (சம்பா சர்ச்‌) தாழ்த்தப்பட்டோருக்கும்‌ 
மேல்சாதியினருக்கும்‌ தனித்தனி இடங்கள்‌ ஒதுக்கப்பட்டன. 
வெளிநாட்டுக்‌ கிறித்தவப்‌ பாதிரிமார்கள்‌ இதனை எதிர்க்க 
முயற்சி செய்து தோற்றுப்போனதாக அவணங்கள்‌ காட்டுகின்றன. 
19ஆம்‌ நூற்றாண்டின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ பாளையங்கோட்டை 
புரொட்டஸ்டண்ட்‌ திரித்துவ தேவாலயத்தில்‌ வேளாளருக்கும்‌, 
நாடார்களுக்கும்‌ மோதல்‌ ஏற்பட்டது. தங்கள்‌ சாதி 
மேலாண்மையைக்‌ காப்பாற்றுவதற்கு வேளாளர்கள்‌ 
தங்களுக்கென்று தனித்‌ தேவாலயத்தையே கட்டினர்‌. தங்கள்‌ சாதி 
ஆசாரங்களில்‌ கிறித்தவம்‌ தலையிடக்கூடாதென்று புத்தகங்கள்‌ 
எழுதி வெளியிட்டனர்‌. 


தேவாலயத்திற்குள்‌ தொடங்கிய சாதி மோதல்‌ கல்லறைத்‌ 
தோட்டம்‌ வரை நீடித்தது. இரட்சணிய யாத்ரிகமும்‌, இரட்சணிய 
சமய நிர்ணயமும்‌ எழுதிய கிறித்தவக்‌ கம்பர்‌ எச்‌. ஏ. கருட்டிணப்‌ 
பிள்ளையின்‌ உறவினர்கள்‌ இதில்‌ முன்னணியில்‌ நின்றனர்‌. 
கல்லறைத்‌ தோட்டச்‌ சாதி மோதல்கள்‌ மிக அண்மைக்‌ 
காலத்தில்கூட திருச்சி, திருவில்லிபுத்தூர்‌ ஆகிய இடங்களில்‌ 
நிகழ்ந்துள்ளன. கடந்த நூற்றாண்டின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ 
நெல்லை மாவட்டம்‌ வடக்கன்‌ குளம்‌ தேவாலயத்திற்குள்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4175p 


வேளாளருக்கும்‌ மற்ற சாதியார்க்கும்‌ திசைநோக்கி இடங்கள்‌ 
எல்லை பிரிக்கப்பட்டன. பூசை செயயும்‌ பாதிரியார்‌ 
தேவலாயத்திற்குள்‌ நுழைய 'நடுவு நிலைமையோடு' தனிப்பாதை 
அமைக்கப்பட்டது. இது பற்றி ஆ. சிவசுப்பிரமணியன்‌ ஒரு 
நெடுங்கட்டுரை எழுதியுள்ளார்‌. 


அண்மைக்‌ காலமாகக்‌ கிறித்தவத்‌ திருச்சபைகளில்‌ தலித்‌ 
மக்களின்‌ எழுச்சி சில பொறிகளை உருவாக்கி இருக்கிறது. 
கிறித்தவத்‌ துறவிகளின்‌ மனநிலையிலும்‌ சில மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டுள்ளன. வட மாவட்டம்‌ ஒன்றில்‌ மேல்சாதி ரெட்டியார்‌ 
கிறித்தவர்களுக்கும்‌ தலித்‌ மக்களுக்கும்‌ இடையில்‌ நடந்த 
மோதலை மாற்கு அடிகளார்‌ என்னும்‌ துறவி அண்மையில்‌ 
'யாத்திரை' என்னும்‌ நாவலாக எழுதியுள்ளார்‌. 


மத எல்லைகளை மீறித்‌ தமிழ்நாட்டைச்‌ சாதித்தீ வாட்டிக்‌ 
கொண்டிருக்கிறது. மத ஒற்றுமைக்கான அணுகுமுறைகளும்‌ 
தீர்வுகளும்‌ சாதியத்திற்குப்‌ பயன்படவில்லை. சாதியம்‌ பற்றிய 
நுட்பமான அழமான பார்வை நமக்குக்‌ கிடைக்கும்‌ போது 
தீர்வுகளும்‌ நம்‌ கண்ணில்‌ புலப்படும்‌. 


பறையரும்‌ மத்தியானப்‌ பறையரும்‌ 


பறையர்‌ எனப்படுவோர்‌ தமிழகத்தின்‌ தொல்குடிகளுள்‌ ஒரு 
பிரிவினர்‌ ஆவர்‌. பறை என்னும்‌ தோற்கருவியின்‌ அடையாளமாக 
இச்சொல்‌ பிறந்திருக்கிறது. உழவுத்‌ தொழில்‌ செய்தல்‌, இறந்த 
விலங்குகளை அப்புறப்படுத்துதல்‌, அவற்றின்‌ தோலை 
உரித்துப்‌ பதப்படுத்துதல்‌ - இவையெல்லாம்‌ பறையர்‌ செய்த 
தொழில்களாக இருந்தன. பின்னர்‌, பதப்படுத்திய தோலையும்‌ 
வாரையும்‌ கொண்டு இசைக்‌ கருவிகள்‌ செய்தல்‌, அவற்றை 
வாசித்தல்‌, பழுது நீக்குதல்‌ ஆகியனவும்‌ பறையர்கள்‌ ஏற்று 
வளர்த்த தொழில்களாக இருந்தன. 


ம தோலைப்‌ பதப்படுத்தத்‌ தேவைப்படும்‌ மூலப்பொருள்‌ 
சுண்ணாம்பு ஆகும்‌. சுண்ணாம்பு சேகரித்துக்‌ காளவாசலில்‌ 
இட்டுச்‌. சுடுகின்ற பறையர்‌ சுண்ணாம்புப்‌ பறையர்‌' 
எனப்பட்டனர்‌. நந்தனார்‌ (திருநாளைப்‌ போவார்‌ நாயனார்‌) 
இசைக்‌ கருவிகளுக்கு உரிய 'போர்வைத்‌ தோலும்‌ விசிவாரும்‌' 
செய்தவர்‌. எனவே அவர்‌ இசைப்‌ பயிற்சி உடையவராகவே 
இருத்தல்‌ வேண்டும்‌. பசுவின்‌ வயிற்றில்‌ இருந்து பெறப்படும்‌ 
கோரோசனையை எடுத்து மருந்து செய்த மருத்துவப்‌ பறையரும்‌ 
இருந்தனர்‌. பிற்காலச்‌ சோழப்‌ பேரரசில்‌ பறையர்கள்‌ சிலர்‌ 
உயர்ந்த பதவிகளில்‌ இருந்தது, கல்வெட்டுக்களால்‌ அறியப்படும்‌ 


்‌ 
4176p தொ. பரமசிவன்‌ 


(செய்தி. மான்‌ தோல்‌ தவிர்ந்த ஏனைய தோல்கள்‌ தட்டுக்குக்‌ 
காரணமாகும்‌ என்பது பார்ப்பனரின்‌ வருணக்கோட்பாட்டில்‌ 
உள்ள வழக்கமாகும்‌. 

வருணக்‌ கோட்பாடு காரணமாகத்‌ தோலைப்பதப்படுத்தும்‌ 
பறையர்‌, 'இழிந்த' சாதியினர்‌ ஆக்கப்பட்டனர்‌. அனால்‌ பறையர்கள்‌ 
சில சாதியினருக்குச்‌ சமய குருவாக இருந்து பல சடங்குகளையும்‌ 
நடத்தியுள்ளனர்‌. எனவே சில பழங்கோயில்களில்‌ அவர்களுக்குத்‌ 
தனித்த மரியாதையும்‌ அளிக்கப்பட்டி ருந்தது. 'பார்ப்பானுக்கு 
மூப்பு பறையன்‌, கேட்பார்‌ இல்லாமல்‌ 8ழ்ச்‌ சாதியானான்‌' 
என்னும்‌ சொல்லடை இன்றும்‌ தென்‌ தமிழ்நாட்டில்‌ வழங்கி 
வருகிறது. 

திருவாரூர்க்‌ கோயில்‌ திருவிழாவின்போது பறையர்‌ ஒருவர்‌ 
யானைமீது அமர்ந்து கொடிபிடித்துச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ 
அண்மைக்‌ காலம்‌ வரை நடைமுறையில்‌ இருந்திருக்கிறது. 
பார்ப்பாரையும்‌ பறையரையும்‌ தொடர்புபடுத்தும்‌ கதையும்‌ 
நடைமுறையும்‌ இக்‌ கோயிலில்‌ சில ஆண்டுகளுக்கு முன்பு 
வரை வழக்கில்‌ இருந்துள்ளது. 

ஒருநாள்‌ திருவாரூர்க்‌ கோயிலுக்குள்‌ பார்ப்பனர்கள்‌ 
யாகம்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. அந்த வேள்வியின்‌ 
பயனாகச்‌ சிவபெருமான்‌ ஒரு பறை மகன்‌ வேடத்தில்‌. செத்த 
கன்றுக்குட்டியைத்‌ தோளில்‌ போட்டுக்கொண்டு வேள்விக்‌ 
கூடத்திற்குள்‌ வந்துவிட்டார்‌. வந்தவர்‌ சிவபெருமான்‌ என்பதை 
உணராத பார்ப்பனர்‌, “பறையன்‌ உள்ளே வந்துவிட்டான்‌; 
யாகம்‌ தட்டுப்பட்டுவிட்டது” என்று கத்திக்கொண்டே வெளியே 
ஓடிவிட்டனர்‌. சனங்கொண்ட சிவபெருமான்‌, “நீங்களும்‌ பறையன்‌ 
ஆகுங்கள்‌” என்று சாபம்‌ கொடுத்துவிட்டார்‌. சாபத்திலிருந்து 
விமோசனம்‌ தருமாறு பார்ப்பனர்கள்‌ கெஞ்சினர்‌. மனம்‌ 
இரங்கிய சிவபெருமான்‌, நிரந்தரமாகப்‌ பறையனாவதற்குப்‌ 
பதில்‌ 'நாள்தோறும்‌ நண்பகல்‌ முதல்‌ ஒரு நாழிகை நேரம்‌ மட்டும்‌ 
பறையனாய்‌ இருப்பீர்களாக' என்று சாப விமோசனம்‌ தந்தார்‌. 
அதன்படியே திருவாரூர்க்‌ கோயில்‌ பார்ப்பனர்கள்‌ நண்பகலில்‌ 
(மத்தியானம்‌) ஒரு நாழிகை நேரம்‌ பறையர்களாகி விடுகிறார்கள்‌ 
என்பது அங்குள்ளவர்களின்‌ நம்பிக்கை. இதனால்‌ திருவாரூர்க்‌ 
கோயில்‌ பார்ப்பனர்களுக்கு 'மத்தியானப்‌ பறையர்கள்‌' என்ற 
பெயர்‌ ஏற்பட்டது. 

பறையரானவர்‌ மீண்டும்‌ பார்ப்பனராக வேண்டுமென்றால்‌ 
தீட்டுக்‌ கழிக்க வேண்டும்‌. எனவே திருவாரூர்க்‌ கோயில்‌ 
பார்ப்பனர்கள்‌ மத்தியானம்‌ ஒரு முறை குளிக்கும்‌ வழக்கத்தை 
மேற்கொண்டிருந்தனர்‌. இந்த வழக்கமும்‌ அண்மைக்‌ காலம்‌ 
வரை நீடித்திருந்தது. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 477) 


பண்டாரம்‌ 


பண்டாரம்‌, பரதேசி ஆகிய இரண்டு சொற்களும்‌ ஒரே பொருளில்‌ 
இக்காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பொழுதைய 
நடைமுறையில்‌ இச்சொற்கள்‌ உணவிற்குக்‌ கூட வழியில்லாத 
ஏழைகளையே குறிக்கும்‌. 

பண்டாரம்‌ என்ற சொல்லுக்கு முதற்பொருள்‌ 'பொன்‌, 
வெள்ளி, முத்து போன்ற உயர்‌ மதிப்பு உடைய பொருள்களைச்‌ 
சேர்த்து வைக்கும்‌ கருவூலம்‌' என்பதாகும்‌. 4. பி. 13ஆம்‌ 
நூற்றாண்டு வரை அரசுப்‌ பண்டாரங்களைப்‌ போலவே 
கோயில்களிலும்‌ பண்டாரங்கள்‌ இருந்தன. இப்பண்டாரங்களில்‌ 
உயர்‌ மதிப்புடைய தங்கம்‌, வெள்ளியாலான சிலைகளும்‌ 
நகைகளும்‌ பாதுகாக்கப்பட்டன. கோயிலில்‌ சமய நூல்களைச்‌ 
சேர்த்துப்‌ பேணி வைக்கும்‌ இடம்‌ 'சரஸ்வதி பண்டாரம்‌' 
என்றழைக்கப்பட்டதனைச்‌ சுந்தர பாண்டியன்‌ கல்வெட்டு 
மூலம்‌ அறிகிறோம்‌. இப்பண்டாரங்களின்‌ வாசலில்‌ நின்று 
காவல்பணி செய்து வந்தவர்களே இக்காலத்தில்‌ 'பண்டாரம்‌' 
என்னும்‌ சைவ மதம்‌ சார்ந்த சாதியாராவர்‌. 

இக்காலத்துக்‌ காவலாளிகளைப்‌ போல இவர்கள்‌ நின்று 
கொண்டே காவல்பணி செய்யவில்லை. பண்டாரத்தின்‌ 
வாசலில்‌ அமர்ந்து கோயிலுக்குப்‌ பூத்தொடுக்கும்‌ வேலையில்‌ 
இவர்கள்‌ ஈடுபடுத்தப்பட்டனர்‌. இவர்கள்‌ பூத்தொடுப்பதற்காகத்‌ 
தரப்பட்ட நீண்ட கற்பலகைகளை இன்றும்கூடப்‌ பெரிய கோயில்‌ 
களில்‌ காணலாம்‌. இவற்றுள்‌ சிலவற்றில்‌ கல்வெட்டுக்களும்‌ 
உள்ளன. பூச்செடிகளையும்‌ மரங்களையும்‌ உடைய கோயில்‌ 
நந்தவனங்களைப்‌ பேணும்‌ பொறுப்பும்‌ பண்டாரக்‌ காவலர்‌ 
களிடமே விடப்பட்டன. இன்றைக்குக்‌ கோயில்‌ பண்டாரக்‌ 
காவலா களாக, இவர்கள்‌ இல்லை. ஆனால்‌ பூத்தொடுக்கும்‌ 
வேலை மட்டும்‌ இந்தச்‌ சாதியாரோடு பிணைக்கப்பட்டுள்ளது. 
கோயிலுக்குள்‌ நின்று கொண்டு காவல்‌ காப்பதற்குப்‌ பதிலாக 
இரகக பவனி முன்‌ அமரவைத்து பக்தொடக்க்‌ 
வேலைப்‌ பங்கீடு எனச்‌ ட ன அழகுணர்ச்சி நிறைந்த 
ர பயன்‌ £ல்லலாம்‌. (கல்வெட்டுக்களோடு 
பிம்‌ பப்பலகைகள்‌ தமிழகக்‌ கோயில்களில்‌ நிறையவே கண்டு 

'டிக்கப்பட்டுள்ளன.) 


ல்‌ இக்காலத்தில்‌ தமிழ்பேசும்‌ பண்டாரங்களோடு கன்னட 

தப்‌ பண்டாரங்களும்‌ தமிழ்நாட்டில்‌ வாழ்கின்றனர்‌: 

ந ரப்‌ பேரரசின்‌ காலத்தில்‌ இவர்கள்‌ தமிழகம்‌ வந்துள்ளன” 
ஸ்வரர்‌' எனப்‌ பெயரிட்டுக்‌ கொள்கின்றனர்‌ 


டன்‌ ர 
ih தொ. பரமசிலன்‌ 


வைணவக்‌ கோயில்களில்‌ பண்டாரத்தின்‌ காவலர்கள்‌ 
பூத்தொடுக்கும்‌ வேலையோடு மடைப்பள்ளியிலும்‌ (கோயில்‌ 
சமையலறையிலும்‌) பணிபுரிந்தனர்‌. எனவே வைணவக்‌ 
கோயில்களில்‌ இக்காலத்தில்‌ 'பண்டாரி' என்ற சொல்‌ 
சமையல்காரர்களைக்‌ குறிக்கிறது. வீட்டு விழாக்களில்‌ சமையல்‌ 
செய்பவர்களைத்‌ தென்‌ மாவட்ட முசுலிம்கள்‌ சிலர்‌ இன்றும்‌ 
'பண்டாரி' என்றே அழைக்கின்றனர்‌. 

பண்டாரம்‌ என்பது செல்வக்‌ குவியலைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ என்பதனால்‌ அருட்செல்வத்தை அள்ளி வழங்கும்‌ 
இறைவனை 'மூலபண்டாரம்‌ வழங்குகிறான்‌ வந்து முந்துமினே' 
என்று மாணிக்க வாசகர்‌ பாடுகிறார்‌. இந்த வழக்கம்‌ பற்றியே 
இறைவனின்‌ அருட்‌ செல்வத்தை நிரம்பப்‌ பெற்றவர்‌ என்ற 
பொருளில்‌, சைவசமயத்‌ துறவிகளும்‌ மடாதிபதிகளும்‌ 'பண்டார 
சந்நிதிகள்‌' எனப்பட்டனர்‌. இந்த மரபை அடியொற்றித்தான்‌ 
தம்‌ ஆசிரியர்மீது குமரகுருபரர்‌ பண்டார மும்மணிக்கோவை” 
பாடினார்‌. 

பண்டாரம்‌ பரதேசி என்ற தொடர்‌ மேடு பள்ளம்‌, ஏற்றத்‌ 
தாழ்வு என்பதுபோல “இருப்பவர்‌ இல்லாதவர்‌' என்பதைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டதாகும்‌. பின்னர்‌ “இல்லாதவர்‌” 
என்ற பொருளை மட்டும்‌ பெற்று நின்றிருக்கிறது. பரதேசி 
என்ற சொல்லுக்குப்‌ பிறநாட்டான்‌ என்பது பொருள்‌. வறுமை 
காரணமாகவும்‌, வேறு காரணமாகவும்‌ கையில்‌ ஏதுமில்லாமல்‌ 
பயணம்‌ செய்பவர்களைப்‌ பரதேசி என்ற சொல்லால்‌ 
குறித்துள்ளனர்‌. “தேசாந்திரிகள்‌' என்ற பெயராலும்‌ இவர்கள்‌ 
அழைக்கப்பட்டு, நெடுவழிகளில்‌ அமைந்த சத்திரங்களில்‌ 
இவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. 


பழைய குருமார்கள்‌ 


பார்ப்பனர்கள்‌ வருவதற்கு முன்னர்‌ தமிழ்நாட்டில்‌ 'புரோகிதம்‌' 
என்னும்‌ தொழில்‌ இருந்ததா ? புரோகிதம்‌ செய்யும்‌ சாதியார்‌ 
இருந்தார்களா ? இருந்தால்‌ அவர்கள்‌ யார்‌? என்பவை அடிக்கடி 
விவாதிக்கப்பட்டு வரும்‌ கேள்விகளாகும்‌. 

'புரோகிதம்‌' என்ற சொல்லைக்‌ கேட்டவுடன்‌ அறிஞர்‌ சிலர்‌, 
பார்ப்பனப்‌ புரோகிதத்தையும்‌, அரசு அதிகார மையங்களோடு 
அவர்கள்‌ கொண்டிருந்த நெருக்கத்தையும்‌, அதன்‌ விளைவாகப்‌ 
பிறந்த பண்பாட்டு ஒடுக்குமுறையினையும்‌ மட்டுமே கணக்கில்‌ 
கொள்கின்றனர்‌. 

தமிழ்நாட்டில்‌ பார்ப்பனர்‌ வருகைக்கு முன்னர்‌ 'சடங்குத்‌ 
தலைமை' ஏற்ற சாதியார்‌ சிலர்‌ இருந்தனர்‌. பார்ப்பனரைப்‌ போலச்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 479 5 


சமூகத்‌ தலைமையை அவர்கள்‌ கைப்பற்றிக்‌ கொள்ளவுமில்லை; 
அரசர்கள்‌ அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவுமில்லை. மாறாக, 
சடங்கு செய்யும்‌ சாதியாருக்குத்‌ தாங்கள்‌ சமூகப்‌ படிநிலையில்‌ 
8ழ்ப்பட்டவர்களாகவே இருந்தார்கள்‌. இவர்களைப்‌ புரோகிதர்கள்‌ 
என்று கூற முடியாது. சடங்குத்‌ தலைமை ஏற்ற 'குருமார்கள்‌' 
என்று வேண்டுமானால்‌ குறிப்பிடலாம்‌. 

பார்ப்பனர்‌ அளவுக்குத்‌ தமிழ்க்‌ குருமார்‌ சாதிகள்‌ இங்குச்‌ 
சமூக மரியாதை பெறவில்லை என்றாலும்‌ அவர்களது நேற்றைய 
வாழ்வின்‌ தொல்லெச்சங்களைச்‌ சடங்குகளில்‌ இன்றும்‌ 
காணமுடி8றது. மருத்துவர்‌ (நாவிதர்‌, குடிமகன்‌), வண்ணார்‌, 
வள்ளுவர்‌, வேளார்‌ (மட்பாண்டம்‌ செய்வோர்‌), தமிழ்ப்‌ 
பண்டாரம்‌ (நந்தவனம்‌ வைத்துப்‌ பூத்தொடுப்பவர்‌), பறையர்‌ 
ஆகிய சாதிகளைக்‌ குருமார்‌ சாதிகளாகக்‌ குறிப்பிடலாம்‌. 


சிறுதெய்வக்‌ கோயில்களிலும்‌, சமாதிக்‌ கோயில்களிலும்‌ 
மேற்குறிப்பிட்ட சாதியாரே இன்றுவரை பூசாரியாக இருந்து 
வருகின்றனர்‌. இவருள்‌ பண்டாரம்‌ எனப்படும்‌ சாதியார்‌ பழனி, 
ராமேசுவரம்‌ போன்ற பெருங்கோயில்களில்‌ பூசாரிகளாக 
இருந்திருக்கின்றனர்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ கிடைக்கின்றன. 
நாயக்கர்‌ ஆட்சிக்காலத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ இவர்களது உரிமை 
பறிக்கப்பட்டு அது பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டி ருக்கிறது. 
அதுபோலவே மேற்குறித்த சாதியார்‌ அங்கங்கே சில சாதியாருக்குத்‌ 
திருமணச்‌ சடங்கு செய்து வைத்துள்ளனர்‌. அந்த உரிமையும்‌ 
காலப்போக்கில்‌ பார்ப்பனர்களால்‌ பறிக்கப்பட்டிருக்கன்றது. 

கட்டுரையாளர்‌ நெல்லை மாவட்டத்தில்‌ கள ப்வு 
செய்தபோது பிற்படுத்தப்பட்ட சாதி ஒன்றின்‌ இருமண 
நிகழ்ச்சியில்‌ கலந்துகொண்டார்‌. கிழக்கு நோக்கிய சிறிய 
மணமேடையும்‌, மணமக்களோடு பார்ப்பனப்‌ புரோகிதரும்‌, 
அவருக்கு எதிர்ப்புறமாகச்‌ சாதித்‌ தலைவரும்‌ (அம்பலம்‌) 
அமர்ந்திருந்தனர்‌. அம்பலக்காரர்‌ பக்கத்தில்‌ மணமேடையின்‌ 
பந்தற்காலை வலது கையில்‌ பிடித்துக்கொண்டு, தலையிலே 
தலைப்பாகையுடன்‌ ஊர்க்குடிமகன்‌ (அந்த சாதிக்குரிய 
நாவிதர்‌) சடங்கு முடியும்வரை சபையினை நோக்கி நின்று 
கொண்டிருந்தார்‌. 


இருமணம்‌ முடிந்த மறுநாள்‌ காலையில்‌ மணமேடையில்‌ 
மணமக்களுக்குக்‌ 'காப்பு அறுக்கும்‌' சடங்கு நடைபெற்றது: 
மணமேடையில்‌ குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு நிறைநாழி நெல்‌, 
வெற்றிலை பாக்கு, சந்தனம்‌ ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன: 
முதல்‌ நாள்‌ பார்ப்பனப்‌ புரோகிதர்‌ அமர்ந்திருந்த இடத்தில்‌ 
குடிமகன்‌ அமர்ந்துகொண்டார்‌. அவர்‌ தலைமையில்‌ மணமக்கள்‌ 


4804 தொ. பரமசிவன்‌ 


சில சட்ங்குகளைச்‌ செய்தனர்‌. மணமகன்‌ கையில்‌ அவர்‌ 
கொடுக்கும்‌ குழந்தைப்‌ பொம்மையை, அவன்‌ மணமகள்‌ கையில்‌ 
கொடுத்தான்‌. அதன்‌ பின்னர்‌ மணமக்களுக்குத்‌ திருமண 
நாளில்‌ பார்ப்பனப்‌ புரோகிதர்‌ கட்டிய காப்புக்‌ கயிற்றை 
அறுத்தார்‌. பின்னர்‌ தனக்குரிய மரியாதைகளுடன்‌ காணிக்கை 
பெற்றுக்கொண்டார்‌. 


மணமேடையில்‌ ஏறிக்‌ காப்பறுக்கும்‌ உரிமைபெற்ற 
குடிமகனே ஒரு காலத்தில்‌ காப்புக்‌ கட்டும்‌ உரிமையினையும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌ என்பதை இந்தச்‌ சடங்கிலிருந்து 
"அறியலாம்‌. காப்புக்‌ கட்டும்‌ உரிமையினைப்‌ பார்ப்பனர்களிடம்‌ 
இழந்துவிட்டு, காப்பினை அறுக்கும்‌ உரிமையினை மட்டும்‌ 
அவரது சாதி தக்கவைத்துக்‌ கொண்டிருக்கிறது. அதன்‌ 
விளைவாகவே திருமணம்‌ நடைபெறும்பொழுது பந்தற்காலைப்‌ 
பிடித்துக்கொண்டு முன்னிலை வகிக்கும்‌ உரிமை அவருக்குத்‌ 
தரப்பட்டுள்ளது. 'குடிமகன்‌ பந்தக்காலைப்‌ பிடிக்காமல்‌ 
திருமணம்‌ நடைபெறாது' என்று ஒரு தகவலாளி குறிப்பிடுகிறார்‌. 
மேற்குறிப்பிட்ட சாதியாரின்‌ இழவுச்‌ சடங்குகளையும்‌ குடி மகனே 
நடத்திவைக்கிறார்‌ என்பதும்‌ குறிப்பிடத்தகுந்தது. 

இதைப்போன்றே வேறு சில சாதிகட்குப்‌ பண்டாரமும்‌, 
வள்ளுவரும்‌, வேளாரும்‌, பறையரும்‌ சடங்கில்‌ தலைமை 
ஏற்கின்றனர்‌ என்பது கள ஆய்விலிருந்து தெரியவருகிறது. 


இசுலாமியப்‌ பாணர்‌ 


ஒல்லியான உருவம்‌. முழங்காலுக்குக்‌ ஒழே தொங்கும்‌ வெள்ளை 
ஜிப்பா. வேட்டிக்குப்‌ பதிலாகக்‌ 'கைலி' எனப்படும்‌ 'சாரம்‌', 
முக்கோண வடிவில்‌ மடித்து இரண்டு தோளிலுமாகத்‌ தொங்கும்‌ 
துண்டு. தலையிலே பெரிய பச்சைத்‌ தலைப்பாகை. கழுத்தில்‌ 
நெல்லிக்காய்‌ அளவிலான மணிகள்‌ கோத்த குறுமத்தங்காய்‌ 
மாலை (பெரும்பாலும்‌ இசுலாமிய மூதாட்டிகள்‌ அதனை 
அணிந்திருப்பார்கள்‌), சின்ன தாடி, கையிலே 'டேப்‌' என்னும்‌ 
இசைக்‌ கருவி. தோளிலே அரிசி வாங்குவதற்கு ஒரு ஜோல்னா 
பை. காலிலே செருப்பு கிடையாது. டேப்பைக்‌ காதுக்கு நேராக 
உயர்த்தி அடித்துக்‌ கொண்டு பாட்டு. பெரும்பாலும்‌ 'வரவேணும்‌ 
எனதாசை மகமூதரே' அல்லது 'நம்பினதற்குக்‌ குணங்குடியான்‌ 
செய்த ஞாயத்தை என்ன சொல்வேன்‌." 


சின்ன வயதில்‌ கேட்ட அந்தப்‌ பாட்டுகளின்‌ முடிவுகள்‌ 
மட்டும்‌ இன்னும்‌ நினைவிலிருக்கின்றன. 'டேப்பை' அடிக்கும்‌ 
பொழுதைவிட முத்தாய்ப்பு வைத்து நிறுத்தும்போது கேட்கிற 


பண்பாட்டு அசைவுகள்‌ டூ 2 


ம ல்‌ ம்பக்‌ கவர்ச்சியாக இருக்கும்‌. 'வீட்டுப்‌ 
பேன்கள்‌ இவரை 'பககிசா! என்பார்கள்‌ இசுலாமியர்‌ 
அல்லாதார்‌ வீட்டுக்கும்‌ வந்து அரிசி களப oo 
இவரது தனிச்‌ சிறப்பு. க. பி. பன்னிரண்டாம்‌ தூற்றா ன ல்‌ 
பாக்தாத்‌ நகரத்தில்‌ தோன்றிய ஃபகீர்‌ ஷா மரபு தென்‌ 
தமிழ்நாட்டின்‌ கடைக்கோடிவரை எட்டிப்‌ பார்த்திருக்றது. 
இறைவன்‌ புகழையும்‌ இறைத்தூதராகிய முகம்மது நபியின்‌ 
புகழையும்‌ இறையடி யார்களின்‌ வாழ்க்கைக்‌ கதைகளையும்‌ 
பாடுவதற்கென்றே தம்‌ பிறவியினை நேர்ந்து கொண்டவர்கள்‌ 
இவர்கள்‌. இவர்களிலே ஐந்து பிரிவினர்‌ உண்டென்று ம, ரிப்பாம்‌' 
* என்ற பிரிவினர்‌ மட்டுமே தமிழகத்தில்‌ உள்ளனர்‌ என்றும்‌ 
இசுலாமிய அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. ஏனென்றால்‌, வடநாட்டில்‌ 
பெருக வழங்குவது 'ஷியா' முசுலிம்‌ பிரிவு. தமிழ்நாட்டில்‌ உருது 
மொழி பேசும்‌ சிறு பிரிவினரைத்‌ தவிர ஏனையோரெல்லாம்‌ 
“சன்னி' பிரிவைச்‌ சேர்ந்தவர்‌. 

கள ஆய்விலிருந்து இவர்களைப்‌ பற்றிச்‌ சல செய்திகளைத்‌ 
திரட்ட முடிந்தது. எளிய குடும்பங்களிலிருந்தே பெரும்பாலும்‌ 
பக்கிரிசாக்கள்‌ வருகின்றனர்‌. எல்லோரும்‌ பக்கிரிசா அச முடியாது. 
அதற்கென்று தனியே சடங்கு உண்டு. மதுரையை அடுத்த 
மேலக்கால்‌ (பல்கலைக்‌ கழக வளாகத்துக்கு மேற்கே உள்ளது) 
கணவாயில்‌ உள்ள தர்காவில்‌ இச்சடங்கு நடத்தப்படுகின்றது. 
இச்சடங்கு 'முரீ௮த்‌' எனப்படும்‌. அங்கு இது போன்ற துறவிகளின்‌ 
தலைவரான 'உஸ்தாத்‌' ஒருவரும்‌ அவருக்கு அமைச்சரைப்போல்‌ 
'குத்பால்‌' என்று ஒருவரும்‌ பணியாளர்‌ ஒருவரும்‌ இருக்கின்றனர்‌. 
சற்றே மறைவாகச்‌ செய்யப்படுகிறது இச்சடங்கு. பக்கிரிசா 
ஆக விரும்புகிறவர்‌ தன்னுடைய உடம்பில்‌ உள்ள அவ்வளவு 
மயிரையும்‌ களைந்துவிட்டு உஸ்தாத்‌ முன்‌ அமர்கிறார்‌. 
தலைவர்‌ ஒரு இரும்புக்‌ கம்பியில்‌ பாலைத்‌ தொட்டு பக்கர்‌ 
அக விரும்புகிறவர்‌ முதுகிலே 'ஹலம்‌' என்ற அரபு எழுத்தை 
எழுதுகிறார்‌. பின்னர்‌, கொஞ்சம்‌ பாலையும்‌ பழத்தையும்‌ தான்‌ 
சாப்பிட்டு விட்டு முன்‌ அமர்ந்திருப்பவருக்குப்‌ புகட்டுகறார்‌. 
பிறகு, பால்‌, சருக்கரை, எலுமிச்சை மூன்றும்‌ கலந்த கலவையை 
இசுலாமிய வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டே றுகச்‌ 
சிறுகப்‌ பக்கீராக இருப்பவரின்‌ வாயில்‌ ஊட்டுதிறார்‌. சடங்கு 
இவ்வளவுதான்‌. இதன்‌ பின்னர்‌ பக்ரோக இருப்பவர்‌ நாற்பது 
தாள்‌, பிறர்‌ கண்ணில்‌ படாதவாறு விதவையான முசுலிம்‌ 
பெண்களைப்போல்‌ 'இத்தா' இருக்க வேண்டும்‌. இறந்தவருக்குச்‌ 
செய்யப்படுவதுபோல மூன்றாம்‌ நாள்‌ சடங்கும்‌ நாற்பதாம்‌ 

்‌ ்‌ கும்‌ நாற்பதி 
நாள்‌ சடங்கும்‌ அவருக்கும்‌ செய்யப்படுகின்றன. 

இதன்‌ பின்னர்‌ அவர்‌ 'தாயிர 


] பின்‌ ா' என்ற டேப்பைக்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு, பச்சைத்‌ 


தலைப்பாகை, தோளில்‌ 


4325 தொ. பரமசிவன்‌ 


பையோடு இறைவன்‌ புகழையும்‌ இசுலாமிய வரலாற்றுக்‌ 
கதைகளையும்‌ பாடிக்கொண்டு வீடு வீடாக அரிசியோ 
பணமோ காணிக்கையாகப்‌ பெறுகின்றார்‌. வாசலில்‌ வந்து 
நின்று இவர்கள்‌ பிச்சையென்று கேட்பதில்லை. 'தாயிரா' ஓசை 
கேட்டவுடன்‌ பெண்கள்‌ அரிசியுடன்‌ வாசலுக்கு வருகின்றனர்‌. 
நோயுற்ற குழந்தைகளுக்கு மந்திரம்‌ சொல்லி ஜோல்னா பையில்‌ 
வைத்திருக்கும்‌ மயிலிறகைக்‌ கொண்டு அவர்கள்‌ முகத்தை 
வருடுவர்‌. அதனால்‌ குழந்தைகளைப்‌ பிடித்துள்ள தோஷம்‌ நீங்கும்‌ 
என்பது இசுலாமியப்‌ பெண்களின்‌ நம்பிக்கை. (இசுலாயரல்லாத 
வீட்டுப்‌ பெண்கள்‌ சருக்கரைப்‌ பொடியோடு பள்ளி வாசலுக்குச்‌ 
சென்று 'பாத்தியா' (பாத்திஹா) ஓதச்சொல்லி தண்ணீர்‌ எறிவது 
மரபு. அவர்கள்‌ பக்கிரிசாவிடம்‌ இதைச்‌ செய்வதில்லை) 

பக்கிரிசாக்கள்‌ பாடும்‌ பாட்டு பெரும்பாலும்‌ குணங்குடி 
மஸ்தான்‌ பாடல்களாகவோ, தக்கலை பீர்முகம்மது வாப்பா 
பாடல்களாகவோ இருகின்றன. கள ஆய்விலிருந்து அவர்கள்‌ பாடும்‌ 
கதைப்‌ பாடல்களின்‌ பகுதிகள்‌ 'சைத்தூன்‌ கிஸ்ஸா' எனப்படும்‌ 
கதைப்பாடலிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று தெரிகிறது. 
இஸ்லாமியத்‌ தமிழ்ச்‌ சிற்றிலக்கியங்களில்‌ 'கிஸ்ஸா'க்களும்‌ 
(கதைகள்‌), 'முனாஜாத்‌'களும்‌ (வாழ்க்கை வரலாற்றுப்‌ பாடல்கள்‌) 
நிறைய இருக்கின்றன. 

மத அடிப்படைவாதம்‌ பெருகிவரும்‌ இந்நாளில்‌ 
பக்கிரிசாக்களைப்‌ புரப்பவர்கள்‌ இல்லை. அதன்‌ விளைவாக 
இந்த இசுலாமியத்‌ தமிழ்ப்‌ பாணர்‌ மரபு அழிந்து வருகின்றது. 

இந்தச்‌ சடங்கின்‌ பொருள்‌ என்ன? பக்கர்‌ ஆகின்றவர்‌ 
மயிர்‌ களையும்‌ சடங்கின்மூலம்‌ தன்னுடைய பழம்‌ பிறப்பை 
இழந்தவராகிறார்‌. இழந்துபோன பிறப்பிற்காக முசுலிம்‌ விதவைப்‌ 
பெண்களைப்‌ போல நாற்பது நாள்‌ ஆண்கள்‌ கண்களில்‌ 
படாதவாறு 'இத்தா' இருக்கின்றார்‌. இறந்தவரின்‌ ஆன்ம 
ஈடேற்றத்திற்காகச்‌ செய்யப்படும்‌ மூன்றாம்‌ நாள்‌ தொழுகையும்‌ 
(கத்தம்‌) நாற்பதாம்‌ நாள்‌ தொழுகையும்‌ நடத்தப்படுகின்றன. 
நாற்பது நாள்‌ முடிந்ததும்‌ அவர்‌ பக்கீராகப்‌ 'புதுப்பிறப்பு' 
எடுக்கிறார்‌. புதுப்பிறப்பின்‌ அடையாளமாக அவருக்குப்‌ பச்சைத்‌ 
தலைப்பாகையும்‌ குறுமத்தங்காய்‌ மாலையும்‌ தரப்படுகின்றன. 
அவருடைய முதுகில்‌ முத்திரையிடப்படுறெது. முதுகில்‌ முத்திரை 
என்பது இசுலாமிய சமயத்தில்‌ புனிதமானதாகும்‌. ஏனென்றால்‌ 
இறுதித்‌ தூதராகிய முகம்மது நபி அவர்களுக்கு முதுகிலிருந்த 
பெரிய மச்சத்தை இறைவன்‌, தூதர்க்காக இட்டு அனுப்பிய 
முத்திரை என்றே இசுலாமியர்‌ நம்புகின்றனர்‌. 

வடநாட்டுப்‌ பக்கீர்களிடத்திலே அவரைக்‌ காட்டும்‌ 
அடையாளங்களாக கண்டாமணி உள்பட எட்டுவகைப்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4233p 


பொருள்களில்‌ ஏதேனும்‌ ஒன்று தரப்படுமாம்‌. தமிழ்நாட்டுப்‌ 
பக்கர்களின்‌ குறுமத்தங்காய்‌ மாலை ஐம்பதாண்டுகளுக்கு 
முன்புவரை இசுலாமியப்‌ பெண்கள்‌ அணிந்ததாகும்‌. அப்படி 
யென்றால்‌ பக்கீர்கள்‌ பெண்‌ பிறப்பு அடைந்துவிட்டனரா? 
இந்தக்‌ கேள்விக்கான விடையை இசுலாமிய மரபுகளில்‌ தேட 
இயலவில்லை. மேலும்‌ மறுபிறப்புக்‌ கோட்பாட்டை இசுலாமிய 
இறையியல்‌ ஏற்றுக்கொள்வதில்லை. 

தென்னிந்தியப்‌ பக்தி இயக்க மரபு நாயகி பாவனை என்ற 
ஒன்றை உருவாக்கியது. இறைவன்‌ ஒருவனே ஆண்‌ என்றும்‌, 
“மனித உயிர்கள்‌ எல்லாம்‌ பெண்‌ என்றும்‌ இந்த மரபு கூறும்‌. 
மரபுவழிக்‌ கற்புக்‌ கோட்பாட்டின்படி கணவனுக்காகவே 
உயிர்வாழும்‌ பத்தினியைப்‌ போல இறைவனின்‌ புகழ்பாடுவதற்கே 
உருவானவர்கள்‌ நாயகிபாவ அடியார்கள்‌. இந்தியாவில்‌ எல்லா 
மொழிகளிலும்‌ கவிதைகளையும்‌ பாட்டினையும்‌ வளர்த்ததில்‌ 
நாயகி பாவனைக்குப்‌ பெரும்‌ பங்கு உண்டு. இறைவனிடம்‌ 
மனிதன்‌ அறிவு நிலையில்‌ ஆணாக நின்று பேசுகின்றான்‌; 
அன்பு நிலையில்‌ பெண்ணாக நின்று பேசுகிறான்‌ என்று தமிழ்‌ 
வைணவம்‌ கூறும்‌. 


பக்கர்சா தொடர்பான சடங்கும்‌ வாழ்வியலும்‌ தென்னிந்திய 
நாயகி பாவனையின்‌ செல்வாக்கால்‌ எழுந்தனவாக இருக்கலாம்‌. 


* 


தொ. பரமசிவன்‌ 


4 


பல்லாங்குழி 


விளையாட்டு என்ற சொல்லைக்‌ கூர்ந்து கவனித்‌ 
இருக்கிறீர்களா ? இந்தச்‌ சொல்லில்‌ பொழுதுபோக்கு 
என்ற பொருள்‌ எங்காவது தொனிக்கறதா ? பொழுது 
போக்கு, பொருளற்றது, ஆழமில்லாதது என்ற 
பொருளிலேயே அந்தச்‌ சொல்லை நாம்‌ இப்போது 
பயன்படுத்தி வருகிறோம்‌. ஆனால்‌ மனிதகுல 
வரலாறு நமக்கு அப்படிச்‌ சொல்லவில்லை. சமூகம்‌ 
என்ற ஒன்று தான்‌ உருவாக்கும்‌ அல்லது தன்‌ மீது 
கவியும்‌ ஒரு கருத்தியலையே விளையாட்டுக்களின்‌ 
வழியே வெளிப்படுத்துகின்றது. 

தமிழ்நாட்டு விளையாட்டுக்களைப்‌ பற்றிக்‌ 
கொஞ்சம்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. குற்றுயிரும்‌ 
குலையுயிருமாக நம்மிடம்‌ இன்னும்‌ மிஞ்சி 
யிருக்கும்‌ கோலியாட்டம்‌, பாண்டியாட்டம்‌, 
ஆடு புலி ஆட்டம்‌, பல்லாங்குழி ஆகியவற்றின்‌ 
தோற்றம்‌ பற்றியெல்லாம்‌ நாம்‌ ஆழமாகச்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக இங்கு, 'பல்லாங்குழி' 
ஆட்டத்தைப்‌ பார்க்கலாம்‌. 

பல்லாங்குழி ஆட்டம்‌ பொதுவாகப்‌ பெண்‌ 
களால்‌ ஆடப்படுவது. முதற்‌ பூப்படைந்த பெண்ணின்‌ 
தட்டுக்குரிய காலத்திலும்‌ கருவுற்ற பெண்கள்‌ 
அமர்ந்து பொழுதுபோக்குவதற்கும்‌ மட்டுமே இந்த 
விளையாட்டை இப்பொழுது ஆடிப்பார்க்கிறார்கள்‌. 
நமது பண்பாட்டு மரபினில்‌ பெண்ணுக்குரிய 


பண்பாட்டு அசைவுகள்‌ 46% 


ஒர்வரிசைப்‌ பொருள்களில்‌ பல்லாங்குழியும்‌ இடம்‌ பெறுகிறது. 
பல்லாங்குழி ஆட்டம்‌ பற்றி அறிஞர்‌ தேவநேயப்‌ பாவாணர்‌ 
தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள்‌' என்ற தம்‌ நூலில்‌ முதன்முதலாக 
எழுதினார்‌. பின்னர்‌ பேராசிரியர்‌ தாயம்மாள்‌ அறவாணன்‌ 
“பல்லாங்குழி (திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு)' என்ற விரிவான 
நூலை எழுதியுள்ளார்‌. உலகெங்கிலும்‌ பல்லாங்குழி ஆட்டம்‌ 
சிற்சில மாறுதல்களுடன்‌ பழங்குடி களிடம்‌ விளங்கி வருவதை 
இந்த நூல்‌ காட்டுகின்றது. 

பல்லாங்குழி ஆட்டத்தினுடைய வகைகளாக நான்கினைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ பாவாணர்‌. தாயம்மாள்‌ அறவாணன்‌ பல்லாங்குழி 
ஆட்டத்தின்‌ எட்டு வகைகளைக்‌ குறிப்பிட்டு அவற்றின்‌ வேற்றுப்‌ 
பெயர்கள்‌, குழிகளின்‌ எண்ணிக்கை, ஒரு குழிக்‌ காய்களின்‌ 
எண்ணிக்கை மற்றும்‌ அவ்வகைகள்‌ ஆடப்படும்‌ பகுதிகள்‌ என 
விரிவான அட்டவணை தந்துள்ளார்‌. தமிழ்நாடு முழுதும்‌ கள 
ஆய்வு செய்து எழுதப்பட்ட நூல்‌ இது. 

பேராசிரியர்கள்‌ இருவரும்‌ தரும்‌ களஆய்வுச்‌ செய்தி 
களிலிருந்தும்‌ நம்முடைய பட்டறிவிலிருந்தும்‌ பல்லாங்குழி 
ஆட்டத்தின்‌ அடிக்கூறுகளைப்‌ பின்வருமாறு வரையறை 
செய்துகொள்ள முடியும்‌. 


இருவர்‌ ஆடும்‌ பல்லாங்குழி ஆட்டத்தில்‌ (பக்க எல்லைக்‌ 
குழியாக இருந்தால்‌ வலதுகைப்பக்க குழியையும்‌ சேர்த்து) 
குழிக்கு ஐந்து காய்களாக ஆளுக்கு ஏழு குழிகளாகத்‌ 
துல்லியமான சமத்‌ தன்மையுடன்‌ ஆட்டம்‌ தொடங்குகிறது. 
தன்னுடைய காய்களை ௭ 
தொடங்குகிறபொழுது 
குலைகின்றது. 


டுத்து முதல்‌ ஆள்‌ ஆட்டம்‌ 
முதனமுறையாகச்‌ சமத்தன்மை 


எடுத்தாடுபவர்‌ குழியில்‌ காய்கள்‌ தற்காலி ப்புக்‌ 
உள்ளாகின்றன. ல்‌ 
சுற்றிக்‌ காய்களை இட்டுவந்து 
அவைது இழப்புயினைத்‌ துடைத்துவிட்டு அதற்கடுத்த 
குழியினை எடுக்கும்பொழுது முதலில்‌ இட்ட ஐந்து காய்‌ 
களுக்குப்‌ பதிலாக நிறைய காய்கள்‌ (பெருஞ்செல்வம்‌) 
ஆடுபவருக்குக்‌ கிடைக்கின்றன; அல்லது குறைந்த காய்களை 
யுடைய குழி கிடைக்கறது. சில நேரங்களில்‌ துடைத்த 
குழிக்கு அடுத்த குழி வெற்றுக்குழியாக இருந்தால்‌ ஒன்றுமே 
கிடைக்காமல்‌ போய்விடுகின்றது. 

ட ஒரு இடைநிகழ்வும்‌ ஏற்படுகின்றது ஒரு வெற்றுச்‌ 
குழியில்‌ ஒவ்வொரு சுற்றுக்கும்‌ ஒவ்வொரு காயினை இட்டு 


ஒரு வெற்றுக்குழி (இன்மை 


16% தொ. பரமசிவன்‌ 


ட. வரும்போது அது நாலாகப்‌ பெருகிய உடன்‌ அதனைப்‌ “பசு' 
என்ற பெயரில்‌ அந்தக்‌ குழிக்குரியவர்‌ எடுத்துக்கொள்கிறார்‌. 

‘ இதன்‌ விளைவாக, ஆட்டத்‌ தொடக்கத்தில்‌ இருந்த ஐந்து 
காய்கள்‌ (தொடக்க நேரத்து சமத்தன்மை அல்லது முழுமை) 
மீண்டும்‌ ஒரு குழிக்கும்‌ ஒருபோதும்‌ திரும்பக்‌ கட்டுவதே 
இல்லை. 

* காய்களை இழந்தவர்‌ (காட்டாக 15 காய்கள்‌ குறைவாகக்‌ 
இடைத்தன என்றால்‌) தன்னுடைய பகுதியில்‌ மூன்று 
குழிகளைக்‌ காலியாக (தக்கம்‌) விட்டுவிட்டு ஆட்டத்தைத்‌ 
தொடர வேண்டும்‌. அந்தக்‌ குழியில்‌ எதிரி (வென்றவர்‌) சுற்றி 
வரும்போது காய்களைப்‌ போட மாட்டார்‌. சில இடங்களில்‌ 
தோற்றவரும்‌ போடமாட்டார்‌. இப்போது தோற்றவருடைய 
குழி இழப்புக்கு ஒரு நிரந்தரத்தன்மை ஏற்படுகிறது. 

* ஆட்ட இறுதியில்‌ ஒருவர்‌ தோற்றுப்போகிறபோது அவர்‌ 
கையில்‌ எஞ்சியிருக்கிற காய்கள்‌ ஒரு குழிக்குரிய ஐந்துகூட 
இல்லாமல்‌ நாலாக இருந்தால்‌ குழிக்கு ஒவ்வொரு காயினை 
இட்டு ஆட்டம்‌ தொடர்கிறது. இதற்குக்‌ கஞ்சி காய்ச்சுதல்‌ 
என்று பெயர்‌. கஞ்சி என்ற சொல்‌ வறுமையினை உணர்த்தும்‌ 
குறியீடாகும்‌. 

* தோற்றவர்‌ ஒரு காய்கூட இல்லாமல்‌ தோற்கின்றபோதே 
ஆட்டம்‌ முற்றுப்பெறுகிறது. 

சமத்தன்மை நிலவிவரும்‌ பழைய சமூகத்தில்‌ ஆட்டத்தின்‌ 
(அல்லது சூதின்‌) பெயரால்‌ சமத்தன்மை குலைக்கப்பட்டு 
ஒருவனது செல்வம்‌ அடுத்தவன்‌ கைக்கு நேரடி வன்முறை 
இல்லாமல்‌ எளிமையாகப்‌ போய்ச்சேர்ந்துவிடுகிறது; தோற்றவனின்‌ 
இழப்பு நிரந்தரமாக்கப்படுகிறது. மறுபுறமாகச்‌ சேர்ந்த இடத்தில்‌ 
செல்வமும்‌ நிரந்தர மாக்கப்படுகிறது. புராதனப்‌ பொதுவுடைமைச்‌ 
சமூகம்‌ சாய்ந்து தனிச்‌ சொத்துரிமைக்கான உணர்வுகள்‌ அரும்பு 
இன்றபோதே பொருளியல்‌ சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள்‌ (மேடு 
பள்ளங்கள்‌) உருவாகின்றன சிறிய அளவிலான உற்பத்தி அல்லது 
சிறிய அளவிலான நிலப்பகுதி வாழ்க்கையில்‌ பள்ளத்து மண்‌ 
மேட்டினை உருவாக்குகிறது. ஓரிடத்தில்‌ குவின்ற செல்வம்‌ 
மற்றொரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதே. பறிப்பதும்‌ 
பிடுங்குவதுமான நேரிடையான வன்முறை இங்கே நிகழவில்லை. 
அனால்‌ தோற்றவனும்‌ தன்‌ தோல்விக்கான காரணமாக எ, இிரியின்‌ 
திறமையினை மட்டும்‌ இங்கே கருதவில்லை. அதற்கும்‌ மேலான 
ஏதோ ஒன்றில்‌ (தன்னுடைய கெட்ட நேரம்‌, தன்னுடைய தலை 
விதி, தனக்கு நல்‌ ஊழ்‌ இல்லாமை காரணமாகத்‌ தனக்கு 
இத்தோல்வி அமைந்தது என்று நினைக்கிறான்‌; அதனை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 


4879 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


புராதனப்‌ பொதுவுடைமைச்‌ சமூகத்தில்‌ வா மந்திருந்த, "ஊழ்‌! 
அல்லது 'முறை' என்னும்‌ பங்கீட்டுத்‌ தெய்வம்‌ இந்த வின்‌ 
காரணமாகவே சரிந்து விழுந்து மறைந்து போய்விடுகிறது. 

அரசுகளின்‌ வளர்ச்சியில்‌ அடுத்த கட்டமாக அதிகார 
மையத்தில்‌ உள்ளோர்‌ ஆடும்‌ ஆட்டம்‌ சூது ஆகும்‌. அரசு 
என்னும்‌ நிறுவனத்தின்‌ வளர்ச்சிப்போக்கில்‌ சூது ஒரு பொருள்‌ 
மிகுந்த இடத்தினைப்‌ பெறுகிறது. எனவேதான்‌ அந்த ஆட்டம்‌ 
அரசர்களுக்கும்‌ இளவரசர்களுக்கும்‌ விலக்கப்படாமலிருந்தது. 
தருமரும்‌ நளனும்‌ சூதாடித்‌ தோற்ற கதையினை இங்கே நினைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. தருமன்‌ சூதாடிய நிகழ்ச்சியை விவரிக்கும்‌ வில்லி 
பாரதம்‌ அப்பகுதிக்குச்‌ சூது போர்ச்‌ சருக்கம்‌ என்றே. பெயர்‌ 
தருகிறது. அதாவது அதிகார மையங்கள்‌ உருவாகும்போது 
போருக்குரிய மதிப்பினைச்‌ சூதாட்டம்‌ பெற்றிருக்கிறது 
என்பதற்கு இது ஒரு சான்று எனலாம்‌. 

செல்வமோ வறுமையோ வந்து சேர்வதற்குரிய காரணமாக 
மனிதனை மீறிய ஒரு சக்தி உள்ளது என்னும்‌ கருத்தும்‌ உணர்வும்‌ 
இப்படித்தான்‌ மனித மனங்களில்‌ படிப்படியாக உருவாகத்‌ 
தொடங்கின. தனிச்சொத்துரிமையின்‌ தோற்றத்தினை மனிதமனம்‌ 
ஏற்றுக்கொண்டது. 

வேதகாலத்‌ தொன்மங்களைப்‌ பற்றி எழுதும்‌ நரேந்திரநாத்‌ 
பட்டாச்சார்யா, ரிக்வேதத்தில்‌ 'அக்ஸசூக்தம்‌' எனும்‌ பகுதியில்‌ 
பேசப்படும்‌ 'அக்ஸ' என்னும்‌ தெய்வத்தினைச்‌ சூதாட்டத்தின்‌ 
கடவுளாகக்‌ காண்கிறார்‌. ரிக்வேத காலப்‌ பங்கீட்டுத்‌ தெய்வமான 
“ரித' எனும்‌ தெய்வத்திடம்‌ 'அக்ஸ' தன்‌ பத்து விரல்களையும்‌ 
விரித்து நீட்டிக்காட்டிப்‌ பேசியதாக வரும்‌ ஒரு குறிப்பினையும்‌ 
சுட்டுகிறார்‌. ராஜசூய யாகத்தில்‌ ஒரு பகுதியாக அரசன்‌ சூதாடும்‌ 
செய்தியும்‌ ரிக்வேதத்தில்‌ பேசப்பட்டுள்ளது. 

நிலம்‌, நீர்‌, கால்நடைகள்‌, உணவு என எல்லாவற்றையும்‌ 
பொதுவாகக்‌ கொண்டிருந்த சமூகத்தில்‌ தனி உடைமை 
உணர்வு அரும்புகிற போது அம்மக்கள்‌ கால்நடைகளையே 
பண்டமாற்றுப்‌ பொருளாகவும்‌, பிறபொருள்களின்‌ மதிப்பை 
அளக்கும்‌ கருவியாகவும்‌, ஆட்டத்தில்‌ பணயப்பொருளாகவும்‌ 
பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌ எனவேதான்‌ உலகில்‌ தமிழ்‌ 
சவனல ள்‌ மொழிகளில்‌ செல்வத்தைக்‌ குறிக்கும்‌ 

ருந்திருக்கிறது. 


ம்‌ பல்லாங்குழி ஆட்டத்திலும்‌ ஆடாமலே இடைக்கும்‌ 
சல்வமான நான்கு காய்களுக்குப்‌ பசு என்ற பெயர்‌ இப்படியே 
வந்திருக்க வேண்டும்‌. 


«ap . தொ. பரமசிகன்‌ 


பல்லாங்குழி ஆட்டக்‌ கூறுபாடுகளிலிருந்தும்‌ சூதாட்‌ 
டத்துக்குப்‌ பழைய அரசு இயந்திரம்‌ கொடுத்த மதிப்பிலிருந்தும்‌ 
நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ செய்தி இதுதான்‌: 


தனி உடைமை உணர்வினையும்‌ தனிச்சொத்தின்‌ வளர்ச்சி 
யினையும்‌ அதன்‌ மறுவிளைவாகப்‌ பிறந்த வறுமையினையும்‌ 
பண்பாட்டு ரீதியாக நியாயப்படுத்தும்‌ வெளிப்பாடே பல்லாங்குழி 
ஆட்டம்‌. இந்த நியாய உணர்ச்சி மனித மனங்களில்‌ திணிக்கப்பட்ட 
பிறகு தனிச்‌ சொத்துரிமையின்‌ வளர்ச்சி தங்குதடையற்ற 
மிகப்பெரிய வேகத்தினைப்‌ பெற்றிருக்கவேண்டும்‌. 


எல்லா வகையான விளையாட்டுக்களையும்‌ இவ்வகையாக 
நம்மால்‌ பார்க்க இயலும்‌. 


மூன்று புலிகளும்‌ 21 ஆடுகளும்‌ கொண்ட அடு புலி ஆட்டம்‌ 
கால்நடை வளர்ப்புச்‌ சமூகத்திலிருந்து பிறந்த ஆட்டமாக இருக்க 
வேண்டும்‌. புலி திரியும்‌ காடுகளில்‌ ஆடுகளைக்‌ காப்பாற்ற 
முற்பட்டவனின்‌ முயற்சி இது. அரசு இயந்திரம்‌ மிகப்பெரிய 
வளர்ச்சியினைப்‌ பெற்ற பிறகு பிறந்த மற்றொரு ஆட்டம்‌ 
சதுரங்கம்‌. அரசன்‌, மத குரு, குதிரைவீரன்‌, யானை எனப்‌ போர்ப்‌ 
பயிற்சிக்கான விளையாட்டாக அது ஒழுங்கு செய்யப்பட்டு 
இருந்தது. தமிழ்நாட்டு மன்னர்களும்‌ இதனை அடியிருக்கிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌ ஆனைக்கொப்பு ஆடுவாரைப்போல' என்கிறது 
இருவாய்மொழியின்‌ நம்பிள்ளை ஈட்டு உரை. சதுரங்கம்‌ 
என்பதனை ஆனைக்கொப்பு என்ற சொல்லால்‌ அக்காலத்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ வழங்கியிருக்கிறார்கள்‌ என்பதும்‌ தெரிய வருகிறது. 
சதுரங்கத்தின்‌ மாற்று வடிவமாகக்‌ காணப்பெறும்‌ வேறுசில 
ஆட்டங்களும்‌ உள்ளன. தாய விளையாட்டும்‌ பரமபத சோபானப்‌ 
பட விளையாட்டும்‌ அவற்றில்‌ குறிப்பிடத்தகுந்தன. தாயம்‌ என்ற 
சொல்லுக்குத்‌ தமிழில்‌ சொத்துரிமை என்றுதான்‌ பொருள்‌. 
இந்த இரண்டு ஆட்டங்களிலும்‌ ஆடுபவனது வலிமை என்பது 
தாயக்‌ கட்டை (கவறாடுகருவி, வட்டு, பகடைக்காய்‌) அவனுக்குத்‌ 
தருகின்ற வலிமைதான்‌. 


அரிக்கமேடு, உறையூர்‌, அழகன்குளம்‌, படைவீடு ஆகிய 
இடங்களில்‌ நடந்த அகழ்வாய்வுகளில்‌ பக்கங்களில்‌ புள்ளி எண்‌ 
இட்ட நீள்செவ்வக வடிவத்தில்‌ அமைந்த தாயக்கட்டைகள்‌ 
கிடைத்துள்ளன. இவை சுடுமண்ணாலும்‌ அரிய வகைக்‌ கற்களா 
லும்‌ அக்கப்பட்டவை, மதுரை, திருநெல்வேலிப்‌ பகுதிகளில்‌ 
வெண்கலத்தினாலான நீள்செவ்வக வடிவத்தில்‌ அமைந்த 
தாயக்‌ கட்டைகள்‌ இன்றும்‌ கிடைக்கின்றன. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 29 b 


தனிச்சொத்துரிமையின்‌ நியாயப்பாட்டை மனித மனங்களில்‌ 
பதித்து வளர்த்ததில்‌ சூதாட்டத்திற்கும்‌, சூதாடு கருவிகளுக்கும்‌ 
கணிசமான பங்கு உண்டு. நரேந்திரநாத்‌ பட்டாச்சார்யா தம்‌ 
நூல்‌ ஒன்றில்‌, 'அரசனும்‌ சூதாடு கருவியும்‌' என்ற இயலில்‌ 
இது குறித்து விவாதித்துள்ளார்‌. சமூக உருவாக்கம்‌ மற்றும்‌ 
மாற்றம்‌ பற்றிச்‌ சிந்திப்பவர்கள்‌ விளையாட்டுக்களின்‌ பங்கினைக்‌ 
கூர்மையாக மதிப்பிட்டு அறியவேண்டும்‌. 

சூதாட்டத்துக்கும்‌ விளையாட்டுக்கும்‌ தொடர்பு உண்டு 
என்பதை நிகழ்கால உலக அரசியலிலும்‌ காணலாம்‌. பன்னாட்டு 
வணிக நிறுவனங்கள்‌ கவர்ச்சிகரமான பரிசுத்‌ தொகைகளின்‌ 
மூலம்‌ விளையாட்டு வீரர்களையும்‌ தடகள வீரர்களையும்‌ 
சூதாட்ட உணர்வுடையவர்களாக மாற்றியிருக்கின்றன. 


“வெல்வதற்காக அல்ல விளையாடுவதற்காகவே விளையாட்டு” 
என்ற ஒலிம்பிக்‌ குறிக்கோள்‌ எளிதாக முறியடிக்கப்பட்டுவிட்டது. 
பழைய ரோமானிய சளாடியேட்டர்கள்‌ எனப்பட்ட மனித 
சண்டைக்‌ கடாக்கள்‌ விளையாட்டின்‌ பேரால்‌ மீண்டும்‌ 
உருவாக்கப்படுவதுதான்‌ கவலையினைத்‌ தருகிறது. 


தவிடும்‌ தத்தும்‌ 
மகப்பேறு இல்லாமை வாழ்க்கையில்‌ ஒருவர்க்கு ஏற்பட்ட 
குறைபாடு என்ற கருத்து உலகில்‌ எல்லாச்‌ சமூகங்களிலும்‌ 
உள்ளது. மகப்‌ பேறு என்பது கடவுளால்‌ அருளப்படுவது 
என்பது பழைய சமூகங்களில்‌ பிறந்த நம்பிக்கையாகும்‌. விஞ்‌ 
ஞான உணர்வும்‌ விஞ்ஞானக்‌ கல்வியும்‌ வளர்ந்திருக்க 
இன்றும்‌ இந்த நம்பிக்கை மக்கள்‌ மனத்தில்‌ வேர்கொண்டு 
இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில்‌, "கடவுள்‌ அருளுவது 
மகப்பேறு" என்ற பழைய நம்பிக்கை எதிர்மறையாகவே உயிர்‌ 
வாழ்கிறது. அதாவது, 'கடவுளின்‌ அருள்‌ கிடைக்காததனால்‌ 
மகப்பேறு இல்லை' என்ற நம்பிக்கையே அதிகமாக இருக்கிறது. 
ட பழைய சமூகங்கள்‌ இந்த மனக்‌ குறையை எவ்வாறு 
தண பெுவானாடம எய்த அறி ர்‌ சான்ற 


குடும்பமும்‌ தனிச்‌ சொத்துரிமையும்‌ வளர்ந்துவிட்ட காலச்‌ 
சூழலில்‌ மகப்பேறின்மை மட்டும்‌ வாழ்க்கையின்‌ குறையாகக்‌ 
கருதப்படவில்லை. சொத்துக்குரிய ஆண்பிள்ளை இல்லாததும்‌ 
வாழ்க்கையின்‌ குறையாகக்‌ கருதப்பட்டது. 
தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ மகப்பேறு இல்லாதவர்கள்‌ நிறைய 


பிள்‌ > க்‌ 
ளைகளைப்‌ பெற்றிருக்க உறவினர்களிடமிருந்து 90 


40% தொ. பரமசிலன்‌ 


பிள்ளையை - பெரும்பாலும்‌ அண்பிள்ளைகளில்‌ ஒருவரை - 
“தவிட்டு விலைக்கு' வாங்கியிருக்கின்றனர்‌. 


குடும்பம்‌ எவ்வளவு வறுமையுற்றிருந்தாலும்‌ பெற்றோர்‌ 
யாரும்‌ பிள்ளைகளை விற்க முன்வர மாட்டார்கள்‌. பிள்ளையை 
இரவலாகக்‌ கொடுத்தால்‌, கொடுத்தவன்‌ கொடுத்த பொருளை 
எந்த நேரமும்‌ திரும்பக்‌ கேட்டுப்‌ பெறும்‌ உரிமை அவனுக்கு 
உள்ளது. “விற்ற பொருளுக்கு விலையில்லை' என்பது ஒரு 
சொல்லடை. அதாவது, பொருளை விற்றவன்‌ அந்தப்‌ 
பொருளின்மீது, மீண்டும்‌ விலைக்கு வாங்கும்‌ உரிமையினையும்‌ 
இழந்துவிடுகின்றான்‌. எனவே பிள்ளையைக்‌ கொடுத்தவன்‌ 
திரும்பக்‌ கேட்காமல்‌ இருக்கவேண்டுமென்றால்‌ அதனை அவன்‌ 
விற்றே ஆக வேண்டும்‌. இது சமூகத்தில்‌ எழுந்த உணர்வுரீதியான 
ஒரு பண்பாட்டு நெருக்கடியாகும்‌. இதற்குத்‌ தீர்வு காணும்‌ 
முறையில்தான்‌ ஒரு கைப்பிடி அளவு தவிட்டை விலையாகப்‌ 
பெற்றுக்கொண்டு குழந்தையை விற்றதுபோலப்‌ பாவனை 
செய்திருக்கிறார்கள்‌. 


ஒரு கைப்பிடி தவிடு என்பது மிக அற்பமான பொருளாதார 
மதிப்பினை உடையது. அது ஒரு மூலப்பொருள்‌ அன்று. மூலப்‌ 
பொருளாகிய நெல்லிலிருந்து கழிக்கப்பட்ட, மனிதன்‌ உண்ணாத 
பொருளாகும்‌. உப்பு, வெற்றிலை போன்ற பொருள்கள்‌ தொல்‌ 
பழைய நம்பிக்கை சார்ந்த பொருள்கள்‌. உப்பு நன்றியுணர்வைப்‌ 
புலப்படுத்தும்‌ அடையாளம்‌. இது போன்ற தொல்‌ பழைய 
நம்பிக்கை எதுவும்‌ தவிட்டின்மீது சாரவில்லை. எனவே தவிடு 
குழந்தைக்கான பண்ட மாற்றுப்‌ பொருளாகக்‌ கருதப்படுகிறது. 


தவிட்டுக்குப்‌ பிள்ளை கொடுத்தவர்கள்‌ தங்கள்‌ பொரு 
ளாசையால்‌ பிள்ளையினை விற்கவில்லை என்று மன அமைதி 
கொள்ளலாம்‌. பிள்ளையை வாங்கியவரோ விலைக்கு வாங்கிய 
உணர்வோடு குழந்தையின்மீது உணர்வுப்‌ பூர்வமாக மூழு 
உரிமை கொண்டாடலாம்‌. 


குறைந்த விலை, அடிமட்ட விலை என்பதைக்‌ குறிக்கக்‌ 
கிராமப்‌ புறங்களில்‌ இன்றுங்கூடத்‌ 'தவிட்டு விலை' என்ற 
தொடரைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இரண்டாயிரம்‌ ரூபாய்‌ 
பெறுமானமுள்ள மாட்டினை இருநூறு ரூபாய்க்குக்‌ கேட்டால்‌, 
“தவிட்டு விலைக்குக்‌ கேட்கிறான்‌” என்று சொல்லும்‌ வழக்கம்‌ 
இருக்கிறது. 


தவிட்டுக்குப்‌ பிள்ளை வாங்குவதும்‌, பிள்ளையைத்‌ தத்து 
எடுப்பதும்‌ அடிப்படையில்‌ வேறுபட்டவை. தவிட்டுக்குப்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4091p 


ல ஈங்குவது குழந்தை இல்லை என்ற மனக்குறையை 
று பக்தன்‌ எடுப்பது சொத்துரிமையைத்‌ தக்கவைக்க. 


தத்தெடுக்கும்‌ வழக்கம்‌ பிராமணர்களிடத்தும்‌ நகரத்தார்‌ 
(நாட்டுக்‌ கோட்டைச்‌ செட்டியார்‌) சமூகத்திலும்‌ சடங்குரீதியாகச்‌ 
செய்யப்படுகிறது. இவ்விரு சமூகத்தவரும்‌ ஆண்‌ பிள்ளையை 
மட்டுமே தத்தெடுக்கின்றனர்‌. தான்‌ இறந்த பின்னர்‌ தனக்கும்‌ 
தன்‌ முன்னோர்க்கும்‌ நீத்தார்‌ கடன்‌ நீர்க்கடன்‌) செய்யவேண்டிய 
ஆண்பிள்ளைகள்‌ இல்லாதவர்களின்‌ ஆன்மா தாகத்தோடு 
அலையும்‌ அல்லது 'புத்‌' என்னும்‌ நரகத்தில்‌ இடந்து உழலும்‌ 
என்பது வைதீக நம்பிக்கை. இந்தக்‌ குறையைப்‌ போக்கும்‌ 
பொருட்டும்‌ தங்கள்‌ சொத்துக்கு ஆண்‌ வாரிசு தேடியும்‌ 
மேற்குறித்த இரு சமூகத்தினரும்‌ தத்து எடுக்கிறார்கள்‌. இவ்விரு 
சமூகத்திலும்‌ பிள்ளையைத்‌ தத்துக்‌ கொடுக்கிறவர்கள்‌ அதற்குப்‌ 
பதிலாகச்‌ சில மரியாதைகளையும்‌ சிறிது பணமும்‌ பெற்றுக்‌ 
கொள்கின்றார்கள்‌. 

ஆனால்‌ நாட்டார்‌ மரபுகள்‌ நீர்க்கடன்‌ கழிக்கவும்‌, 
சொத்துக்களை ஆளவும்‌ தத்தெடுக்கின்ற மேல்‌ சாதி மரபினை 
நிராகரித்தே வந்திருக்கின்றன 

பணத்துக்குப்‌ பிள்ளை வாங்கி 

பந்தியிலே விட்டாலும்‌ 

பந்தி நெறஞ்சிருமா 

பாத்த சனம்‌ ஒப்பிடுமா 

காசுக்குப்‌ புள்ள வாங்கி 

கடத்‌ தெருவே விட்டாலும்‌ 

கடத்தெரு நெறஞ்சிருமா 

கண்ட சனம்‌ ஓப்பிடுமா 


என்பது தென்மாவட்டங்களில்‌ கேட்கப்படும்‌ ஒப்பாரியாகும்‌. 
தவிட்டு விலையும்‌ தத்தும்‌ போல அல்லாமல்‌ “எடுத்து 
வளர்த்தல்‌' என்னும்‌ மற்றொரு முறையும்‌ இருந்‌ க்கிறது. 
தல்‌ எல்‌ ருந்திருக்கிறது. 
அடுத்தவர்‌ பிள்ளையினை அவரது உரிமையினை ஒத்துக்‌ 
கொண்டபடியே எடுத்து வளர்ப்பது இது. 
சிவப்பிராமணரான சு 
முனைய தரையர்‌ என்‌ 


அள்ரியர்களில்‌ பட. தரும்‌ செய்து, அதுபோலவே வைணவ 
இறைவனா. ட்டரை, இருவரங்கத்தி 

ட்ட வதி 'மஞ்சள்நீர்‌ குடிக்கச்‌ செய்தி 
தம்‌ பிள்ளையாக அக்கிக்கொண்டரர்‌ என்பது அாயிரப்பம்‌ 
குறு ரம்ப ரைப்‌ பிரபாவம்‌. மஞ்சள்‌ நீர்‌ குடிக்கச்‌ செய்தல்‌' என்பதி 
வளர்த்தெடுக்கும்‌ உரிமைக்கான சிறு சடங்காக இருந்திரு க்கலாம்‌ 


402% 


தொ. பரமரிலன்‌ 


துடுப்புக்‌ குழி 


தொல்பழங்காலத்தில்‌ மனிதனுக்கு வியப்பினை அளித்த நிகழ்வு 
களில்‌ ஒன்று மனிதன்‌ பிறக்கும்‌ முறை. தாயின்‌ உடலின்‌ சிறிய 
துளை வழியே குழந்தை வெளிவருவதும்‌ அதைத்‌ தொடர்ந்து 
நஞ்சும்‌ கொடியும்‌ வெளியே வருவதும்‌ அவனுக்கு வியப்பையும்‌ 
அச்சத்தையும்‌ விளைவித்தன. கணத்தின்‌ வளர்ச்சிக்குச்‌ சூல்‌ 
நிறைந்த வயிறு உயிரைத்‌ தருவதால்‌ அது அவனுக்கு வழிபடு 
பொருளாயிற்று. நிறைந்த நீர்க்குடத்தையும்‌, சூல்கொண்ட 
பெண்‌ வயிற்றின்‌ அடையாளமாகக்‌ கருதி அவன்‌ வழிபட்டான்‌. 
குழந்தையுடன்‌ பிறந்த நஞ்சும்‌ கொடியும்‌ அவனுக்கு அச்சம்‌ 
தந்த வழிபடு பொருளாயின. மகப்பேற்றுச்‌ சடங்கு ஒன்று இதன்‌ 
விளைவாகப்‌ பிறந்தது. 


நஞ்சையும்‌ கொடியையும்‌ மந்திரப்பொருளாகக்‌ கருதிப்‌ 
பிறர்‌ பார்வையில்‌ படாதவாறு குழியிலிட்டு மூடிவிடுவதே 
இன்றும்‌ வழக்கமாக உள்ளது. 


குறைந்த வலியுடன்‌ தாயினையும்‌ குழந்தையினையும்‌ உயிர்‌ 
இழப்போ பிற இழப்புக்களோ இல்லாமல்‌ பிரித்துத்‌ தந்ததற்காகப்‌ 
பெண்ணின்‌ பிறப்புறுப்பு (யோனி) தெய்வீக அருளுடையதாகக்‌ 
கருதப்படுகிறது. நஞ்சும்‌ கொடியும்‌ தெய்வத்தின்‌ பிரஇநிதியாகக்‌ 
கருதப்பட்டு அவற்றைப்‌ புதைத்த இடம்‌ தீட்டுக்‌ காலம்‌ 
முடியும்வரை வழிபடு இடமாறெது. 

குழந்தைப்பேற்றுத்‌ தீட்டைக்‌ கழிக்கும்‌ நாளன்று 
(பெரும்பாலும்‌ 10 அல்லது 16ஆம்‌ நாள்‌) துடுப்புக்குழி போடுதல்‌ 
அல்லது தொடுப்புக்‌ குழி போடுதல்‌ என்னும்‌ சடங்கு 
நடைபெறுகிறது. 


குழந்தைப்பேறு நாள்‌ தொடங்கித்‌ தட்டுக்‌ கழிக்கும்‌ 
நாள்‌ வரை பெற்றவள்‌ யோனித்‌ தெய்வத்தின்‌ ஆளுகையில்‌ 
இருக்கிறாள்‌. எனவே அந்தக்‌ காலப்பகுதி விலக்கிற்குரிய 
காலமாகக்‌ கருதப்படுகிறது. தீட்டுக்‌ கழிக்கும்‌ சடங்கும்‌ அண்‌ 
விலக்கிற்கு உரியதாகக்‌ கருதப்படுகிறது. 


கிராமப்புறங்களில்‌ பெரும்பாலும்‌ வீட்டின்‌ பின்புறம்‌ உள்ள 
மண்‌ தரையில்‌ ஆழமாகக்‌ குழிதோண்டி நஞ்சையும்‌ கொடியையும்‌ 
புதைக்கின்றனர்‌. பின்னர்‌ அந்த இடத்தைச்‌ சுற்றி ஓலை அல்லது 
தட்டி கொண்டு வேலியிட்டு மறைக்கின்றனர்‌ குழந்தை 
பெற்ற தாய்‌ தீட்டுக்‌ காலம்‌ கழியும்வரை அம்மறைப்பினுள்‌ 
நின்றுகொண்டு குளிக்கிறாள்‌. அவள்‌ குளித்த நீர்‌ வெளியில்‌ 
வராதவண்ணம்‌ அந்தக்‌ குழிக்குள்ளேயே இறக்கி விடப்படுகிறது. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 493 5b 


பதினாறாம்‌ நாள்‌ தீட்டுக்‌ கழிக்கும்‌ சடங்கு குழியின்‌ முன்னர்‌ 
நடைபெறுகிறது. மூன்று இலைகளில்‌ உணவினைக்‌ குழியின்‌ 
முன்னால்‌ படைக்கிறார்கள்‌. சோற்றின்மீது கருவாட்டுக்‌ குழம்பு 
ஊற்றுகிறார்கள்‌. அவித்த முட்டையும்‌, காயமும்‌ கருப்பட்டியும்‌ 
சுக்கும்‌ சேர்ந்த மகப்‌ பேற்று மருந்து உருண்டையினையும்‌ 
இலைகளின்மீது வைக்கிறார்கள்‌. பின்னர்‌ சோற்றின்மீது ஒரு 
சிறிய மரக்குச்சியினை ஊன்றி வைக்கிறார்கள்‌; செம்பு நிறையத்‌ 
தண்ணீர்‌ வைத்து, அதன்மீது உதிரிப்‌ பூக்களைத்‌ தூவுநறொர்கள்‌. 
பிறகு சூடத்தைப்‌ பொருத்தி ஆரத்தி காட்டி, 'துடுப்புக்குழி 
நாச்சியாரே ! இடுப்புக்‌ குறுக்கு நோகாம பிள்ளையையும்‌ தாயையும்‌ 
காப்பாத்தம்மா!' என்று சொல்லிச்‌ சாமி கும்பிடுகிறார்கள்‌. பிறகு 
மூன்று இலையில்‌ உள்ள உணவையும்‌ குழந்தை பெற்ற தாய்‌, 
தொட்டுப்பிடித்த பெண்‌ (மகப்பேற்று நேரத்தில்‌ உதவியவள்‌), 
மகப்பேற்றுக்கு உதவிய மருத்துவச்சி (நாவிதர்‌ குடும்பத்துப்‌ 
பெண்‌) அதிய மூவரும்‌ சாப்பிடுகிறார்கள்‌. சாமிகும்பிடும்போதும்‌ 
அக்குழிக்கு முன்‌ ஒரு நிமிட நேரம்‌ குழந்தையைக்‌ கடத்தி 
எடுத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 

இந்தச்‌ சடங்கு முழுவதும்‌ பெண்களாலேயே நடத்தப்படுகிறது. 
படைக்கப்பட்ட உணவினைப்‌ பார்க்கக்கூட அண்களுக்கு 
அனுமதி இல்லை. சைவ வேளாளர்‌ தொடங்கி பிராமணரல்லாத 
எல்லாச்‌ சாதியினரிடையேயும்‌ இச்சடங்கு நிகழ்வதைத்‌ 
தென்மாவட்டங்களில்‌ இக்கட்டுரையாளர்‌ கண்டிருக்கிறார்‌. சைவ 
வேளாளர்‌ வீடுகளில்‌ மட்டும்‌ கருவாட்டுக்‌ குழம்பிற்குப்‌ பதிலாகக்‌ 
காரக்‌ குழம்பு என்னும்‌ மிளகுக்‌ குழம்பு ஊற்றப்படுகிறது. 

சாமி கும்பிடும்போது, பெண்களின்‌ வேண்டுகோள்‌ 
எதிர்காலத்‌ தன்மையுடன்‌ இருந்தாலும்‌ அந்தச்‌ சடங்கு 
யோனித்‌ தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும்‌ சடங்காகவே 
நடைபெறுவதைக்‌ காணலாம்‌. பிறந்த குழந்தை இறந்துவிட்டால்‌ 
இச்சடங்கு நடைபெறுவதில்லை என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 
துடுப்புக்குழி என்பது சடங்கு நடை பெறும்‌ நாள்வரை யோனித்‌ 
தெய்வம்‌ உறையும்‌ இடமாகக்‌ கருதப்படுகிறது. ஊன்றப்பட்ட 
சனி அல்ப தற்பால்‌ எட்ட பல 
தகக க தது வருந்தும்‌ மாதத்‌ 

- வும்‌ மந்திரத்‌ தன்மையுடையனவாகவுமி 
கருதப்படுகின்றன. 


கும்பகோணத்திற்கு அடுத்த தாராசுரத்தில்‌ நெடுஞ்சாலை 
ட அமைந்துள்ள சக்கராயி கோயில்‌ யோனித்‌ தெய்வத்தி்‌ 
காயிலாகும்‌. முகத்திற்குப்‌ பதிலாகத்‌ தாமரை மலரோ 
ஆடையின்றிப்‌ பிறப்புறுப்பினை வெளிக்காட்டி, குத்துக்க்‌!? 
இட்டபடி இத்தெய்வத்தின்‌ சிலை அமைந்துள்ளது. இன்றுவ7 


4b த பரமசிலன்‌ 


அப்பகுதியில்‌ வாழும்‌ மக்கள்‌ மகப்பேற்றுத்‌ 8ட்டுக்காலம்‌ 
கழிந்தவுடன்‌ பிறந்த மகவை இக்‌ கோயிலுக்கு எடுத்துவருகின்றனர்‌. 
இத்தெய்வத்தின்‌ முன்‌ ஒன்றிரண்டு நிமிடங்கள்‌ குழந்தையைக்‌ 
கிடத்தி வழிபட்டுச்‌ செல்கின்றனர்‌. 

சிமெண்ட்‌ நாகரிகம்‌ பரவிய நகர்ப்புறங்களிலும்‌, 
மகப்பேறானது மருத்துவமனையில்‌ நிகழும்‌ இடங்களிலும்‌ 
இச்சடங்கு வீட்டிற்குள்‌ திருவிளக்கின்முன்‌ நிகழ்த்தப்‌ பெறுகிறது. 
(சமூகவியல்‌ அறிஞரான ஜி. எஸ்‌. குர்யே இந்தியாவின்‌ வடபகுதி 
மக்களிடத்தில்‌ நஞ்சும்‌ கொடியும்‌ பற்றிய நம்பிக்கைகள்‌, 
சடங்குகள்‌ குறித்து ஆங்கிலத்தில்‌ ஒரு கட்டுரை எழுதியுள்ளார்‌) 
தமிழ்நாட்டில்‌ யோனி வழிபாடு நடந்ததற்கான தொல்‌ 
எச்சமாக இன்று தாராசுரம்‌ சக்கராயி கோயிலும்‌ இந்த வீட்டுச்‌ 
சடங்குமே எஞ்சியுள்ளன. பிறவகையான ௫ற்பச்‌ சான்றுகள்‌ 
கோயில்‌ தூண்கள்‌ சிலவற்றிலும்‌ சில தேர்ச்‌ சிற்பங்களிலும்‌ 
காணப்படுகின்றன. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


இக்கட்டுரையாளர்‌ சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌ நெல்லை 
மாவட்டத்தில்‌ கண்ட நிகழ்ச்சி இது. அது ஒரு சிறிய நகரம்‌. 
ஆனாலும்‌ தெருக்கள்‌ சாதிவாரியாகவே அமைந்திருக்கின்றன. 
இருபத்தெட்டு வயது உடைய இளைஞர்‌ ஒருவர்‌ விபத்தொன்றில்‌ 
இறந்துபோனார்‌. அவருடைய மனைவிக்கு வயது இருபத்து 
மூன்று. மூன்று வயதில்‌ ஒரு பெண்‌ குழந்தை இருந்தது. 

அந்தப்‌ பிற்பகல்‌ நேரத்தில்‌ பிணத்தை எடுத்துச்செல்ல ஊரே 
திரண்டிருந்தது. ஆண்கள்‌ இழவு வீட்டிற்கு வெளியே பெஞ்சு 
களில்‌ அமர்ந்திருந்தனர்‌; வேறு சிலர்‌ நின்று கொண்டி ருந்தனர்‌. 
ஒருபுறத்தில்‌ இறுதி ஊர்வலத்திற்கான மேளச்‌ சத்தமும்‌ அதற்குரிய 
நாகசுரமும்‌ ஒலித்துக்‌ கொண்டிருந்தன. வீட்டிற்குள்‌ பெண்கள்‌ 
உரத்த குரலில்‌ அழுதுகொண்டிருந்தனர்‌. 

திடீரென்று மேளச்சத்தம்‌ நின்றது. இழவு வீட்டிற்கு உள்ளிருந்து 
ஒரு மூதாட்டி வெளியில்‌ வந்தார்‌. பேசிக்கொண்டிருந்த ஆண்கள்‌ 
பேச்சை நிறுத்தினர்‌. அம்மூதாட்டியின்‌ கையில்‌ தண்ணீர்‌ 
ததும்பி வழியும்‌ செம்பொன்று இருந்தது. அந்தத்‌ தண்ணீர்ச்‌ 
செம்பை அவர்‌ கூட்டத்தின்‌ நடுவில்‌ வைத்துவிட்டு நிமிர்ந்தார்‌. 
அவரது வலக்கையில்‌ ஏதோ மடக்கி வைத்திருந்தார்‌. கூர்ந்து 
பார்த்ததில்‌ அவை உதிரிப்‌ பிச்சிமுல்லை]ப்‌ பூக்கள்‌ என்று 
தெரிந்தன. அவர்‌ கூட்ட த்தை ஒரு முறை நிதானமாகத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. பின்னர்‌ கையில்‌ இருந்த பிச்சிப்‌ பூக்களில்‌ ஒன்றைச்‌ 
செம்பில்‌ நிறைந்த நீரின்மீது இட்டார்‌. கூட்டம்‌ மூச்சடங்கியது 


பண்பாட்டு அசைவுகள்‌ 45% 


போல்‌ அமர்ந்திருந்தது. பின்னர்‌ இன்னொரு பூவைச்‌ செம்புத்‌ 
தண்ணீரின்‌ மேலிட்டார்‌. இரண்டு பூக்கள்‌ செம்பு நீரில்‌ 
மிதப்பது எல்லார்‌ பார்வைக்கும்‌ தெரிந்தது. கூட்டத்தில்‌ இருந்த 
பெரியவர்கள்‌ ச்சூ, ச்சூ. . . என்று அனுதாபத்தோடு ஒலி 
எழுப்பினர்‌. பின்னர்‌ அம்மூதாட்டி மூன்றாவது பூவையும்‌ செம்பு 
நீரில்‌ இட்டார்‌. கூட்டம்‌ மறுபடியும்‌ அனுதாப ஒலி எழுப்பியது. 
ஒன்றிரண்டு நொடிகள்‌ கழித்த பிறகு அந்தப்‌ பெண்‌ நீரிலிட்ட 
மூன்று பூக்களையும்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு செம்பு நீரைத்‌ 
தரையில்‌ கொட்டிவிட்டு விடுவிடென்று இழவு வீட்டிற்குள்‌ 
சென்றுவிட்டார்‌. கூட்டத்தில்‌ அனுதாப ஒலியோடு பேச்சும்‌ 
எழுந்தது. “ம்‌ பாவம்‌. . ,' என்னத்தச்‌ சொல்றது. . .' 


கூட்டத்தில்‌ ஒருவனாக நின்று இதை எல்லாம்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்த கட்டுரையாளர்‌, கூட்டத்தில்‌ இருந்த பெரியவரிடம்‌ 
இதுபற்றிக்‌ கேட்டபோது கிடைத்த பதில்‌ “இது தெரியலையா 
ஒனக்கு. . . தாலி அறுக்கற பொம்பளப்புள்ள மூணு மாசமா 
முழுகாம இருக்கு.' விவரம்‌ புரியாத கட்டுரையாளர்‌ திரும்பக்‌ 
கேட்டார்‌. “அந்தப்‌ பொண்ணு முழுகாம இருக்கற விஷயத்தை ஏன்‌ 
ஊருல சொல்லணும்‌.' கட்டுரையாளரின்‌ கேள்வி எரிச்சலோடு 
அமைந்திருந்தது. ஒரு பெரியவர்‌ இடைமறித்துச்‌ சொன்னார்‌. 
'பேரப்புள்ள, ஏழு மாசம்‌ கழிச்சு அவபுள்ள பெத்தா நீ கேக்க 
மாட்டியா, எப்படிப்‌ புள்ள வந்திச்சுன்னு.' 

கட்டுரையாளர்‌ அதிர்ச்சியாலும்‌ அவமானத்தாலும்‌ குன்றிப்‌ 
போனார்‌. 'இதோ, இந்தப்‌ பெண்‌ இறந்து போனவனுக்காக 
வயிறு வாய்த்திருக்கிறாள்‌. ஏழு மாதம்‌ கழித்துப்‌ பிறக்கப்‌ போகும்‌ 
குழந்தைக்குத்‌ தந்தை இன்றைக்கு இறந்து போனவன்தான்‌' என்று 
ஊரும்‌ உலகும்‌ அறிய அந்தச்‌ சடங்கு பிரகடனம்‌ செய்திருக்கிறது. 
சங்க இலக்கியங்களில்‌ பேசப்படும்‌ “வரைவு கடாதல்‌' துறையின்‌ 
பெருமை கட்டுரையாளருக்கு அப்பொழுதுதான்‌ புரிந்தது. 
பிறக்கின்ற எந்த மனித உயிரும்‌ தந்த பெயர்‌ அறியாமல்‌ 
பூமிக்கு வரக்கூடாது என்ற சமூகக்‌ கட்டுப்பாடு புரிந்தது. 


இந்தச்‌ சோகத்துக்கு ஊடே சிறிய மகிழ்ச்சி தந்த மற்றொரு 
செய்தியும்‌ உண்டு. ஒரு பண்பாடு பேச்சே இல்லாத ஒரு சின்ன 
அசைவின்‌ மூலம்‌ எவ்வளவு நுட்பமாகவும்‌, மென்மையாகவும்‌ 
தன்னை அடையாளம்‌ காட்டிக்‌ கொள்கிறது ! 


அறையும்‌ கல்லறையும்‌ 
உலகின்‌ பழைய மொழிகளில்‌ ஒன்று தமிழ்‌ என்பதால்‌ தொல்‌ 


பழங்கால வாழ்க்கை முறையினையும்‌ இந்தனைகளையு!! 


4% bh ,பரமசிலன்‌ 


சித்திரிக்கும்‌ சொற்கள்‌ தமிழில்‌ நிறைய உண்டு. அவற்றுள்‌ 
ஒன்றனைப்‌ பற்றி இப்போது சிந்திக்கலாம்‌. 

“அறை' என்ற சொல்‌ இக்காலத்தில்‌ தனிநபர்‌ வாழ்கின்ற 
சிறிய வாழ்விடத்தைக்‌ குறிக்கிறது. பெரும்பாலும்‌ 'ரூம்‌' என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பாகவே இது 
பயன்படுத்தப்படுகிறது. இச்சொல்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
*பாறை' என்ற பொருளிலேயே ஆளப்படுகின்றது. 'ஞாயிறு 
காயும்‌ வெவ்வறை' (குறுந்‌, 'அறையும்‌ பொறையும்‌ ஆறிடை 
மயக்கமும்‌' (சிலம்பு) எனவரும்‌ இலக்கியப்‌ பகுதிகள்‌ இதற்குச்‌ 


, சான்றுகள்‌. திருவெள்ளறை, வெள்ளறைப்பட்டி எனப்‌ பாறையால்‌ 


அடையாளமிடப்பட்ட ஊர்ப்பெயர்களும்‌ வழங்கி வருகின்றன. 
அறை என்பது அறுக்கப்பட்ட அல்லது குறைக்கப்பட்ட என்ற 
பொருளையும்‌ குறித்திருக்கிறது. 'அறிவறை போகிய பொறியறு 
நெஞ்சத்து' (சிலம்பு) எனவரும்‌ பகுதி இதற்குச்‌ சான்றாகும்‌. 

இன்று, 'கல்லறை' என்பது நிலத்தில்‌ தொட்டி போன்ற 
அமைப்பில்‌ கட்டப்பட்டு உள்ளே இறந்தவர்‌ உடலை வைக்கும்‌ 
கட்டட அமைப்பைக்‌ குறிக்கிறது. நிலத்தைக்‌ கல்லிக்‌ கட்டுவதால்‌ 
*கல்லறை' எனப்‌ பெயர்‌ பெற்றதாகத்‌ தொல்லியல்‌ ஆய்வாளர்‌ 
குழந்தை வேலன்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. கல்லறை, கல்லறைத்‌ 
தோட்டம்‌ ஆதிய சொற்கள்‌ இப்பொழுது தமிழ்க்‌ கிறித்தவர்களின்‌ 
இடுகாட்டையே குறித்து வழங்குகின்றன. 

இறந்தவரைப்‌ புதைக்கும்‌ இடங்களும்‌, முறைகளும்‌ 
தொல்லியல்‌ ஆராய்ச்சியாளருக்கு முக்கியமான சான்றுகளாகும்‌. 
தமிழ்நாட்டில்‌ காணப்பெறும்‌ புதைவிடங்களை அறிஞர்கள்‌ 
நான்காக வகைப்படுத்துவர்‌. இறந்த மனிதனைப்‌ புதைத்த 
இடத்தின்‌ மேல்‌ ஒரு பெரிய கல்லையோ அல்லது கற்குவியலையோ 
அமைப்பது ஒரு முறை; புதைத்த இடத்தின்‌ மேல்‌ ஒரு கல்லை 
வைத்துவிட்டு அதைச்‌ சுற்றிலும்‌ 15 அடி குறுக்களவில்‌ 
வட்டவடிவமாகக்‌ கற்களைத்‌ தரையில்‌ புதைத்துவிடுவது 
மற்றொரு முறை; புதைத்த இடத்தின்‌ மேல்‌ சுமார்‌ 8 முதல்‌ 10 
அடி வரை உயரமுள்ள கூம்பு வடிவிலான, அரைகுறையாகச்‌ 
செதுக்கப்பட்ட கற்களை நடுவது இன்னொரு முறை. நான்காவது 
வகையே நம்‌ ஆய்வுக்குரியது. 

இவ்வகையான கல்லறைகளில்‌ அரைகுறையான 
கற்பலகைகளைச்‌ செய்து அவற்றைப்‌ புதைக்கப்பட்ட 
உடலின்‌ நாற்புறமும்‌ நட்டு விடுவர்‌. இப்பலகைகள்‌ தரைக்கு 
மேற்புறமாக நான்கடி உயரத்தில்‌ அமைந்திருக்கும்‌. இந்நான்கு 
கற்பலகைகளின்‌ மேலும்‌ பொருந்துமாறு மேலே ஒரு கற்பலகை 
வைக்கப்பட்டிருக்கும்‌. பக்கவாட்டில்‌ நிறுத்தப்பட்ட கற்பலகை 


பண்பாட்டு அசைவுகள்‌ 42% 


ஒன்றில்‌ சிறிய துளை இடப்பட்டிருக்கும்‌. இந்த அமைப்பு, 
மொத்தத்தில்‌ ஒரு அறை போல இருக்கும்‌. அதாவது இக்‌ 
காலத்தில்‌ பெரிய நிறுவனங்களில்‌ வாயிற்‌ காவலருக்காக 
அமைக்கப்பட்டுள்ள சிற்றறை போல இருக்கும்‌. 


முதல்‌ வகைக்‌ கல்லறைகள்‌ தருமபுரி, புதுக்கோட்டை 
மாவட்டங்களிலும்‌, இரண்டாம்‌ வகை தமிழ்நாடு முழுவதிலும்‌ 
காணப்படுகின்றன. புதைக்கப்பட்ட இடத்தின்மீது மிகப்பெரிய 
கல்லை வைக்கும்‌ அமைப்பினைச்‌ சங்க இலக்கியம்‌ 'நெடுங்கல்‌' 
என்று குறிப்பிடுகிறது. கூம்பு வடிவிலான ஒற்றைக்‌ கற்கள்‌ தருமபுரி 
மாவட்டத்தில்‌ காணப்படுகின்றன. இவற்றை ஆங்கிலத்தில்‌ 
menhis என்பர்‌. 

அறைபோலக்‌ கற்பலகைகளால்‌ செய்யப்பட்ட அமைப்பு 
புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ நார்த்தாமலை அருகிலும்‌, 
கிருஷ்ணகிரிக்கு அருகிலுள்ள மல்லசமுத்திரம்‌ மலையிலும்‌ 
காணப்படுகின்றன. இதை அவ்வூர்‌ மக்கள்‌, 'குரங்குப்‌ 
பட்டடை' என்றும்‌ பஞ்ச பாண்டவர்‌ வனவாசத்தின்போது 
தங்கியிருந்தவை என்றும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. இவ்வகையான 
கல்லறைகள்‌ கொடைக்கானல்‌ அருகில்‌ பண்ணைக்‌ காட்டிலும்‌ 
காணப்படுவதாகச்‌ சொல்லப்படுகின்றது. இறந்த மனிதனுக்காகக்‌ 
கல்லைப்‌ பலகை போலச்‌ செதுக்கிச்‌ சிறிய வாழ்விடம்‌ போல 
அமைக்கப்பட்ட இந்த அமைப்பில்‌ இருந்தே “கல்லறை' என்ற 
சொல்‌ பிறந்திருக்க வேண்டும்‌. 'பாறை' என்ற பொருளில்‌ 
தொடங்கி, 'அறுக்கப்பட்ட பாறை' என்ற பொருளில்‌ விரிந்து, 
“சிறிய வாழ்விடம்‌' என்ற பொருளில்‌ அறை என்ற சொல்‌ 
நிலைப்பட்டிருக்கிறது. 


மேலே குறிப்பிட்ட அனைத்து வகைக்‌ கல்லறை அமைப்புக்‌ 
களும்‌ கிறித்துவுக்கு முற்பட்ட காலத்திலேயே தொடங்கியவை 
என்று தொல்லியல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஒரு 
சிறிய சொல்‌ மனிதகுல வரலாற்றின்‌ பக்கங்களை நுணுக்கமாகக்‌ 
கோடிட்டுக்‌ காட்டுகிறது. இவ்வகையான சொற்கள்‌ தமிழில்‌ 
நிறைய உள்ளன. 


க 


4 op 


ப 
தொ பரமசிலாி 


5 


தமிழகப்‌ பெளத்தம்‌: எச்சங்கள்‌ 


தமிழ்நாட்டில்‌ இன்றும்‌ படித்தவர்கூட இப்படித்‌ 
தான்‌ சொல்கிறார்கள்‌: “சமணமும்‌ பெளத்தமும்‌ 
வடநாட்டில்‌ பிறந்து வளர்ந்த மதங்கள்‌. 
தமிழ்நாட்டிற்கும்‌ அவற்றிற்கும்‌ சம்பந்தம்‌ 
இல்லை.” உண்மையில்‌ 8. பி. ஏழாம்‌ நூற்றாண்டு 
வரை சமணமும்‌ பெளத்தமும்‌ தமிழ்நாட்டில்‌ 
கொடிகட்டிப்‌ பறந்த மதங்கள்‌ ஆகும்‌. கடைக்கோடிச்‌ 
சிற்றூர்வரை அவை பரவி இருந்தன. 8. பி. ஏழாம்‌ 
நூற்றாண்டில்‌ பக்தி இயக்கம்‌ தோன்றிய பிறகு 
பெளத்த மதம்‌ படிப்படியாக மறைந்தது. இன்றளவும்‌ 
வடமாவட்டங்களில்‌ குறிப்பாக, திண்டிவனம்‌, 
வந்தவாசி, காஞ்சிபுரம்‌ ஆகிய பகுதிகளில்‌ ஒரு 
இலட்சத்திற்கும்‌ மேற்பட்ட தமிழர்கள்‌ சமணர்களாக 
வாழ்கிறார்கள்‌. இப்பகுதியில்‌ சமணக்‌ கோயில்கள்‌ 
உள்ளன. இச்செய்திகூடப்‌ பலர்‌ அறியாததாக 
இருக்கலாம்‌. 

ஆனாலும்‌ ஒரு காலத்தில்‌ தமிழக மக்களின்‌ 
பெரும்‌ பகுதியினர்‌ சமண பெளத்த மதங்களின்‌ 
செல்வாக்குக்கு ஆட்பட்டிருந்தனர்‌. இந்த உண்மை 
யைக்‌ காட்டும்‌ தொல்லெச்சங்கள்‌ இன்றும்‌ இருக்‌ 
இன்றன. சைவ, வைணவ, சுமார்த்தத்‌ துறவிகள்‌ 
துறவுக்கு அடையாளமாகச்‌ சிவப்பு ஆடை அணி 
இன்றனர்‌. துறவு நெறியை இந்தியாவில்‌ உருவாக்க 
வளர்த்தவை சமண பெளத்த மதங்கள்தாம்‌. பெளத்த 
மதத்தின்‌ துறவிகள்தாம்‌ முதலில்‌ செவ்வாடை 


பண்பாட்டு அசைவுகள்‌ 49) 


அணிந்தவர்கள்‌. 'வர' ஆடை அணிந்தவர்கள்‌ என்று அவர்‌ 
களைத்‌ தேவாரம்‌ கண்டிக்கிறது. பெளத்த மதம்‌ அழிந்த பிறகு 
சைவ, வைணவ, சுமார்த்தத்‌ துறவிகள்‌ சிவப்பு ஆடை அணியத்‌ 
தொடங்கினர்‌. துறவிக்குச்‌ செவ்வாடை என்பது பெளத்த மதம்‌ 
தந்ததாகும்‌. 


பெளத்த மதம்‌ தந்த மற்றொரு வழக்கம்‌ தலையினை 
மொட்டையடித்துக்‌ கொள்வது. வேத, புராணங்களிலோ தேவார, 
திவ்வியப்‌ பிரபந்தங்களிலோ இவ்வழக்கத்தைப்‌ பற்றிய பேச்சே 
இல்லை. திருப்பதி, பழநி, திருச்செந்தூர்‌ ஆகிய கோவில்களில்‌ 
சென்று மொட்டையடித்துக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ மட்டும்‌ 
மக்களிடையே பரவலாக உள்ளது. (ஆனால்‌ தமிழ்நாட்டுப்‌ 
பிராமணர்கள்‌ இவ்வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது 
குறிக்கத்தகுந்தது) தலை முடியினைப்‌ பெளத்தத்‌ துறவிகள்‌ 
மழிகத்தியினால்‌ களைந்து கொள்வார்கள்‌. 


பெளத்த மதத்தின்‌ துறவிகள்‌ கையில்‌ வைத்திருக்கக்கூடிய 
எட்டுப்‌ பொருள்களில்‌ தலைமழிக்கும்‌ கத்தியும்‌ ஒன்று. மதத்தின்‌ 
பெயரால்‌ தலைமுடியைப்‌ புனிதத்தலங்களில்‌ மழித்துக்கொள்ளும்‌ 
வழக்கத்தைப்‌ பெளத்தத்‌ துறவிகளிடமிருந்து தான்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
கற்றுக்கொண்டனர்‌. 


அரச மரம்‌ பெளத்தர்களுடைய புனிதச்‌ சின்னமாகும்‌. 
பெளத்த மதத்தில்‌ அரசமரம்‌ ஞானத்தின்‌ குறியீடாகக்‌ 
கருதப்படுகிறது. அதைப்‌ பின்பற்றித்‌ தமிழர்களும்‌ அரசமர 
வழிபாட்டினைக்‌ கைக்கொண்டிருக்கிறார்கள்‌. பெளத்த மதம்‌ 
தமிழ்நாட்டில்‌ செழித்திருந்த ஊர்களில்‌ ஒன்று போதி மங்கை 
எனப்படும்‌. 'சாக்கியர்தம்‌ போதிமங்கை' என்று இந்த ஊரை 
அப்பர்‌ தேவாரம்‌ குறிப்பிடுகின்றது. போதிமரம்‌ என்பது 
அரசமரத்தைக்‌ குறிக்கும்‌. 


ரீ தமிழர்கள்‌ இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும்‌ 
பட்டிமண்டபம்‌' என்ற கலைவடிவம்‌ பெளத்த மதத்திலிருந்து 
பிறந்தது பிற மதவாதிகளோடு வாதம்‌ நடத்தி வென்று 
தங்கள்‌ மதத்தைப்‌ பரப்புவது பெளத்தத்‌ துறவிகளின்‌ வழக்கம்‌ 
ரு ஊருக்குள்‌ நுழைகின்ற பெளத்தத்‌ துறவி, ஊர்ப்பொது 
இடத்தில்‌ அரசமரத்தின்‌ இளை ஒன்றினை நாட்டிவிட்டுப்‌ பிற 
சமயவாதிகளை வாதத்திற்கு அழைப்பது வழக்கம்‌. 'ஓட்டிய 
சமயத்து உறுபொருள்‌ வாதிகள்‌ பட்டிமண்டபத்துப்‌ பாங்கறிந்தி 
ர்க்‌ என்று வரும்‌ மணிமேகலை அடிகள்‌, 'பட்டிமண்டபம்‌' 
ப. ்‌ 
டு வடு கருத்துக்களை விவாதிக்கும்‌ இடம்‌ என்றி 


81005 தொ. பரமசிவன்‌ 


அங்கிலக்‌ கல்வி வருவதற்கு முன்னர்‌ குருகுலங்களே பள்ளி 
களாக இருந்தன. இக்குருகுலங்களில்‌ பெளத்தத்‌ துறவிகளும்‌ 
கற்றுக்கொடுத்தனர்‌. இக்குருகுலத்து மாணவர்களுக்கு அமாவாசை 
(கார்‌ உவா) நாளும்‌ பெளர்ணமி (வெள்‌ உவா) நாளும்‌ விடுமுறை 
நாள்களாகும்‌. இந்த நாள்களில்‌ ஒரு வட்டாரத்தில்‌ உள்ள 
பெளத்தத்‌ துறவிகள்‌ அனைவரும்‌ கூடிச்‌ சங்கக்கூட்டம்‌ 
நடத்துவர்‌. பெளத்தத்‌ துறவிகள்‌ அதற்குச்‌ செல்ல வேண்டி 
இருந்ததால்‌ பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. பெளத்தம்‌ 
தமிழ்நாட்டில்‌ மறைந்த பிறகும்‌ திண்ணைப்‌ பள்ளிகளில்‌ இந்த 
நாள்களே விடுமுறையாகக்‌ கொள்ளப்பட்டு வந்தன. இந்த 
உவா நாள்களில்‌ ஆசிரியர்களுக்கு மாணவர்கள்‌ அரிசியையும்‌, 
காய்கறிகளையும்‌ காணிக்கையாகக்‌ கொண்டு கொடுத்தனர்‌. 
இதுவே வாவரிச (உவா அரிச) எனப்படும்‌ காணிக்கையாகும்‌. 
இன்றும்‌ இலங்கையில்‌ வாழும்‌ பெளத்தச்‌ சிங்களர்‌ 'போயா 
தினம்‌' என்று இந்த நாட்களை அறிவிப்பதை இலங்கை வானொலி 
மூலம்‌ அறியலாம்‌. 


உவா நாள்‌ கூட்டங்கள்‌ நடந்த மலைப்பகுதிகளுக்கு 
உவாமலை அல்லது ஓவாமலை என்று பெயர்‌. இன்றும்‌ 
தமிழ்நாட்டில்‌ எண்ணற்ற மலைப்பகுதிகளுக்கு உவாமலை 
அல்லது ஓவாமலை என்று பெயர்‌ வழங்கப்படுகிறது. 


இவையெல்லாம்‌ தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்து மறைந்த 
பெளத்த மதத்தின்‌ எச்சங்கள்‌ ஆகும்‌. இவைமட்டுமல்ல 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதியில்‌ அரசியல்‌ உலகில்‌ 
சூறாவளியாகக்‌ 'கடமை, கண்ணியம்‌, கட்டுப்பாடு ஆகிய 
சொற்கள்‌ உருவெடுத்தன. இவை புத்தம்‌, தர்மம்‌, சங்கம்‌ ஆகிய 
பெளத்த மும்மைக்‌ கோட்பாட்டின்‌ மறுபிறவியேயாகும்‌ 
என்பதைக்‌ கூர்ந்து சிந்தித்தால்‌ உணரலாம்‌. 


சமணம்‌ 


“பள்ளி' என்ற சொல்லுக்குப்‌ படுக்கை என்று பொருள்‌. 
'பள்ளியறை' என்றால்‌ படுக்கையறை. "பள்ளி கொள்ளுதல்‌' 
என்றால்‌ உறங்குதல்‌. இந்தச்‌ சொல்‌ எப்படிக்‌ கல்வி நிலையத்தைக்‌ 
குறிப்பதாயிற்று ? 


கிறித்துவுக்கு இரண்டு நூற்றாண்டிற்கு முன்னர்‌ தமிழகம்‌ 

வந்த சமண மதத்தின்‌ திகம்பரத்‌ துறவிகள்‌ மலைக்குகைகளில்‌ 
தங்கத்‌ தொடங்கினர்‌. சமண மதத்தின்‌ கொடையாளர்கள்‌ 
இவ்வகையான ஆடையில்லாத்‌ துறவிகளுக்காக அவர்கள்‌ தங்கும்‌ 
ப குகையின்‌ தரைப்‌ பகுதியைப்‌ படுக்கைபோலச்‌ சமதளமாகச்‌ 


4 101 / 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


செதுக்கிக்‌ கொடுத்தனர்‌. அந்தக்‌ குகைகளுக்கு அருகில்‌ மழைத்‌ 
தண்ணீர்‌ தேங்குவதற்கு ஒரு சிறிய குழி வெட்டப்பட்டிருக்கும்‌, 
அந்தத்‌ துறவிகளிடம்‌ நீருண்ணும்‌ பாத்திரம்கூடக்‌ கிடையாது. 
அவர்கள்‌ எட்டு நாள்‌ (அட்டோபவாசம்‌), பதினாறு நாள்‌ 
(சோடசோபவாசம்‌) உண்ணா நோன்பு இருக்கும்‌ வழக்கம்‌ 
உடையவர்கள்‌. உண்ணா நோன்புக்‌ காலத்தில்‌ அருகில்‌ இருக்கும்‌ 
குழியிலுள்ள மழைநீரைக்‌ கையினால்‌ சேந்த அருந்துவார்கள்‌. 
மக்களின்‌ மருத்துவ உதவிக்காகச்‌ சில மூலிகைகளும்‌ ஏடுகளும்‌ 
மட்டும்‌ அந்தக்‌ குகையில்‌ இருக்கும்‌. காலத்தால்‌ முற்பட்ட தமிழ்‌ 
(தமிழி- தமிழ்‌ பிராமி) எழுத்துக்கள்‌ இவ்வகை சமணக்‌ குகைத்‌ 
தளங்களிலிருந்தே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 


இப்படிப்பட்ட குகைத்‌ தளங்களை மதுரைக்கருகில்‌ 
அழகர்மலை, ஆனைமலை, திருப்பரங்குன்றமலை, திருவாதவூர்‌, 
சமணமலை, நாகமலை (மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழக 
மலையின்‌ மேற்குப்‌ பகுதி) ஆயெ இடங்களில்‌ இன்றும்‌ காணலாம்‌. 
நாகமலையிலுள்ள புளியங்குளம்‌ குகையில்‌ மட்டும்‌ ஐம்பது 
படுக்கைகளுக்கு மேலாக வெட்டப்பட்டுள்ளன. 


ஆடையில்லாச்‌ சமணத்‌ துறவிகள்‌ பசித்த நேரத்தில்‌ 
மட்டும்‌ அருகிலுள்ள ஊருக்குள்‌ நுழைந்து கையினிற்‌ பிச்சை 
ஏற்று உண்டு செல்வர்‌. கல்வி, மருந்து, உணவு ஆயெ மூன்று 
கொடைகளும்‌, அடைக்கலம்‌ அளித்தலும்‌ சமண மதத்தின்‌ 
தலையாய அறங்கள்‌ ஆகும்‌. இவற்றுள்‌ சோற்றுக்‌ கொடை 

(அன்ன தானம்‌) இல்லறத்தார்க்கு மட்டுமே இயலும்‌. 
'ஞானதானம்‌' செய்வதற்காகச்‌ சிறுபிள்ளைகளைத்‌ 
தங்கள்‌ இருப்பிடத்திற்கு ஆடையில்லாத்‌ துறவிகள்‌ அழைத்துக்‌ 
கற்றுக்கொடுத்தனர்‌. குகைத்‌ தளத்தில்‌ பிள்ளைகள்‌ அமர்வதற்கு 
வேறு இடம்‌ கிடையாது. பள்ளித்‌ தளத்தின்‌ (கற்படுக்கைகளின்‌) 
மீதுதான்‌ அமர்ந்திருக்க இயலும்‌. பள்ளிகளின்மீது பிள்ளைகள்‌ 

அமர்ந்து கற்றதனால்‌ கல்விக்கூடம்‌ பள்ளிக்கூடம்‌ ஆயிற்று. 

இது கள்வா வத டப அக்கன்‌ நிலையத்தைக்‌ குற்‌ 
தொடரிலிகர்‌ 1-8 0 5) என்ற சிவக சிந்தாம த்‌ 
ருந்து இந்தச்‌ சொல்‌ பெறப்பட்டது. இந்தாமணி 

சமண நூலாகும்‌. 
தென்‌ தமிழ்நாட்டில்‌ 
பள்ளிகள்‌ இருந்தன. 
பெண்‌ துறவிகளும்‌ 
குரத்தியர்‌', பட்டி 
'குரத்தி' (குரவன்‌ 


ஐம்பதிற்கும்‌ மேற்பட்ட சமணப்‌ 
இங்கே ஆண்‌ துறவிகளைப்போலவே 
அசிரியராக இருந்துள்ளனர்‌. 'கனசவீரச்‌ 
னிக்‌ குரத்தியடிகள்‌' எனக்‌ கல்வெட்டுக்கீள்‌ 
என்பதன்‌ பெண்பாற்‌ சொல்‌) எனும்‌ பெயரோம்‌ 


4 02% ண பரமசிலன்‌ 


இவர்களைக்‌ குறிக்கின்றன. 'மாணாக்கன்‌', 'மாணாக்கி' ஆகிய 
சொற்களும்‌ சமணக்‌ கல்வெட்டுக்களில்‌ தாம்‌ பெரும்பாலும்‌ 
காணப்படுகின்றன. பெண்‌ துறவிகளிடத்தில்‌ மாணாக்கர்களும்‌ 
பயின்ற செய்தியைக்‌ கழுகுமலைக்‌ கல்‌ வெட்டுக்களால்‌ 
அறிகிறோம்‌. எனவே தமிழ்நாட்டின்‌ கல்வி வளர்ச்சிக்கும்‌ 
குறிப்பாகப்‌ பெண்‌ கல்வி வளர்ச்சிக்கும்‌ சமணம்‌ தொண்டாற்றிய 
செய்தியை உணரலாம்‌. 

சமணத்தினளவு பிற மதங்கள்‌ கல்வியைப்‌ பெருமைப்‌ 
படுத்தவில்லை. கல்வி கற்பதற்குப்‌ பிறப்பினை (சாதியை) 
ஓர்‌ அளவுகோலாகச்‌ சமணம்‌ கொண்டதில்லை. எனவே 
அனைவர்க்குமான கல்வி என்ற கோட்பாடு சமணத்திலிருந்து 
பிறந்ததாகவே கொள்ள வேண்டும்‌. 

பிற்காலச்‌ சமணத்தில்‌ கல்விக்கென்றே “வாக்தேவி' 
என்ற தெய்வமும்‌ பிறந்தது. இதுவே வைதிக நெறியின்‌ 
'சரஸ்வதி'க்கு முன்னோடியாகும்‌ என அறிஞர்கள்‌ கருதுவர்‌. 
'சரஸ்வதி'க்குரிய வெள்ளுடை என்பது சமணப்‌ பெண்‌ 
துறவிகளின்‌ 'வெள்ளையாடை' (சுவேதாம்பரம்‌) மரபிலிருந்து 
வந்ததாக இருக்கலாம்‌. 

இ. பி. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டுக்கு முன்‌ தமிழிலக்கிய 
இலக்கண வரலாற்றில்‌ சமணத்தின்‌ பங்கு மிகப்‌ பெரியது 
என்பதை இலக்கிய மாணவர்கள்‌ அறிவர்‌. 

தேசிய இயக்கத்தின்‌ வளர்ச்சியில்‌ உண்ணா நோன்பு என்பது 
மிகப்‌ பெரிய போராட்டக்‌ கருவியாயிற்று. உண்ணா நோன்புக்‌ 
காலத்தில்‌ தண்ணீர்‌ மட்டும்‌ அருந்துவது சமணர்களிடமிருந்து 
நாம்‌ கற்றுக்கொண்டதாகும்‌. 

புலால்‌ உண்ணாமையை ஓர்‌ அறமாகக்‌ கற்பித்ததும்‌ 
சமண மதமே. புலால்‌ தவிர்ந்த உணவு சைவ உணவு என 
வழங்கப்படுகிறது. ஈழத்தில்‌ அதற்கு 'ஆரத உணவு' என்று பெயர்‌. 
ஆரதர்‌ என்பது ஆருகதர்‌ (அருகன்‌ அடியாரான சமணர்‌) என்ற 
சொல்லின்‌ திரிபு. 


இன்று பரவலாக 
மதத்தின்‌ 24ஆம்‌ தீர்த்‌ 
இறந்த நாளாகும்‌. அதையே வைதிக மர 

அழிந்த நாள்‌ என்கின்றன. 
தென்‌ மாவட்டங்களில்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ 
நி சமண மதத்திலிருந்து பிறந்ததாகும்‌. சமணத்‌ 


இயக்கி வழிபாடு ; ட்‌ 
தீர்த்தங்கரர்களின்‌ பணிமகளிர்‌ 'இயக்கியர்‌ எனப்படுவர்‌. கையில்‌ 


ச்‌ கொண்டாடப்படும்‌ தீபாவளி சமண 
தங்கரரான வர்த்தமான மகாவீரரின்‌ 
புகள்‌ நரகாசுரன்‌ 


4031 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


குழந்தையுடன்‌ இன்று வழிபடப்படும்‌ இயக்கி சமண மரபுகளில்‌ 
அம்பிகாயக்ஷி எனப்படும்‌. வடமாவட்டங்களில்‌ ஜ்வாலா மாலினி 
(பொன்னியக்கி) என்று குறிக்கப்படும்‌. அப்பாண்டைநாதர்‌ 
உலா எனும்‌ சமண நூல்‌ இச்சிறு தெய்வத்தைப்‌ “பன்னு தமிழ்‌ 
வாய்ச்சி பழமறைச்சி" எனப்‌ புகழ்கிறது. மதுரை, முகவை 
மாவட்டங்களில்‌ காணப்பெறும்‌ சாத்தன்‌ (ஐயனார்‌) வழிபாடு 
சமண மதம்‌ தந்ததாகும்‌. எனவேதான்‌ ஐயனார்‌, ஏனைய 
சிறுதெய்வங்களோடு கலந்து அமர்ந்திருந்தாலும்‌ இரத்தப்‌ 
பலி பெறாத தெய்வமாகத்‌ தனித்து விளங்குகிறார்‌. ஐயனார்‌ 
கையிலிருந்த செண்டு என்னும்‌ (வினாக்குறிபோல்‌ அமைந்து 
கருவியை இப்போது சாட்டையாக மாற்றிவிட்டனர்‌. 


முனீசுவரன்‌ என்றும்‌ தவசி என்றும்‌ கிராமப்புறங்களில்‌ வழி 
படப்படும்‌ நிர்வாணத்‌ துறவிகளின்‌ கற்சிலைகள்‌ அனைத்தும்‌ 
சமணமதத்‌ தீர்த்தங்கரர்களின்‌ சிலைகளே ஆகும்‌. 

தமிழ்நாட்டின்‌ கல்வி வளர்ச்சிக்கு 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
கிறித்தவம்‌ தொண்டாற்றியதைப்போல கிறித்துவுக்கு முன்‌ 
பின்னாக மூன்று நூற்றாண்டுக்‌ காலம்‌ சமண மதம்‌ கல்வித்‌ 
தொண்டாற்றியுள்ளது. சமண மதம்‌ வடமொழி வேதத்தை 
ஏற்றுக்கொள்ளாத மதமாகும்‌. எனவேதான்‌ சம்பந்தர்‌ போன்ற 
வைதிக நெறியாளர்கள்‌ சமணத்தை எதிர்த்து நின்றனர்‌. 

கடுமையான துறவை வலியுறுத்தியதும்‌, தொல்பழைய 
சடங்குகளை நிராகரித்ததும்‌, ஆடல்‌ பாடல்‌ போன்ற நுண்கலை 
உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாததும்‌, புலால்‌ உணவை 
முற்றிலுமாக மறுத்ததும்‌, பாண்டிய, சோழப்‌ பேரரசுகள்‌ வேத 
நெறிக்கு ஆதரவு அளித்ததும்‌ சமண மதம்‌ தமிழ்நாட்டில்‌ வீழ்ச்சி 


அடையக்‌ காரணங்களாயின. 


துறவு 


துறவு என்னும்‌ சொல்‌ திருமணம்‌ வேண்டாத வாழ்க்கையைக்‌ 
குறிப்பதாகவே தமிழர்களால்‌ இதுவரை கருதப்படுகிறது. ௧. மு. 
ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ வடஇந்தியப்‌ பகுதியில்‌ பிறந்த சமணம்‌, 
பெளத்தம்‌ ஆகிய இரண்டு மதங்களே உலகத்தில்‌ முதன்முதலாகத்‌ 
துறவு' நெறியை வலியுறுத்தியவையாகும்‌. 


சமண பெளத்தத்திற்கு முந்திய வைக நெறியில்‌ 
இருமணம்‌ வேண்டாத வாழ்க்கைக்குத்‌ தனித்த மரியாதை 
எதுவும்‌ கிடையாது. பிரம்மச்சரியம்‌, இருகஸ்தம்‌, வானப்ரஸ்தம்‌: 
சந்நியாசம்‌ என வரிசைப்படுத்தி வாழ்க்கையின்‌ இறுதிக்‌ 
கட்டத்தில்‌ குடும்ப வாழ்க்கையினையும்‌ விட்டுவிடுவது ஒரு 


405 தொ. பரமசிஸ்‌ி 


நெறியாகச்‌ சொல்லப்பட்டது. இன்றளவும்‌ பிராமணர்களில்‌ 
இலர்‌ வாழ்க்கையின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ சந்நியாசம்‌ வாங்கிக்‌ 
கொள்கின்றனர்‌. இறப்பதற்கு ஒன்றிரண்டு நாளைக்கு 
முன்பாகவோ சில மணி நேரங்களுக்கு முன்பாகவோகூடப்‌ 
பார்ப்பனர்‌ சந்நியாசம்‌ வாங்கிக்கொள்வது உண்டு. இதற்கு 
“ஆபத்‌ சந்நியாசம்‌' என்று பெயர்‌. 

சமணமும்‌ பெளத்தமும்‌ தாம்‌ தமிழ்நாட்டிற்குத்‌ துறவு 
நெறியை அறிமுகப்படுத்தின. அறிமுகப்படுத்தப்பட்ட காலந்‌ 
தொட்டே துறவு நெறி ஒருபோதும்‌ தமிழகத்தில்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றதில்லை. சமூகத்தின்‌ மிகச்சிறிய அசைவுகளில்‌ ஒன்றாக 
அதுவும்‌ இருந்தது. அவ்வளவே. தொல்காப்பியம்‌ வாழ்க்கையின்‌ 
இறுதிக்கட்டத்தில்கூடக்‌ கணவனும்‌ மனைவியும்‌ இணைந்தே 
அறஞ்செய்ய வேண்டும்‌ என்று வரையறை செய்கிறது. 

தமிழில்‌ முதன்முதலில்‌ துறவு நெறியைப்‌ பெருமைப்படுத்திப்‌ 
பேசியவர்‌ திருவள்ளுவரே. வள்ளுவர்‌ வகுத்த அறங்களில்‌ தமிழரை 
வெற்றிகொள்ள முடியாமற்‌ போனவை கள்ளுண்ணாமை, 
புலாலுண்ணாமை, துறவு ஆகிய மூன்று மட்டுமே. 

உலக அரங்கில்‌ சமண பெளத்தத்திற்குப்‌ பின்னரே 
ஏனைய மதங்கள்‌ துறவு நெறியைப்‌ பெருமைப்படுத்தின. கி.பி. 
நான்காம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னரே கிறித்துவமும்‌ துறவு 
நெறியை ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாட்டுச்‌ சைவம்‌ கி.பி. 
13ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ மடங்களை உருவாக்கியபோது துறவு 
நெறியை ஏற்றுக்கொண்டது. ஆனால்‌ அதைக்‌ கொள்கையாகப்‌ 
பரப்பவில்லை. தமிழ்நாட்டு வைணவத்தில்‌ மடங்களின்‌ ஜீயராகப்‌ 
பொறுப்பு ஏற்பவர்கள்‌ அப்பொழுது முதல்‌ குடும்பத்தைவிட்டு 
விலகவேண்டும்‌ என்பதே வழக்கமாக இருக்கிறது. 

சமண பெளத்தங்கள்‌ போதித்த துறவு நெறிக்கு மாறாகக்‌ 
குடும்பம்‌ என்ற நிறுவனத்தினைப்‌ பேணியது பக்தி இயக்கத்தின்‌ 
எழுச்சிக்கான காரணங்களில்‌ ஓன்று ஆகும்‌. எனவே தான்‌ 
சிவபெருமானை உமையொருபங்கனாகச்‌ சைவம்‌ காட்டியது. 
வைணவம்‌ “அகலகில்லேன்‌ இறையும்‌ என்று அவர்மேல்‌ மங்கை 
உறைமார்பன்‌” ஆகக்‌ காட்டியது. அத்துடன்‌ வைணவத்தின்‌ 
வடகலையார்‌, 'திருமாலைப்‌ போலத்‌ திருமகளும்‌ முத்திப்பேறு 
அளிக்கவல்லள்‌' என்று கூறினர்‌. 

வள்ளுவருக்குப்‌ பிறகு தமிழ இலக்கியங்களும்‌ துறவின்‌ 
பெருமையினை விரித்தே விதந்தோ பேசவில்லை. வாய்‌ மொழி 
௬ுமைப்படுத்திப்‌ பேசவி 


இலக்கியங்களும்‌ துறவினைப்‌ ௦ 
"இறப்பிற்குப்‌ பின்னரும்‌ துறவிகள்‌ வணக்கத்திற்கு உரியவர்கள்‌" 
என்ற உணர்வு மட்டும்‌ நடை முறையில்‌ இருந்து வருகிறது. 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 105 B 


திருமணமும்‌ திருமணச்‌ சடங்குகளும்‌ விருப்பத்‌திற்கும்‌ 
பெருமைக்கும்‌ உரியனவாக இன்றளவும்‌ தமிழர்களால்‌ 
கொள்ளப்பெறுகின்றன. திருமணம்‌ மனித வாழ்வை 
முழுமையாக்குறெது என்னும்‌ கருத்து இன்றளவும்‌ ஆக்கம்‌ 
செலுத்துகிறது. ரொமப்புறங்களில்‌ ஊர்க்‌ கோவில்‌ அல்லது 
சாதிக்குரிய கோயில்‌ அல்லது சாதிப்‌ பஞ்சாயத்து - இவற்றிற்கான 
வரியில்‌ திருமணமாகாத ஆண்களிடம்‌ இருந்து அரைவரியே 
வரூலிக்கப்படுகிறது. இது அவன்‌ முழு மனிதனல்லன்‌, 
அரை மனிதனே என்பதற்கான அடையாளமாகும்‌. திருமண 
வயதுக்குரிய இளைஞர்கள்‌ இறந்துபோனால்‌ 'வாழைத்தாலி' 
என்னும்‌ சடங்கு தென்‌ மாவட்டங்களில்‌ பிராமணர்‌ தவிர்ந்த 
மற்ற சாதியாரிடத்தில்‌ காணப்படுகிறது. பிணத்திற்கு முன்‌ 
ஒரு குமரி வாழையினை (ஈனாத வாழை நிறுத்தி, பிணத்தின்‌ 
கையில்‌ செம்பினாலான தாலி ஒன்றை வைத்து எடுத்து வாழை 
மரத்துக்குத்‌ தாலி கட்டுகின்றனர்‌. பின்னர்‌ இறந்தவருக்கு 
வாழை மரம்‌ தாலி அறுப்பது போல அந்தத்‌ தாலியினை 
அரிவாளால்‌ அறுத்தெறிகின்றனர்‌. இறந்தவர்‌ மணமாகிவிட்ட 
முழு மனிதனாகிவிட்டார்‌ என்பதே இதற்குப்‌ பொருளாகும்‌. 


சமண பெளத்த மதங்கள்‌ தமிழ்நாட்டில்‌ செல்வாக்கு 
இழந்து போனமைக்கு அவை துறவு நெறியைப்‌ பெரிதும்‌ 
வற்புறுத்தியது ஒரு காரணமாகும்‌. அுறவுக்குரிய தெய்வங்களோ 
துறவியான தெய்வங்களோ தமிழர்‌ மரபில்‌ இல்லை. ரிஷி, 
முனி, முனிசாமி, தவசி (தவஞ்செய்பவன்‌) என்ற பெயரில்‌ 
இறப்புக்குப்‌ பின்‌ தெய்வமாக்கப்பட்டவர்கள்‌ சிறு தெய்வக்‌ 
கோயில்களில்‌ பத்தோடு ஒன்றாகவே வணங்கப்படுகின்றனர்‌; 
தனித்த மரியாதை பெறுவதில்லை. 


இறித்தவ மதம்‌ நுழையும்வரை பெண்‌ துறவி என்ற 
கருத்தைத்‌ தமிழர்கள்‌ ஏற்றுக்கொண்டதில்லை. ஒன்பது பத்தாம்‌ 
நூற்றாண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ சில சமண மதத்துப்‌ பெண்‌ 
துறவிகள்‌ அங்கங்கே இருந்ததனைக்‌ காட்டுகின்றன. இவர்கள்‌ 
சிறிய அளவில்‌ சமண மதக்‌ கல்விப்‌ பணி செய்து வந்ததாகத்‌ 
தெரிகிறது. சைவ மடங்களுக்கும்‌ கிறித்தவ மடங்களுக்கும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளை அனுப்பும்‌ பெற்றோர்கள்‌ இன்றளவும்‌ 
அதனை முழுமையான ஈடுபாட்டோடும்‌ மன ம௫ழ்ச்சியோடும்‌ 
செய்வதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகும்‌. 


அஞ்சுவண்ணம்‌ 

எழக்‌ 

'அஞ்சுவண்ணம்‌' என்ற சொல்‌ முதன்முதலில்‌ தட்‌ 
கல்வெட்டுக்களில்தான்‌ காணப்படுகிறது. இந்தச்‌ சொ 


தொ. பரமசிவன்‌ 


4 10% pb 


'நானாதேசிகள்‌', 'மணிக்கிராமத்தார்‌', 'இசை ஆயிரத்து ஐநூற்றுவர்‌' 
ஆகிய சொற்களோடு கலந்துதான்‌ வழங்குகின்றது. எனவே, 
நானாதேசிகள்‌, மணிக்கிராமத்தார்‌ என்பது போல .பி.!3ஆம்‌ 
நூற்றாண்டுவரை தமிழ்நாட்டி லிருந்த 'வணிகக்குழு' (merchant 
ஐபி) ஒன்றின்‌ பெயர்‌ இது என அறிஞர்‌ முடிவு கட்டினர்‌. 
கல்வெட்டறிஞர்‌ தி.வை. சதாசிவ பண்டாரத்தார்‌ 'பல்சந்த 
| மாலை' என்ற அறியப்படாத நூல்‌ ஒன்றில்‌ இப்பெயர்‌ வருவதைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. நாகப்பட்டினத்தைப்‌ புகழும்‌ தனிப்பாடல்‌ 
| ஒன்றில்‌ 'அஞ்சுவண்ணமும்‌ தழைத்து அறம்‌ தழைத்த வானவூர்‌' 
.... என வருவதையும்‌ அவர்‌ எடுத்துக்காட்டி, துறைமுக நகரான 
, நாகப்பட்டினத்தில்‌ அஞ்சுவண்ணத்தவர்‌ இருந்த செய்தியை 
உறுதிப்படுத்தினார்‌. அதன்‌ பின்னர்‌ 'பல்சந்த மாலை' என்ற 
பெயரில்‌ இடைத்த சில பாடல்களை விரித்து எழுதியவர்‌ தமிழ்‌ 
இலக்கிய வரலாற்றறிஞரான மு. அருணாசலம்‌. 
யவனராசன்‌ கலுபதி தாமுதல்‌ எண்ண வந்தோர்‌ 
அயல்மிகு தானையா அஞ்சு வண்ணத்தவர்‌ 


என்பது பல்சந்த மாலைப்‌ பாடல்‌ பகுதி. இசுலாமியரின்‌ சமய, 
அரசியல்‌, ஆட்சித்‌ தலைவராக விளங்கிய கலிபாக்களைக்‌ 
(Caliph) குறிக்கும்‌ சொல்லே 'யவன ராசன்‌ கலுபதி' எனக்‌ 
கண்டறிந்தனர்‌. 

“ஈசுப்பு ராப்பனுக்கு மணிக்கிராமமும்‌ அஞ்சுவண்ணப்‌ 
பேறும்‌ கொடுத்தோம்‌' என்று பாஸ்கர ரவிவர்மனின்‌ கோட்டயம்‌ 
செப்பேடு குறிப்பிடுகிறது. இச்செப்பேட்டின்‌ காலம்‌ இ.பி. 
8ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. 'அஞ்சு வண்ணப்பேறு' என்பது 
அஞ்சுவண்ணத்தார்மீது விதிக்கப்பட்ட ஒருவித வரியினைக்‌ 
குறிப்பிடுகன்றது போலும்‌. எனவே, அஞ்சு வண்ணத்தார்‌ 
இ.பி. 8ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ இி.பி./3ஆம்‌ நூற்றாண்டுவரை 
கேரளத்திலும்‌, தமிழ்நாட்டிலும்‌ வணிகம்‌ செய்த 'இசுலாமிய 
வணிகக்‌ குழுவினர்‌' என்று தெரிகிறது. இதன்‌ பின்னர்‌ 
அஞ்சுவண்ணத்தார்‌ குறித்த ஆய்வுகள்‌ தொடரவில்லை. 

முகவை மாவட்டம்‌ திருவாடானைக்கு அருகிலுள்ள 
தீர்த்தாண்ட தானத்தில்‌ கிடைத்த கல்வெட்டு அவ்வூரில்‌ 
அஞ்சுவண்ணத்தார்‌ இருந்ததனைக்‌ குறிப்பிடுகிறது. 

இன்றும்‌ தென்‌ மாவட்டங்களில்‌ இசுலாமியர்‌ வாழும்‌ 
ஊர்களில்‌, சில பள்ளிவாசல்கள்‌ 'அஞ்சுவண்ணப்‌ பள்ளி' என்று 
வழங்குகின்றன. நெல்லை மாவட்டத்துத்‌ தென்காசி, தூத்துக்குடி 
மாவட்டத்துக்‌ குலசேகரன்பட்டினம்‌, குமரி மாவட்டத்துத்‌ 
தக்கலை ஆதிய ஊர்ப்‌ பள்ளிவாசல்களை எடுத்துக்காட்டுக்களாய்க்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 107 p 


குறிப்பிடலாம்‌. இப்‌ பள்ளி வாசல்களைச்‌ சேர்ந்தவர்களின்‌ 
மூதாதையர்கள்‌ பெரும்பாலும்‌ நெசவுத்‌ தொழில்‌ செய்தவர்‌ களாக 
இருந்துள்ளனர்‌. இன்றும்‌ தமிழ்நாட்டில்‌ பாய்‌ நெசவு செய்வோரில்‌ 
90 விழுக்காடு இசுலாயராகவே இருந்து வருவதும்‌ கண்கூடு, 

அஞ்சுவண்ணம்‌ ஓர்‌ இசுலாமிய வணிகக்குழு என்பது 
கல்வெட்டு, இலக்கிய ஆய்வு முயற்சிகள்‌, கள ஆய்வுச்‌ செய்தி 
களால்‌ உறுதப்படுகிறது. 


நிர்வாணம்‌ 


நிர்வாணம்‌ என்பது வடசொல்லாகும்‌. அதற்கு நிகரான 
தமிழ்ச்‌ சொல்லாக அம்மணம்‌ என்பது வழங்கப்படுகின்றது. 
அம்மணம்‌ என்ற சொல்‌ அந்தப்‌ பொருளில்‌ தமிழிலக்கியத்தில்‌ 
எங்கும்‌ காணப்படவில்லை. “அம்மணம்‌ பட்டிலா வையெயிற்று 
ஐயையைக்‌ கண்டாயோ தோழி' என்று சிலப்பதிகாரம்‌ (வரந்தரு 
காதை) இந்தச்‌ சொல்லை எடுத்தாளக்‌ காண்கிறோம்‌. இந்தச்‌ 
சொல்‌ குறைவு என்ற பொருளில்‌ மட்டுமே அந்தக்‌ காலத்தில்‌ 
வழங்கியுள்ளது. 'ஆடையின்றி' என்ற பொருளில்‌ மக்கள்‌ 
வழக்கில்‌ மட்டுந்தான்‌ காணப்படுகிறது: இலக்கியங்களில்‌ 
காணப்படவில்லை. 

குறைந்தது 4. மு. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்நாட்டில்‌ 
சமண மதம்‌ நுழைந்து செல்வாக்குப்‌ பெற்றுவிட்டதென்று சங்க 
இலக்கியம்‌ காட்டுகின்றது. ஆனாலும்‌ தமிழிலக்கியப்‌ பரப்பில்‌ 
சைவ, வைணவ இலக்கியங்களிலேயே ஜைனர்களைக்‌ குறிக்கச்‌ 
சமணர்‌, அமணர்‌ ஆகிய சொற்கள்‌ வழங்கப்பட்டி ருக்கின்றன. 
சமண மதம்‌ துறவினைப்‌ பெருமைப்படுத்திய மதமாகும்‌. 
சமணத்‌ துறவிகளில்‌ திகம்பரர்‌ (நிசைகளையே ஆடையாக 
உடுத்தியவர்‌; பிறந்தமேனியராய்‌ இருப்பவர்‌), சுவேதாம்பரர்‌ 
(வெள்ளையாடை உடுத்தியவர்‌) என இரண்டு பிரிவினர்‌ 
இருந்தனர்‌. மலைக்குகைளைப்‌ பாழிகளாக மாற்றித்‌ தவம்செய்து 
வந்தவர்கள்‌ திகம்பரத்‌ துறவிகளே. வெள்ளையாடை உடுத்திய 
துறவிகள்‌ பள்ளிகளை (மடங்களை) அமைத்து வாழ்ந்தனர்‌. 
அம்மணம்‌ என வழங்கும்‌ சொல்‌ ஆடையில்லா அமணர்களைக்‌ 
குறிக்கப்‌ புதிதாகத்‌ தோன்றுகிறது. 

நிர்வாணம்‌ என்ற செயலையும்‌ கோட்பாட்டையும்‌ தமிழ்ச்‌ 
பயன்‌ தனது வரலாற்றில்‌ தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தே 
வத தி ருக்கிறது. சைவக்குடியில்‌ பிறந்த திருநாவுக்கரசர்‌ சமண மதம்‌ 
புகுந்தார்‌. மீண்டும்‌ சைவத்திற்குத்‌ திரும்பினார்‌. சமண மதத்தில்‌ 
ன்‌ திகம்பரத்‌ துறவியாக வாழ்ந்த கதையை நினைத்து, அவா 
வருந்திப்‌ பாடுவதைத்‌ தேவாரப்‌ பாடல்களில்‌ காண்கிறோம்‌ 


4 108 § தொ. பரமசிவன்‌ 


ஆடையில்லாச்‌ சமண துறவிகள்‌ பசித்தபோது மட்டும்‌ 
பிச்சையேற்று உண்ண வேண்டும்‌. கலத்திலே பிச்சை ஏற்கக்‌ 
கூடாது. கையிலேதான்‌ பிச்சை உணவை ஏற்கவேண்டும்‌. நின்று 
கொண்டுதான்‌ உண்ண வேண்டும்‌. அமர்ந்து உண்ணக்கூடாது. 
உண்ணும்‌ போது யாரோடும்‌ பேசக்‌ கூடாது. இவை திகம்பரத்‌ 
துறவிகளுக்குச்‌ சமண மதம்‌ விதித்திருந்த கட்டுப்பாடுகள்‌. 


என்னதான்‌ துறவிகளாக இருந்தாலும்‌ ஆடையில்லாச்‌ 
சமணத்‌ துறவிகள்‌ பிச்சைக்கு வரும்போது பெண்கள்‌ கேலியாகச்‌ 
சிரித்திருக்கிறார்கள்‌. சிலர்‌ வெட்கத்தனாலே ஓடிப்போய்‌ 
வீட்டுக்கதவைச்‌ சாத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. மீண்டும்‌ 
சைவரானபோது திருநாவுக்கரசர்‌ இந்தக்‌ காட்சிகளை நினைத்து, 
“குவிமுலையார்‌ நகை நாணாது உழிதர்வேனை" என்றும்‌, “காவிசேர்‌ 
கண்மடவார்‌ கண்டோடிக்‌ கதவடைக்கும்‌ கள்வனானேன்‌” 
என்றும்‌ வருந்திப்‌ பாடுகிறார்‌. இப்படி வருந்தயவர்‌ சமண 
மடத்தை விட்டு வெளியேறும்‌ போது, “வெண்புடைவை 
மெய்‌ சூழ்ந்து” வந்ததாகப்‌ பெரிய புராணத்தில்‌ சேக்கிழார்‌ 
குறிப்பிடுகிறார்‌. அந்த அளவுக்குச்‌ சமணர்களின்‌ திகம்பரக்‌ 
கோலம்‌ அவர்‌ மனத்தை உறுத்தியிருக்றெது. 


பெண்களால்‌ ஏற்கப்படாத நெறிகளை உடைய மதம்‌ எவ்வாறு 
வாழமுடியும்‌? தமிழ்நாட்டில்‌ சமண மதம்‌ வீழ்ச்சியடைந்தற்குச்‌ 
சமணர்களின்‌ நிர்வாணக்‌ கோட்பாடும்‌ ஒரு காரணமாகும்‌. 

சைவத்திற்குத்‌ திரும்பிவந்த இருநாவுக்கரசருக்கு, 
சிவபெருமான்‌ நிர்வாணமாகப்‌ பிச்சை எடுக்க வந்த பிட்சாடனர்‌ 
திருக்கோலத்தையும்‌ ஏற்க முடியவில்லை. 'துன்னத்தின்‌ 
கோவணம்‌ ஒன்றுடுப்பார்‌ போலும்‌' என்று சிவபெருமானைக்‌ 
கோவணம்‌ கட்டியவராகக்‌ காண முயல்கிறார்‌. “கையிலே 
கபாலமேந்திப்‌ பிச்சை எடுக்கும்‌ பெருமானே ! உமையவளை நீர்‌ 
இருமணம்‌ செய்த நாளிலும்‌ இடுப்பிலே கோவணம்‌ மட்டும்தான்‌ 
உடுத்தியிருந்தீரோ !' 

நெடுமபொறை மலையர்‌ பாவை நேரிழை நெறிமென்‌ கூந்தல்‌ 

கொடுங்குழை புகுந்த அன்றும்‌ கோவணம்‌ அரையதேயோ 
என்று நகைச்சுவை உணர்வோடு வினவுகிறார்‌. 

அனால்‌ சைவ மரபுக்‌ கதைகளிலும்‌ சிற்பங்களிலும்‌ 
திருநாவுக்கரசர்‌ காலத்திற்கு முன்னும்‌ பின்னும்‌ சிவபெருமான்‌ 
கோவணம்‌ கட்டியவராக எங்குமே காட்டப்படவில்லை என்பது 
குறிப்பிடத்தகுந்தது. 


இதுவேயன்றித்‌ திகம்பர சமணத்‌ துறவிகளின்‌ உடற்சுத்தம்‌ 
பேணாத தன்மையும்‌, உள்ளத்தளவில்‌ அவர்களைத்‌ தமிழ்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 109 p 


மக்களிடருந்து அந்நியப்படுத்தியது. சில மரப்பட்டைப்‌ பொடி 
களை வாயில்‌ இட்டுக்‌ கொள்வதைத்‌ தவிர அவர்கள்‌ பல்‌ 
விளக்குவதில்லை; எனவே 'ஊத்தை வாயர்‌' என்று தேவாரம்‌ 
அவர்களைக்‌ குறிப்பிடுகிறது. அவர்கள்‌ கண்களில்‌ பீழைகட்டி, 
கொசு (கொதுகு) மொய்த்துக்‌ கொண்டிருந்ததாகவும்‌ தேவாரத்தில்‌ 
குறிப்புக்கள்‌ கிடைக்கின்றன. திகம்பர சமணத்‌ துறவியர்‌ 
உடம்பிலுள்ள அத்தனை மயிர்க்கால்களையும்‌ (புருவத்திலும்‌, 
இமையிலும்‌ உள்ள மயிரையும்கூட) கையினால்‌ பறித்தெடுக்கும்‌ 
"லோச்சனம்‌' என்னும்‌ நோன்பினையும்‌ நோற்றிருக்கிறார்கள்‌. 
*கண்ணழலத்‌ தலைபறித்து' எனத்‌ தேவாரம்‌ இதனைக்‌ 
குறிப்பிடுகிறது. இத்தகைய கடுமையான துறவு நெறியும்கூடச்‌ 
சமணம்‌ வீழ்ச்சியடைந்ததற்கான காரணமாகும்‌. 


சித்தர்கள்‌ 


சித்தர்கள்‌ என்போர்‌ தமிழ்‌ மக்களிடையே செல்வாக்குப்‌ 
பெற்று விளங்கிய ஒரு கூட்டத்தாராவர்‌. 'சித்து வேலை 
அறிந்தவர்கள்‌' என்பது இந்தச்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌. நீரிலும்‌ 
நெருப்பிலும்‌ காற்றிலும்‌ நடப்பது, குளித்தல்‌, உணவு உடைத்‌ 
தேவைகளைப்‌ பொருட்படுத்தாமல்‌ வாழ்வது, ஒரு பொருளை 
இன்னொரு பொருளாக மாற்றுவது, துறவிகளாகவும்‌, எதற்கும்‌ 
கட்டுப்படாதவர்களாகவும்‌ வாழ்வது, தேவைக்கேற்ப உடலை 
உருமாற்றிக்‌ கொள்வது முதலியன சித்தர்கள்‌ செய்துகாட்டும்‌ 
சித்து வேலைகளாகும்‌. 


கிராமப்புறங்களில்‌ இன்றுவரை ஆங்காங்கு வாழ்ந்த சித்தர்‌ 
களைப்‌ பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள்‌ வழங்கி வருகின்றன. 
பெரும்பாலான இடங்களில்‌ சித்தர்கள்‌ அடக்கம்செய்யப்பட்ட 
இடம்‌ கோயில்‌ அக்கப்பட்டிருக்றெது. 

நாட்டுப்புற மக்களிடையே சத்தர்கள்‌ மரியாதைக்குரியவர்‌ 
களாக விளங்கியதற்குக்‌ காரணம்‌ அவர்களின்‌ பற்றற்ற 
வாழ்க்கையும்‌, அவர்களின்‌ மருத்துவ அறிவும்‌ ஆகும்‌. மண்ணையும்‌ 


மருந்தாக மாற்றும்‌ வல்லமை சித்தர்களுக்கு உண்டு என்பது 
மக்களின்‌ நம்பிக்கை. ்‌ 


செல்வத்திற்கும்‌ அதிகா ரத்திற்கும்‌ கட்டுப்படாத அவர்களது! 
வாழ்க்கை எளிய மக்களின்‌ உள்ளத்தில்‌ உறங்கிக்‌ இடக்கும்‌ 
விடுதலை உணர்வுக்கு வடிகாலாக விளங்கியது. 

சித்தர்‌ பாடல்கள்‌ 
எண்ணிக்கை பல்லாயிரம்‌ 
அச்சு எந்திரங்களின்‌ வரு 


என்று வ மங்கும்‌ பாடல்க ளின்‌ 

8 ல்‌ 
இருக்கும்‌. கடந்த நூற்றாண்டி 

i வெ! தய 
நகையோடு செவிவழியாக வழங்கிம்‌ 


4110p தொ. பரமசிவன்‌ 


பாடல்களையெல்லாம்‌ அச்சிலேற்றிப்‌ பதினெண்‌ சித்தர்கள்‌ 
என்று பெயர்‌ கொடுத்தனர்‌. அது முதலாகச்‌ “சித்தர்‌ என்போர்‌ 
பதினெட்டுப்‌ பேர்‌' என்ற தவறான கணக்கு மக்கள்‌ மனத்தில்‌ 
பதிந்துபோனது. உண்மையில்‌ நூற்றுக்கு மேற்பட்ட சித்தர்கள்‌ 
வாழ்ந்திருக்கிறார்கள்‌. சித்தர்களின்‌ பாடல்களைப்‌ படிக்கும்போது 
அவர்களில்‌ நான்கைந்து பிரிவினர்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்பது 
தெரியவருகிறது. 

சித்தர்களின்‌ பாடல்களில்‌ சில மருத்துவப்‌ பாடல்கள்‌. 
இந்தப்‌ பாடல்களின்‌ பல சொற்கள்‌ குறியீடாக (பரிபாஷையாக) 
அமைந்திருக்கின்றன. சில பாடல்கள்‌ மருந்துப்‌ பொருள்களின்‌ 
பெயரைச்‌ சொல்கின்றன. வேறு சில மருந்து செய்முறைகளைப்‌ 
பேசுகின்றன. 'முப்பூ', 'குரு' என இப்பாடல்களில்‌ வரும்‌ 
சொற்களுக்குச்‌ சிலர்‌ மனம்போனபடியெல்லாம்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ தந்துகொண்டிருக்கிறார்கள்‌. இந்த வகைச்‌ சித்தர்களில்‌ 
சிலர்‌ இரும்பைப்‌ பொன்னாக்கும்‌ (ரசவாதம்‌) வேலைகளில்‌ 
மறைவாக ஈடுபட்டிருந்திருக்கன்றனர்‌. இந்த வகையான முயற்சி 
கடந்த நூற்றாண்டுகளில்‌ உலகெங்கிலும்‌ நடந்திருக்கிறது. 
இன்னொரு வசைச்‌ சத்தர்கள்‌, 'உலகம்‌ நிலையில்லாதது' என்னும்‌ 
கொள்கையோடு ஆன்மீகத்‌ தேட்டத்தில்‌ இறங்கியிருக்கிறார்கள்‌. 

இசுலாமியப்‌ படையெடுப்பின்போது கஞ்சா புகைக்கும்‌ 
வழக்கமும்‌, அபினி உண்ணும்‌ வழக்கமும்‌ அறிமுகமாயின. 
இவற்றில்‌ 'லயித்துக்கிடந்த' சிலரையும்‌ மக்கள்‌ சித்தர்‌ என்ற 
கணக்கில்‌ அடக்கியிருக்கிறார்கள்‌. 

சித்தர்களின்‌ மற்றொரு வகையினர்‌ சிலை வழிபாடு, பூசனை, 
பார்ப்பனர்‌, புனிதமாகக்‌ கருதப்பட்ட வேதம்‌, கோயில்‌, குளம்‌, 
சாதிய ஒடுக்குமுறை என எல்லா வகை நிறுவனங்களையும்‌ 
எதிர்த்துக்‌ கலகக்குரல்‌ எழுப்பி இருக்கின்றனர்‌. பொதுவாகச்‌ 
சித்தர்‌ பாடல்களில்‌ இந்தக்‌ கலகக்குரலே ஓங்கி ஒலிக்கிறது. 

இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ சோழப்‌ பேரரசின்‌ வீழ்ச்சிக்‌ 
காலத்தில்தான்‌ இந்தக்‌ கலக மரபு தொடங்கியது. அரசும்‌, 
கோயிலும்‌, நிலமும்‌ பார்ப்பனர்வசம்‌ இருந்தன. பார்ப்பனர்க்கும்‌ 
வேளாளர்க்குமான முரண்பாடுகள்‌ முற்றிப்போய்‌ வேளாளர்கள்‌ 
தங்களுக்கெனச்‌ சைவ மடங்களைத்‌ தொடங்கினர்‌. நிலத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்ட மனித உறவுகள்‌ சீரழியத்‌ தொடங்கின. 
அதனால்தான்‌ கலக மரபுக்காரர்கள்‌ பார்ப்பனர்களையும்‌ 
வேதத்தையும்‌ மட்டுமல்லாது கோயில்களையும்‌ எதிர்த்து 
நின்றனர்‌ 

“சாத்திரங்கள்‌ ஓதுகின்ற சட்டநாத பட்டரே 

வோப்பு இரைப்பு வந்தபோது வேதம்‌ வந்து உதவுமா 7 


4 ப்ர 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


“குலம்‌ குலம்‌ என்பதெல்லாம்‌ குடுமியும்‌ நூலும்தானா ?” 
“கோயிலாவ தேதடா குளங்களாவ தேதடா” 


முதலிய பாடல்களை மேற்குறித்த பின்னணியில்தான்‌ நாம்‌ 
விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 

சித்தர்‌ பாடல்களுக்குப்‌ பொதுவாகக்‌ காலவரையறை 
இல்லை. இவை அனைத்தும்‌ இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ 
பிற்பட்டவை என்பது மட்டும்‌ உறுதி. பாம்பாட்டிச்‌ சித்தர்‌, 
குதம்பைச்‌ சித்தர்‌, சிவவாக்கியர்‌ ஆகியோர்‌ பாடல்களே 
எழுத்தறிவு பெறாத எளிய மக்களின்‌ நடுவில்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றுள்ளன. பதினெண்‌ சித்தர்‌ பாடல்களில்‌ சேர்க்கப்‌ 
பெறாத பாய்ச்சலூர்ப்‌ பதிகம்‌ எனும்‌ பத்துப்‌ பாடல்களை 
எடுத்துக்காட்டும்‌ மு. அருணாசலம்‌ அதன்‌ காலத்தைக்‌ கியி. 
14ஆம்‌ நூற்றாண்டு என வரையறை செய்கிறார்‌. 


இசுலாமியச்‌ சமயத்திலும்‌ ஒரு சித்தர்‌ மரபு உண்டு. இந்தச்‌ 
சித்தர்களை 'சூஃபிகள்‌' என்று குறிப்பிடுவர்‌. இந்த சூஃபி 
மரபு கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாக்தாதில்‌ பிறந்ததாகும்‌. 
தமிழ்நாட்டிலும்‌ இவ்வசையான சூஃபிகள்‌ வாழ்ந்து பாடல்கள்‌ 
இயற்றியுள்ளனர்‌ 

நெல்லை மாவட்டத்தில்‌ காலங்குடியிருப்பு மச்சரேகைச்‌ 
சித்தர்‌, குமரி மாவட்டத்தில்‌ தக்கலை பீர்‌ முகம்மது வாப்பா, 
முகவை மாவட்டத்தில்‌ இளையான்குடி கச்சிப்பிள்ளையம்மாள்‌. 
கடந்த நூற்றாண்டில்‌ சென்னையில்‌ வாழந்த குணங்குடி மஸ்தான்‌ 
சாகிபு ஆகியோர்‌ இசுலாமிய சூஃபி மரபைச்‌ சார்ந்தவராவர்‌. 
பதினெண்‌ சித்தர்களில்‌ ஒருவரான கம்பளிச்‌ சட்டை முனிவரை 
சூஃபி என்று சிலர்‌ குறிப்பிடுவர்‌, 'சூஃப்‌' என்ற அரபுச்‌ 
சொல்லுக்குக்‌ கம்பளிச்‌ சட்டை என்றே பொருளாம்‌. 


தமிழ்நாட்டு வைணவத்தில்‌ சாதிய இறுக்கத்தை இராமானுசர்‌ 
தளர்த்தி வைத்திருந்ததனால்‌ வைணவத்தில்‌ சித்தர்‌ மரபு 
தோன்றவில்லை என்று எண்ண இடமுண்டு. 

சித்தர்கள்‌ மக்களிடத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்றதற்குக்‌ 
காரணங்கள்‌ சில உண்டு சித்தர்களின்‌ குரல்‌ பெரும்பாலும்‌ 
சாதியாலும்‌, சமயத்தாலும்‌ ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ தரலாக்‌ 
இருந்தது. சித்தர்கள்‌ அதிகாரங்களுக்குக்‌ குட்‌ 
இருந்தார்கள்‌ அவர்களின்‌ 
மக்கள்‌ மனப்பாடம்‌ செய்யும 
அமைந்திருந்தன 


டுப்படாதவர்களாக்‌ 
பாடல்கள்‌ எழுத்தறிவில்லாத்‌ 
ளவுக்கு அவர்களது மொழியில்‌ 


4 112% தொ. பரமசிவ 
ஜி 


வடநாட்டில்‌ இடைக்காலத்தில்‌ 'நாதசித்தர்‌' என்ற ஒரு 
மரபு தோன்றியது. இந்த மரபு தமிழ்நாட்டுச்‌ சைவ மரபுகளுக்கு 
உள்ளாக ஊடுருவியது. சைவ மடாதிபதிகள்‌ 'ஸ்ரீலஸ்ரீ' என்ற 
பட்டம்‌ இட்டுக்கொள்வது, 'ஸ்ரீலட்சாயதஸ்ரீ' என்பதன்‌ 
சுருக்கமாகும்‌. 'லட்சாதய' என்பது வடநாட்டின்‌ நாதசித்தர்‌ 
மரபின்‌ தலைமையிடமாகும்‌. இதன்‌ விளைவாகவே குருமார்களை 
அடக்கம்செய்த இடத்தில்‌ கோயில்‌ கட்டிக்‌ 'குருபூசை' செய்யும்‌ 
மரபும்‌ தமிழ்ச்‌ சைவத்தில்‌ இடம்பெற்றது. 


ஆ 


4113p 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


6 


பேச்சு வழக்கும்‌ 
இலக்கண வழக்கும்‌ 


தமிழ்‌ இலக்கியம்‌ போலத்‌ தமிழ்‌ இலக்கணமும்‌ 
பழமையானது. செவ்விலக்கியங்களை உடையதே 
னும்‌ தமிழ்‌ மொழியின்‌ இலக்கண அமைப்பு 
பெரும்பாலும்‌ இன்றைய பேச்சு மொழியோடு 
ஒத்திசைவதாகவே அமைந்துள்ளது. வழக்கு, 
செய்யுள்‌ என்ற இரண்டையும்‌ கணக்கில்‌ கொண்டே 
தமிழில்‌ எழுத்திலக்கணமும்‌, சொல்‌ இலக்‌ கணமும்‌, 
பொருள்‌ இலக்கண 


மும்‌ செய்யப்பட்டன என்று 
தொல்‌ காப்பியத்தி. 


ன்‌ பாயிரம்‌ கூறுகின்றது. 


சமூகத்தோடு கொண்‌ 
மிக்க உறவினை எடு, 
அவற்றைக்‌ கருதலாம்‌. 


பேச்சு மொழியில்‌ பி 
பட்டறிவும்‌, கண்டு 
சொற்களும்‌, உறவும்‌, 
இயல்பு. அவ்வாறு ௧ 
பயன்படுத்தும்பே, 


றமொழியாளர்களின்‌ 
பிடிப்புக்களும்‌, கருவிகளும்‌, 
ஆதிக்கமும்‌ எதிரொலிப்பது 
லந்த பிறமொழிச்‌ சொற்களைப்‌ 
ஈதும்கூட தமிழின்‌ இலக்கண 


4114 ] தொ பரமசிவன்‌ 


அடிப்படை சிதையாமல்‌ நிற்கின்றது. இவ்வுண்மையைச்‌ சில 
சான்றுகளால்‌ விளக்கலாம்‌. 


1] நிலைமொழி இறுதியிலுள்ள உயிர்‌ ஒலி வருமொழி முதலில்‌ 
உள்ள உயிர்‌ ஒலியோடு சேருமானால்‌ உடம்படுமெய்‌ 
புதிதாகத்‌ தோன்றும்‌. (எ-டு) கோ * இல்‌ - கோயில்‌ அல்லது 
கோவில்‌. ஆங்கிலச்‌ சொற்களான ௦௦, 00072(100 என்ற இரண்டு 
சொற்களையும்‌ இணைத்து 0006181100, cooperative, 
கோவாப்பரேசன்‌, கோவாப்பரேட்டிவ்‌ என்றே வகர உடம்படு 
மெய்யுடன்‌ பேசியும்‌ எழுதியும்‌ வருகின்றனர்‌. 


2) நெடில்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ (காடு, வீடு) உருபேற்கும்‌ 
போது காட்டை, வீட்டில்‌ என்று இரட்டித்து வருவது தமிழ்‌ 
இலக்கணம்‌ கூறும்‌ வழக்கு. ஆங்கிலச்‌ சொல்லான ரோட்‌ 
என்பதை ரோடு எனப்‌ பேச்சுத்‌ தமிழில்‌ நெடில்‌ தொடர்க்‌ 
குற்றியலுகரமாக வழங்குகின்றனர்‌. இந்த ஆங்கிலச்‌ சொல்லும்‌ 
தமிழ்‌ விதிப்படியே ரோட்டை, ரோட்டுக்கு, ரோட்டில்‌ 
என்றே உருபேற்று வருகிறது. 

3) மகர ஈற்றுச்‌ சொற்கள்‌ அத்துச்‌ சாரியை பெறும்‌ என்பது 
தமிழ்‌ இலக்கண விதியும்‌ பேச்சு மொழிப்‌ பண்பும்‌ ஆகும்‌. 
இதன்படியே “மீடியம்‌, 'ஸ்டேடியம்‌' என வரும்‌ (கிரேக்க) 
ஆங்கிலச்‌ சொற்களும்‌ மீடியத்தில்‌, ஸ்டேடியத்தில்‌ என 
அத்துச்சாரியை பெற்றே பேச்சுத்‌ தமிழில்‌ வழங்கி வருகின்றன. 
இவைபோன்றே இன்னும்‌ சில சான்றுகளையும்‌ காட்டலாம்‌. 

அடி என்ற சொல்‌ தமிழில்‌ இடப்பொருண்மையைக்‌ 
குறிப்பதாகும்‌. குழாயடி, கிணற்றடி, வேம்படி என்ற சொற்களைப்‌ 
போல ஆங்கிலச்‌ சொல்லான இரயில்‌, போர்த்துக்‌8சியச்‌ 
சொல்லான குரூஸ்‌ (சிலுவை) ஆகிய சொற்களோடு அடி 
என்ற சொல்லைக்‌ கூட்டி இரயிலடி, குருசடி எனத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ பேசி வருகின்றனர்‌. இதுமட்டுமன்றி அயல்‌ மொழிச்‌ 
சொற்களைத்‌ தமிழ்மைப்படுத்தி வழங்குவதிலும்‌ தமிழிலக்கண 
அடிப்படை மக்களின்‌ பேச்சு வழக்கினால்‌ பேணப்பட்டுள்ளது. 

Dresser (wருந்திட்டுக்‌ கட்டுபவர்‌) என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்லைக்‌ 

குமரி மாவட்ட மக்கள்‌ 'தெரசர்‌' என்றே குறிக்கின்றனர்‌. இந்தத்‌ 

தமிழ்மைச்‌ சொல்‌ கவிமணியின்‌ “மருமக்கள்வழி மான்மியம்‌' 
நூலிலும்‌, புதுமைப்பித்தனின்‌ 'நாசகாரக்‌ கும்பல்‌' சிறுகதையிலும்‌ 
இடம்‌ பெற்றுவிட்டது. 

அயல்மொழியினர்வழி ஏற்படும்‌ உறவுகளைத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ விருப்பத்துடன்‌ ஏற்றுள்ளனர்‌. இருப்பினும்‌ உள்ளூரில்‌ 
உள்ள ஒரு பொருள்‌ அல்லது அமைப்பு பிற மொழியினர்‌ வழி 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4055 


வருவதாக இருந்தால்‌ அதன்‌ உள்ளூர்த்‌ தன்மையைக்‌ குறிக்க 
"நாடு' என்ற சொல்லையும்‌ வெளியூர்த்‌ தன்மையைக்‌ குறிக்கச்‌ 
'”மை' என்ற சொல்லையும்‌ பயன்படுத்தி உள்ளனர்‌. நாட்டுச்‌ 
சருக்கரை, நாட்டுத்‌ தென்னை, நாட்டுக்‌ கருவேல்‌, நாட்டையர்‌ 
(உள்நாட்டுக்‌ குருமார்‌), சீமைச்‌ சருக்கரை, சிமைத்‌ தண்ணீர்‌, 
மைக்‌ கருவேல்‌, சீமை மருத்துவம்‌ ஆகிய காட்டுக்களைப்‌ 
பேச்சுத்‌ தமிழில்‌ காணலாம்‌. 

பேச்சு வழக்கினைத்‌ தன்‌ அடிப்படையாக ஆக்கிக்கொண்ட 
காரணத்தால்தான்‌ தமிழிலக்கணம்‌ இன்றுவரை கட்டுடைபடாமல்‌ 
தன்னைக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறது; உயிர்ப்பாற்றல்‌ மிக்கதாக 
விளங்குகிறது. 


வாய்மையும்‌ கடவுளும்‌ 


பன்னூறாண்டுகளாக நமது சமுதாயத்தில்‌ கடுமையான குற்றங்‌ 
களாக மக்களால்‌ கருதப்பட்டு விலக்கப்படுவன பொய்‌, களவு, 
கொலை, காமம்‌, கள்‌ ஆதிய ஐந்துமே. இவை குற்றங்களாக 
மட்டுமல்லாமல்‌ 'பாவங்களாகவும்‌' கருதப்பட்டுள்ளன. 
வடமொழியாளர்‌ இவற்றை 'மாபாதகம்‌' என்றே குறிக்கின்றனர்‌. 
இந்த ஐவகைத்‌ தவறுகளையும்‌ தொகுத்துச்‌ சொல்லும்‌ வழக்கம்‌ 
வேதங்களிலும்‌ உபநிடதங்களிலும்‌ இல்லை. இந்த ஐந்து வகையான 
செயல்களும்‌ கடியப்பட்டு, இவற்றுக்கு எதிரானவை தொகுப்பு 
அறமாகக்‌ கொள்ளப்பட்டமை சமண மதத்தின்‌ செல்வாக்கினால்‌ 
ஆகும்‌. நல்ல அறிவைவிட நல்ல ஓழுக்கமே சமணர்களால்‌ 
பெரிதும்‌ போற்றப்பட்டது என்பதே இதற்குக்‌ காரணமாகும்‌. 
இந்த ஐந்து ஒழுக்கங்களில்‌ கள்‌ விலக்குவதைத்‌ தவிர்த்த 
ஏனைய நான்கும்‌ இன்றளவும்‌ அடித்தளத்து மக்களால்‌ விலக்கிப்‌ 
போற்றப்படுகின்றன. இந்த அறங்களே 'சமூக மஇப்பீடுகள்‌' 
என்பதாகக்‌ காலப்போக்கில்‌ வளர்ந்து நிற்கின்றன. 


வாய்மை அல்லது மெய்ம்மை என்பது தமிழ்ச்‌ சமூக 
மதிப்பீடுகளில்‌ ஒன்றாகும்‌. சமூக வாழ்வில்‌ இந்த மதிப்பீடு 
பிற மதிப்பீடுகளை விடப்‌ பேரழுத்தம்‌ பெற்று விளங்குகிறது. 
நடைமுறையில்‌ வாய்மை என்பது உண்மையைப்‌ பேசுதல்‌, 
சொன்ன சொல்லை என்ன விலை கொடுத்தேனும்‌ காப்பாற்றுதல்‌ 
என இரண்டு வகையாக அமைகிறது. 


ற 

_ தமிழரால்‌ பெரிதும்‌ மதிக்கப்பெறும்‌ திருக்குறள்‌, 'உண்மை 

பெசுதல்‌' என்பதைப்‌ பலபட விரித்தும்‌ சிறப்பித்தும்‌ பேசுகிறது: 
Q | 

நல்லன சொல்லுவது, நன்மை விளையுமாறு சொல்லுவது என்று 


டனபாட்டால்‌ இந்த அறத்தை விளக்குகிறார்‌ இருவள்‌ ளுவா. 


4 116 5 தொ. பரமசிவன்‌ 


இதனையே பயனில்லாதவற்றைச்‌ சொல்லாதிருப்பது, தீமை 
தருவனவற்றைச்‌ சொல்லாதிருப்பது, பொய்‌ சொல்லாதிருப்பது 
என்று எதிர்மறையாலும்‌ விளக்கிக்‌ காட்டுகிறார்‌. இந்த உத்தியினை 
மேலோர்‌ இலக்கிய மரபு எனச்‌ சொல்லலாம்‌. 
ஆனால்‌ நாட்டார்‌ மரபுகளில்‌ 'சொன்ன சொல்லைக்‌ 
காப்பாற்றுதல்‌' என்பது, எவ்வளவு பெரிய இழப்பு நேர்ந்தாலும்‌ 
பிறருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல்‌ ஆகும்‌. இவ்வாறு 
தெய்வங்களுக்கு அளிக்கப்படும்‌ வாக்குறுதிகள்‌ “நேர்த்திக்‌ 
கடன்‌' எனப்படும்‌. தெய்வத்தை நினைத்துக்கொண்டு அவையே 
மனிதனுக்கு அளிக்கப்பட்டால்‌, 'சத்தியம்‌ செய்தல்‌ எனப்படும்‌. 
“வாக்குறுதி தப்பிய ஒருவன்‌ வாழும்‌ இடத்தில்‌ மழை பெய்யாமல்‌ 
இயற்கை தண்டிக்கும்‌ என்பது பழங்குடி மக்களின்‌ நம்பிக்கை. 
வேட்டுவர்கள்‌ தங்கள்‌ குல “தெய்வமான தொல்குடிக்‌ குமரித்‌ 
தெய்வமான சாலினிக்கு நேர்த்திக்‌ கடன்‌ பிழைத்தனர்‌" - எனவே 
அந்த மறக்குடி வறுமைப்பட்டது என்றெது சிலப்பதிகாரம்‌. 
'பழங்கடன்‌ உற்ற முழங்குவாய்ச்‌ சாலினி' (வேட்டுவ வரி) 
என்று நேர்த்திக்‌ கடனைப்‌ 'பழங்கடன்‌' என்று குறிக்கிறார்‌ 
இளங்‌ கோவடிகள்‌. இன்றளவும்‌ மதுரைப்‌ பகுதியில்‌ பாடப்படும்‌ 
அழகர்‌ வருணிப்புப்‌ பாடல்களில்‌ நேர்ந்த கடனை (கொடுத்த 
வாக்குறுதியை) நிறைவேற்றாத மனிதர்களைத்‌ தெய்வம்‌ அதிகாரம்‌ 
செய்து மீளக்‌ கேட்கும்‌ செய்தி இடம்பெற்றுள்ளது. 
“இத்தனையும்‌ செய்யாது பயலே எனனைமிக மறந்தாய்‌ 
பத்தினி பசுப்போல்‌ பயலே வைத்ததும்‌ நானேதான்‌” 
“பெற்றபிள்ளை செய்ததொரு அடே குறறமெலாம்‌ 
நானபொறுப்பேன 
அச்சப்படாமலிரு உனக்கு ஆண்குழந்தை நான்‌ தாரேன்‌” 
இதுபோலவே 'உன்‌ வீட்டில்‌ பெண்‌ எடுப்பேன்‌', 'உன்‌ 
கடனைத்‌ திருப்பித்‌ தருவேன்‌' என்று கொடுத்த வாக்குறுதிகளை 
மறுத்துரைக்கும்போதும்‌, பிறன்‌ பொருளைத்‌ திருடிவிட்டு 
இல்லையென்று மறுத்துரைக்கும்‌ போதும்‌ தெய்வங்களின்‌ 
முன்‌ சத்தியம்‌ செய்யுமாறு பாதிக்கப்பட்டவர்களால்‌ இழுத்து 
வரப்படுகின்றனர்‌. எழுத்தறிவு பெறாத மக்கள்‌ இன்றளவும்‌ 
எழுத்தைவிட வாக்குறுதிகளையே நம்புகின்றனர்‌. எனவே 
தெய்வத்தின்‌ முன்னால்‌ ஒருவன்‌ சத்தியம்‌ செய்வது தவிர்க்க 
முடியாததாகிவிடுகிறது. கிராமப்புறங்களில்‌ வாழும்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
நிலப்பகுதிகளில்‌ சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்வதற்காகவே சினம்‌ 
மிகுந்த சிறு தெய்வங்கள்‌ சிலவற்றைப்‌ படைத்து வைத்துள்ளனர்‌. 
மதுரைக்கருகில்‌ அழகர்கோயிலில்‌ பதினெட்டாம்‌ படிக்‌ 
கருப்பசாமி சந்நிதி, மதுரை மாவட்டம்‌ கருமாத்தூர்‌ மூணு 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 7p 


சாமி கோயில்‌, தூத்துக்குடி மாவட்டத்தின்‌ ஆத்தூர்‌ அருகே 
ஆறுமுகமங்கலம்‌ சுடலைமாடன்‌ கோயில்‌, நெல்லை மாவட்டம்‌ 
சேரன்‌ மாதேவிக்கு அருகில்‌ பத்மநேரி, சிவகங்கைக்கு அருகே 
கொல்லங்குடி காளியம்மன்‌ கோயில்‌ ஆகியவை இவ்வாறு 
இன்றளவும்‌ சத்தியப்பிரமாணம்‌ நடைபெறும்‌ கோயில்களில்‌ சல. 
க.பி.1279இல்‌ வீரபாண்டியனின்‌ இரண்டாம்‌ ஆட்சி ஆண்டில்‌ 
குடுமியான்மலைக்‌ கோயில்‌ நகைகளைச்‌ சிவப்‌ பிராமணர்‌ 
சிலரும்‌ கல்தச்சர்‌ சிலரும்‌ சேர்ந்து திருடிக்‌ கொண்டனர்‌. 
குற்றவாளிகளைக்‌ கண்டுபிடித்துத்‌ தண்டிக்க ஊர்ச்சபை கூடியது. 
* குற்றம்‌ புரிந்தவர்களில்‌ சிலர்‌ குற்றத்தை ஒப்புக்கொண்டனர்‌. 
சிலர்‌ மறுத்தனர்‌. மறுப்பவர்கள்‌ 'கொழு உருவிப்‌ பிரத்தியம்‌' 
செய்ய வேண்டும்‌ என்று தர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி 
பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பைக்‌ கையில்‌ பிடித்து உருவச்‌ சொல்லப்‌ 
பட்டது. அவ்வாறு கொழு உருவியவர்களின்‌ கை புண்ணானது. 
அதனால்‌ அவர்கள்‌ குற்றவாளிகளே எனத்‌ தீர்‌ மானிக்கப்பட்டது 
(புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ எண்‌ 001. 
இதேபோல்‌ புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ மேலத்தணியம்‌ 
என்னும்‌ ஊரில்‌ பள்ளர்‌ இனத்தினர்‌ 8. பி. 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழை, கரும்பு வேளாண்மை செய்ய உரிமை பெற்றிருந்தனர்‌. 
அதை மறுத்துப்‌ பறையர்‌ தங்களுக்கே அவவுரிமை என்றனர்‌. 
இதை மெய்ப்பிக்க நன்கு காய்ச்சிய நெய்யில்‌ கையினை முக்கிச்‌ 
சூடுபடாமல்‌ இருக்க வேண்டும்‌ என முடிவு செய்தனர்‌. 
பள்ளருக்குக்‌ கை சுடவில்லை. பறையருக்குச்‌ சுட்டது. எனவே 
பள்ளருக்கே அவ்‌ வேளாண்மை உரிமை என முடிவு செய்யப்‌ 
பட்டது (புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ எண்‌ 929). 
இக்காலத்தில்‌ ஒவ்வொரு இடத்திலும்‌ சத்தியம்‌ செய்யும்‌ 
முறை சற்றே வேறுபடுறெது. அழகர்கோயில்‌ பதினெட்டாம்‌ 
படிக்‌ கருப்ப சாமி கோயிலில்‌ சத்தியம்‌ செய்வோர்‌ சந்நிதியாகக்‌ 
கண்டம்‌, ஜெர்க்‌ லேலக்கு 1 ற்‌ 
செலுத்த வேண்டும்‌. கருமாச்‌ அவல்‌ களன்‌ 
FO 2: கருமாத்தூர்‌ மூணுசாமி கோயிலில்‌ ஒரு 
கொதிக்கும்‌ எண்ணெயில்‌ கை விட்டுச்‌ சத்தியம்‌ 
சேயயும்‌ வழக்கம்‌ இருந்திருக்கிறது. கொல்லங்குடி காளியம்மன்‌ 
்‌ ட்டிப்‌ போட வேண்டும்‌. ஆறுமுகமங்கலம்‌ 
சுடலைகோயிலில்‌ ஒன்றேகால்‌ ரூபாய்‌ கோயி, ட ிக்கை 
செயப்‌ 2 ட £யிலுக்குக்‌ காணிக்கை 
ட்டு வெற்றிலைச்‌ சுருளின்மீது கையடி த்துச்‌ சத்தியம்‌ 
தால போதும்‌, செய்யும்‌ முறை வேறுபட்டாலும்‌, சொன்ன 


சொல்‌ தவறாை i 
மை எனபது சமூகத்தால்‌ பெரிகம்‌ 0 ட்ட 
ஒரு மதிப்பீடு. மூகத்தால்‌ பெரிதும்‌ போற்றப்ப 


ரி 18% 
தொ. பரமசிவ 


தத்துவப்‌ போர்‌ 


இப்பொழுது நினைத்தால்‌ வேடிக்கையாக இருக்கிறது. நூறு 
ஆண்டுகளுக்கு முன்னால்‌ நமது அறிவுலக முன்னோடிகள்‌ 
எப்படியெல்லாம்‌ அஞ்சியிருக்கிறார்கள்‌. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ (1880க்குப்‌ 
பிறகு) தமிழ்ச்‌ சைவ சமய அறிஞர்கள்‌ ஒரு நெருக்கடியை 
உணர்ந்திருக்கிறார்கள்‌. ஒரு புறத்தில்‌ அமெரிக்காவிலிருந்து 
வந்த கர்னல்‌ ஆல்காட்‌, பிளவட்ஸ்கி அம்மையார்‌ ஆகியோர்‌ 
தமிழ்நாட்டில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்து சென்னை, திருநெல்வேலி, 
தூத்துக்குடி, யாழ்ப்பாணம்‌ ஆகிய இடங்களில்‌ தியாசபிகல்‌ 
சொசைட்டி என்னும்‌ பிரம்மஞான சபையைத்‌ தொடங்கினார்கள்‌. 
“ஆர்யா வர்த்தத்தின்‌ பூர்வீக தர்மமான ஹிந்து தர்மத்தைப்‌ 
புனருத்தாரணம்‌” செய்வது அவர்களுடைய நோக்கம்‌. மற்றொரு 
புறத்தில்‌, நெல்லை மாவட்டத்தில்‌ ஒரு லட்சம்‌ பேரை மிக 
எளிதாகக்‌ கிறித்தவ மதத்திற்கு மாற்றிவிட்டார்‌ பேராயர்‌ 
கால்டுவெல்‌. 


வைதிக நெறி தந்த நெருக்கடியும்‌ கிறித்தவம்‌ தந்த 
நெருக்கடியும்‌ சைவ அறிஞர்களைத்‌ தத்துவப்‌ போர்க்களத்தில்‌ 
இறக்கிவிட்டன. அக்காலத்தில்‌ அறிஞர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
ஈழமும்‌ தமிழ்‌ நாடும்‌ ஒன்றாகவே இருந்தன. 

அஞ்சாத சைவர்களான மனோன்மணீயம்‌ சுந்தரம்‌ 
பிள்ளை, சி.வை. தாமோதரம்‌ பிள்ளை, கனகசபைப்‌ பிள்ளை 
போன்றோர்‌ தமிழர்களின்‌ இழந்த பெருமையை மீட்டெடுக்கத்‌ 
தொடங்கினர்‌. ஜே.எம்‌. நல்லசாமிப்‌ பிள்ளை வைதிக நெறிக்கு 
மாறாகச்‌ சைவத்தின்‌ மேன்மையை விளக்க, “சித்தாந்த தீபிகை' 
என்னும்‌ ஆங்கிலப்‌ பத்திரிகையைத்‌ தொடங்கினார்‌. 


ஆறுமுக நாவலர்‌, அவர்‌ மாணவர்‌ காசிவாசி 
செந்தில்நாதையர்‌, யாழ்ப்பாணம்‌ சபாபதி நாவலர்‌ போன்றோர்‌ 
இறித்தவர்களோடு தத்துவச்‌ சண்டையில்‌ இறங்கினர்‌. இவர்கள்‌ 
மூவருமே ஈழத்திலும்‌ தமிழ்நாட்டிலும்‌ மாறி மாறி வசித்தவர்கள்‌. 

இவர்களை யாழ்ப்பாணத்தில்‌ கத்தோலிக்கமும்‌, தமிழ்‌ 
நாட்டில்‌ புரொட்டஸ்டண்ட்‌ கிறித்தவமும்‌ எதிர்கொண்டன. 
துண்டறிக்கைகளாசவும்‌, பத்திரிகைக்‌ கட்டுரைகளாகவும்‌ இந்தத்‌ 
தத்துவச்‌ சண்டை தொடங்கி நடைபெற்றது. 

யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த கத்தோலிக்கக்‌ 
கிறித்தவர்களின்‌ “சத்தயவேத பாதுகாவலன்‌' என்ற இதழும்‌, 
'ஞானசித்தி', “இந்து சாதனம்‌' ஆதிய இரு சைவ இதழ்களும்‌ 


4 119 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


அங்கே மோதிக்கொண்டன. தமிழ்நாட்டில்‌ ‘இர ட்சணிய சேனை 
என்னும்‌ புரொட்டஸ்டண்ட்‌ பிரிவினர்‌ நடத்திய போர்ச்சத்தம்‌ 
என்னும்‌ பத்திரிகையும்‌, சிதம்பரத்திலிருந்து வெளிவந்த பிரம்ம 
வித்யா' என்னும்‌ பத்திரிகையும்‌, சென்னையிலிருந்து வெளிவந்த 
“அரிய ஜன பரிபாலினி' என்னும்‌ பத்திரிகையும்‌ இந்தத்‌ தத்துவச்‌ 
சண்டையில்‌ முனைந்து நின்றன. 


யாழ்ப்பாணத்துக்‌ கத்தோலிக்கக்‌ கிறித்துவத்‌ துறவியும்‌ 
நல்ல தமிழ்‌ அறிஞருமான ஞானப்பிரகாச அடிகளார்‌ (வண. 
பிதா. ஞானப்பிரகாசர்‌) கொள்கை பரப்பு நூல்களாகவும்‌, 
"மறுப்பு நூல்களாகவும்‌ பதினைந்து நூல்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. 
“மறுபிறப்பு ஆட்சேபம்‌', “மறுபிறப்பு சமாதானம்‌, “சைவ ஆட்சேப 
சமாதானம்‌, கிறிஸ்துவின்‌ கடவுட்டன்மை' 'விக்ரகாராதனையும்‌ 
சுரூப வணக்கமும்‌' ஆகியன அவர்‌ சைவர்களுக்கு எழுதிய 
மறுப்பு நூல்களாகும்‌. இந்தப்‌ புத்தகங்களை இன்றைக்குப்‌ 
படிக்கும்போது ஞானப்பிரகாச அடிகளாரின்‌ தமிழ்‌ உணர்வும்‌, 
சைவ சித்தாந்த அறிவும்‌ நம்மை வியக்க வைக்கின்றன. இவரது 
மறுப்பு நூல்கள்‌ வெளிவந்த காலம்‌ பெரும்பாலும்‌ 1905 முதல்‌ 
1915 வரை ஆகும்‌. அவருடைய விளம்பரங்கள்‌ குறிக்கின்றபடி, 
“இனிய தமிழிலே நட்பிலக்கணந்‌ தவறாத நடையிலே” இவை 
எழுதப்பட்டிருக்கன்றன. 


இது தத்துவச்‌ சண்டையின்‌ இரண்டாம்‌ கட்டமாகும்‌. 
தத்துவச்‌ சண்டையின்‌ முதற்கட்டம்‌ புரொட்டஸ்டண்ட்‌ 
கஇறித்தவர்களுக்கும்‌ சைவர்களுக்கும்‌. தமிழ்நாட்டில்‌ அரங்கேறியது. 

காசிவாசி செந்தில்நாதையர்‌ 1883இல்‌ திருநெல்வேலி 
மாவட்டம்‌ நாங்குநேரிக்கு அருகிலுள்ள டோனாவூரிலிருந்த 
கிறித்தவ மதப்‌ பிரசாரர்களுக்கு ஒரு கடிதம்‌ எழுதுகிறார்‌. 
இதற்குச்‌ சரியான மறுமொழி நிடைக்கலில்லை. எனவே 
செந்தில்நாதையர்‌ “விவிலிய குற்சி 
எழுதுகிறார்‌. அதற்கு மறுப்பாகக்‌ 
கண்டனம்‌' என்னுமொரு நூலை 
செந்தில்நாதையர்‌ அதற்‌ 
திக்காரம்‌' என்றொரு 


தம்‌: என்றொரு நூலை 
கிறித்தவர்கள்‌ “விவிலிய குற்சித 
வெளியிடுகின்றனர்‌. காசிவாசி 
கு மறுப்பாக 'விவிலிய குற்சித கண்டன 
நூலை எழுதுறார்‌. 

பிரொட்டஸ்டண்ட்‌ இறித்தவர்கள்‌ 'சிவனும்‌ தேவனா' 


றொரு நூலை வெளியிடுகின்றனர்‌. இதற்கு மறுப்பாக 
சிவனுந்தேவனா என்னும்‌ தீயநா 


5 ‘ ழ்‌ 1] 31 ச்‌ 
அக்கு அப்பு' என்றொரு நூலை 
க EY க ட்‌ ப ர்‌ 
சைவர்‌ வெளியிட்டனர்‌ இரண்டு மூன்றாண்டுகள்‌ குழித்தி 
1888இல்‌ வஜரடங்கம்‌' (வயி 


ரக்‌ கோடரி) 


என்னும்‌ நூலை இ.கா.ரே 
ன்றார்‌ 


என்பவர்‌ வெளியிடுத 


4 20% தொ பரமசிவன்‌ 


அப்போதும்‌ சைவர்களின்‌ சினம்‌ அடங்கவில்லை. 1889 
தொடக்கத்தில்‌ சென்னை இந்து டிராக்ட்‌ சொசைட்டியார்‌ 'ஏசு 
கிறிஸ்துவும்‌ கடவுளா' என்றொரு 'சிறுபத்திரம்‌' 15000 பிரதிகள்‌ 
வெளியிட்டனர்‌. இதற்குக்‌ கிறித்துவர்களின்‌ 'சத்திய தூதன்‌” 
1889 மார்ச்‌ இதழில்‌ மறுப்பு வெளியாயிற்று. இதே காலத்தில்‌ 
இறித்தவர்கள்‌ அரக்கோணத்திலிருந்து “விக்கிரக வணக்கம்‌ 
பேதைத்தனம்‌' என்றொரு சிறுநூலை வெளியிட்டுள்ளனர்‌. 
1898இல்‌ எச்‌.ஏ. இருஷ்ண பிள்ளை ஆழ்ந்த தத்துவ விளக்கங்களோடு 
இரட்சணிய சமய நிர்ணயம்‌' என்றொரு நூலை எழுதியுள்ளார்‌. 
ஞானப்பிரகாச அடிகளாரைப்போல இவரது விவாதங்களும்‌ 
நாகரிகமான முறையில்‌ அமைந்துள்ளன. 


கிறித்தவர்களின்‌ இரட்சணிய சேனைப்‌ பிரிவினர்‌ நடத்திய 
'போர்ச்சத்தம்‌' இதழிலும்‌, சிதம்பரத்திலிருந்து வெளிவந்த “பிரம்ம 
வித்யா' இதழிலும்‌ அவ்வப்போது மறுப்புக்‌ கட்டுரைகள்‌ வெளி 
வந்துள்ளன. இந்தத்‌ தத்துவச்‌ சண்டை 1890ஆம்‌ ஆண்டோடு 
முடிந்துபோய்‌, இருதரப்பாலும்‌ வெளியிடப்பெற்ற நூல்கள்‌ 1929 
வரை மறுபதிப்புச்‌ செய்யப்பட்டுள்ளன. சண்டையின்‌ இறுதிப்‌ 
பகுதியில்‌ 'ஞானோதய ஆபாசம்‌', 'இரியேகத்துவ ஆபாசம்‌' என 
எழுத்துக்களின்‌ தரம்‌ தாழ்ந்துபோய்‌, “பாதிரிமார்‌ ஸ்கூல்களில்‌ 
பெண்கள்‌ படிக்கலாமா” என்பதுவரை போயிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ சென்னையில்‌ இயங்கி வந்த 'இந்து டிராக்ட்‌ 
சொசைட்டி'யின்‌ வெளியீடுகள்‌. 'சைவம்‌' ஆகத்‌ தொடங்கிய 
சண்டை 'இந்து'வாக உருமாற்றம்‌ பெற்றிருக்கிறது. சண்டை 
எப்போது, எவ்வாறு முடிந்தது என்பதே நமக்கு வேண்டிய 
செய்தியாகும்‌. 

இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முதற்பகுதியில்‌ தேசிய இயக்கம்‌ 
பெற்ற புதிய வேகம்‌ 'இந்துக்களுக்கு' நம்பிக்கை தந்திருக்கிறது. 
திராவிட இயக்கத்தின்‌ தோற்றம்‌ சைவர்களுக்கு ஓரளவு நம்பிக்கை 
தந்திருக்கிறது. மதரீதியான மோதல்கள்‌ பின்தள்ளப்பட்டு 
அரசியல்‌ முன்னிலைப்‌ படுத்தப்பட்டுள்ளது. எனவே மதச்‌ 
சண்டையின்‌ பரிமாணங்கள்‌ முனை மழுங்கிப்‌ போய்விட்டன. 
“இந்து என்று தம்மை அடையாளம்‌ காட்டிய தேசிய 
இயக்கத்தைவிடச்‌ சைவர்களுக்குத்‌ 'திராவிடம்‌' பேசிய இயக்கம்‌ 
நெருக்கமானதாகப்பட்டது. 1920களின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ 
திராவிட இயக்கத்தார்‌ மெல்லிய குரலில்‌ ஒலித்த 'நாத்திகம்‌' 
1930களில்‌ சூடுபிடித்தபோது மதச்‌ சண்டைக்கான களம்‌ 
முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதுமுதல்‌ அரை நூற்றாண்டுக்‌ 
காலம்‌ தமிழ்‌ நாடு மதச்சண்டைகளற்ற மற்றொரு திசையில்‌ 
தன்‌ பயணத்தை தொடங்கலாயிற்று. 


4 121 5 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


அண்மைக்‌ கால மத மோதல்களுக்கான களங்களும்‌ 
காரணங்களும்‌ முற்றிலும்‌ வேறானவை. அவை தனித்துப்‌ 
பேசப்பட வேண்டும்‌. 


ஆங்கிலேயப்‌ பாண்டியன்‌ 


ஆங்கிலேயர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ இருநூறு ஆண்டுக்காலம்‌ நிலை 
பெற்றிருந்தனர்‌. நாட்டு மக்களை அடிமைப்படுத்திய வல்லாண்மை 
அரசாக அவர்களுடைய அரசு இருந்தது. 'அதிகாரம்‌' என்ற 
எல்லையினைக்‌ கடந்து தமிழ்‌ மொழியோடும்‌ மக்களோடும்‌ 
கலந்த மனிதர்கள்‌ சிலரும்‌ அவருள்‌ இருந்தனர்‌. அதிகாரிகள்‌, 
அதிகாரமுடைய மத குருக்கள்‌ என்ற எல்லையினை மீறித்‌ 
தமிழ்மக்களும்‌ அவர்களோடு கலந்து பழகினர்‌. அதன்‌ விளைவாக 
அரசியல்‌ நிறுவனங்களையும்‌ ஆவணங்களையும்‌ தாண்டி 
எளிய மக்கள்‌ நெஞ்சில்‌ இடம்பிடித்த ஆங்கிலேயர்‌ சிலரும்‌ 
உண்டு. சாயர்புரம்‌ (5௯௨), கேம்பலாபாத்‌ (Camphell), காலன்‌ 
குடியிருப்பு (0௦1/6), பீசர்‌ பட்டணம்‌ (Ficher) காசிமேஜர்புரம்‌ 
(02582148௦0), டக்கர்‌ அம்மாள்புரம்‌ (1004), பர்கிட்‌ மாநகரம்‌ 
(But) பேட்‌ மாநகர்‌ (Pate) முதலிய ஆங்கிலேயர்‌ பெயரில்‌ 
அமைந்த சில ஊர்ப்‌ பெயர்கள்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌. தனிப்பட்ட 
ஆங்கிலேயரின்‌ உதவியினைப்‌ பெற்ற தமிழர்‌ சிலர்‌ சாதி, மத, 
இன, மொழி எல்லைகளைத்‌ தாண்டி ஆங்கிலேயர்‌ பெயர்களைத்‌ 
தம்‌ குழந்தைகளுக்கு இட்டு வழங்கியதும்‌ உண்டு. ஆங்கிலேய 
ஆதிக்க எதிர்ப்பில்‌ இறுதிவரை முனைமழுங்காமல்‌ நின்ற வ. ௨. 
௪. தமக்கு உதவிசெய்த ஆங்கில நீதிபதி வாலஸ்‌ (Wallace) பெயரை 
வாலேசுவரன்‌ எனத்‌ தன்‌ மகனுக்கு இட்டார்‌. கட்டுரையாளரின்‌ 
உறவினரான ஒரு மூதாட்டிக்கு கயிட்டாள்‌ என்று பெயர்‌. 
இது, அக்குடும்பத்திற்கு உதவி செய்த கயிட்டா (Gita) என்ற 
ஆங்கிலப்‌ பெண்மணியின்‌ பெயராகும்‌. 
மதுரைப்‌ பகுதியில்‌ இவ்வாறு நாட்‌ 
Foie ஒரு ஆங்கிலேயர்‌ ரெளஸ்‌ பீட்டர்‌ (Rouse Peter) 
ர்‌. இவர்‌ 1812 - 1828 வரை மதுரை மாவட்ட ஆட்சித்‌ 

தலைவராக இருந்தருக்கிறார்‌; பதவியில்‌ இருக்கும்போதே 1828ல்‌ 
லமானார்‌. கன்னிவாடி, பெரியகுளம்‌, போடி பகுதிகளில்‌ 
னைகள்‌ மக்களைத்‌ தொல்லை 
தாமே வேட்டையாடி, மக்களால்‌ 
“லா. ஏழைகளுக்கும்‌ எளியவர்‌ களுக்கும்‌ 
கே ்‌ யது உள்ளார்‌ மதுரை மீனாட்சியம்மன்‌ 
£யில்‌, அழகர்கோயில்‌ ஆகிய கோயில்களுக்கு மக்களின்‌ 


வட வ்‌ காள 
பேரில்‌ தங்க நகைகளையும்‌ காணிக்கையாக 


டுப்புற மக்களிடத்தில்‌ 


4 122% 


தொ, பரமசிவ 


அளித்துள்ளார்‌. இவரின்‌ கொடைத்திறத்தையும்‌ வீரத்தையும்‌ 
பாராட்டி அக்காலத்தில்‌ நிறைய நாட்டுப்‌ பாடல்கள்‌ வழங்கி 
இருக்கின்றன. பாண்டிய மன்னன்‌ திரும்பவந்து ஆள்வதாகவே 
மக்கள்‌ இவரைக்‌ கருதி மதித்திருக்கின்றனர்‌. 'பீட்டர்‌ பாண்டியன்‌' 
என்றே இவரை அழைத்திருக்கின்றனர்‌. 'பீட்டர்‌ பாண்டியன்‌ 
அம்மானை' என்ற அம்மானை நூலும்‌ அக்காலத்தில்‌ 
பிறந்திருக்கிறது. அந்த அரிய நூல்‌ இப்பொழுது டைக்கவில்லை. 


பீட்டர்‌ பாண்டியனின்‌ இரக்க உணர்வும்‌ கொடை 
உணர்வும்‌ அளவுக்கு மீறி அமைந்திருக்கின்றன. எனவே இவர்‌ 
அரசாங்கக்‌ கருவூலத்திலிருந்து பணத்தை எடுத்து எளிய 
மக்களுக்குக்‌ கொடுத்துள்ளார்‌. இவருடைய இரக்க உணர்வைப்‌ 
பயன்படுத்தக்கொண்ட அதிகாரிகள்‌ சிலரும்‌ அரசாங்கப்‌ 
பணத்தைக்‌ கையாடி இருக்கின்றனர்‌. நிலைமை கட்டுமீறிப்‌ 
போனதைப்‌ புரிந்துகொண்ட பீட்டர்‌ பாண்டியன்‌ 1819இல்‌ 
அரசாங்கப்‌ பணத்தையும்‌ தான்‌ எடுத்துச்‌ செலவழித்‌ ததை 
ஒத்துக்கொண்டு ஒரு கடிதம்‌ எழுதி அதை சல்‌ செய்து 
தன்னுடன்‌ வைத்துக்கொண்டார்‌. 1828இல்‌ திடீரென்று அரசாங்க 
நிலைமையை உணர்ந்த பீட்டர்‌ பாண்டியன்‌ தற்கொலை 
செய்து கொண்டார்‌. அதைத்‌ தொடர்ந்து அவரது கடிதம்‌ 
கைப்பற்றப்பட்டது. கணக்குகள்‌ தணிக்கை செய்யப்பட்டன. 
முடிவில்‌ ஏழு இலட்சத்து எழுபத்து நாலாயிரம்‌ ரூபாய்‌ 
அரசாங்கப்‌ பணம்‌ அவரால்‌ எடுக்கப்‌ பட்டிருப்பதாகத்‌ 
தெரிந்தது. இதிலே அவர்‌ உண்மையிலேயே எடுத்தது எவ்வளவு, 
கீழ்நிலை அதிகாரிகள்‌ சுருட்டிக்கொண்டது எவ்வளவு என்று 
தெரியவில்லை. தொடர்ந்து நடந்த விசாரணையில்‌ 8ழ்நிலை 
அதிகாரிகள்‌ ஐந்து பேர்‌ தண்டிக்கப்‌ பட்டிருக்கன்றனர்‌. 
எழுபதாயிரத்திலிருந்து ஒரு இலட்சம்‌ ரூபாய்‌ மதிப்புள்ள அவரது 
சொத்துக்களும்‌ பத்தாயிரம்‌ ரூபாய்‌ பெறுமானமுள்ள நகைகளும்‌ 
அரசாங்கத்தால்‌ பறி முதல்‌ செய்யப்பட்டிருக்கன்றன என்று 
மதுரை மாவட்ட கெசட்டியர்‌ (1914) குறிக்கின்றது. 


இலக்கியங்கள்‌ குறிப்பிடும்‌ கொடைமடம்‌' என்ற சொல்லைப்‌ 
பீட்டர்‌ பாண்டியன்‌ வாழ்க்கை மெய்ப்பித்துக்‌ காட்டியிருக்றெது. 
அரசு ஆவணங்கள்‌ என்னவாயினும்‌ சொல்லட்டும்‌! மதுரைப்‌ 
பகுதி நாட்டுப்புற மக்களின்‌ உணர்வுகளைப்‌ பீட்டர்‌ பாண்டியன்‌ 
ஒரு நூற்றாண்டுக்‌ காலம்‌ கட்டி ஆண்டிருக்கிறார்‌ என்ற வரலாறு 
நமக்குத்‌ தெரிகிறது. இந்த நல்ல மனிதரின்‌ வெண்சலவைக்‌ 
கல்லறை மதுரைத்‌ தெற்காவணி மூலவீதியின்‌ மேற்குப்பகுதியில்‌ 
உள்ள தேவாலயத்தில்‌, முன்தளத்தின்‌ கீழுள்ள ஒரு இருட்டறையில்‌ 
இருக்கிறது 


பண்பாட்டு அசைவுகள்‌ 422 


இறப்புச்‌ சடங்கும்‌ விருந்தோம்பலும்‌ 


மரணம்‌ என்பதை வாழ்வின்‌ முற்றுப்புள்ளி என்று தமிழர்கள்‌ 
நினைக்கவில்லை. தங்களிடமிருந்து இறந்தவர்‌ களுக்கான உறவும்‌ 
உணர்வும்‌ முற்றிலுமாகத்‌ துண்டிக்கப்பட்டுவிட்டன என்றும்‌ 
அவர்கள்‌ கருதவில்லை. 
சாதிகளையும்‌ அவற்றின்‌ உட்பிரிவுகளையும்‌ கணக்கிட்டால்‌ 
தமிழர்களிடத்தில்‌ ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட உள்வட்டத்‌ 
திருமண அமைப்புடைய பிரிவுகள்‌ (அகமணப்‌ பிரிவுகள்‌) 
உள்ளன. இருப்பினும்‌ பண்பாட்டுப்‌ பொதுமைக்‌ கூறுகள்தாம்‌ 
இவர்களிடையே மிகுதி. அவ்வகையில்‌ எல்லா வகையான 
தமிழர்களிடத்திலும்‌ பொதுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தும்‌ 
சடங்குகள்‌ உண்டு. இறப்புச்‌ சடங்குகளும்‌ அவ்வாறே. தமிழர்‌ 
களுள்‌ மிகப்‌ பெரும்பான்மையானோர்‌ இறந்தவர்களைப்‌ 
புதைக்கும்‌ வழக்கத்தையே கொண்டுள்ளனர்‌. பிராமணர்களும்‌ 
பிராமணமயப்படுத்தப்பட்ட சில இடைநிலைச்‌ சாதியினரும்‌ 
மட்டுமே இறந்தாரை எரிக்கும்‌ வழக்கத்தைக்‌ கொண்டுள்ளனர்‌. 
இறந்தாரை நீராட்டுதல்‌, அதிலும்‌ சிறப்பாக எண்ணெய்‌ 
தேய்த்து நீராட்டுதல்‌, புத்தாடை உடுத்தல்‌, வாயில்‌ அரிசியிடுதல்‌, 
உண்டு முடித்தவர்கள்‌ போல வாயில்‌ வெற்றிலை இடுதல்‌, 
நெற்றியில்‌ அல்லது கையில்‌ நாணயத்தை வைத்தல்‌ ஆதிய 
அனைத்துச்‌ சடங்குகளும்‌ பெரும்பான்மையான சாதியார்களிடம்‌ 
ஒரே மாதிரியாக அமைந்துள்ளன. இதன்‌ பொருள்‌ இறந்தவர்‌ 
இல்லாமல்‌ போகவில்லை; அவர்‌ இன்னொரு ஊருக்குப்‌ பயணம்‌ 
செய்கிறார்‌ என்பது தான்‌. எனவேதான்‌ இறப்புச்‌ சடங்குகள்‌ ஒரு 
மனிதனை வழியனுப்பும்‌ சட ங்கு போலவே அமைந்துள்ளன. 
இறப்பு நிகழ்ந்த வீட்டில்‌ அவ்வீட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
அன்று சமையல்‌ வேலையில்‌ ஈடுபடுவது இல்லை. அவரது 
உறவின்முறையார்‌, குறிப்பாகப்‌ பெண்‌ எடுத்தவர்‌ - கொடுத்தவர்‌ 
அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர்‌. பொதுவாக இறந்தவா 
உடலை எடுக்கும்வரை வீட்டாரும்‌ உறவினரும்‌ நீர்ப்பொருள்‌ தவிர 
க்கப்ப உணவு உண்பதில்லை, சாதிக்‌ கட்டுப்பாடுடைய 
நிறூர்களில்‌ அத்தெருவில்‌ வசிப்போர்‌ யாரும்‌ (குழந்தைகள்‌ தவிர! 
திட உணவு உண்ணாமல்‌ பசியினைத்‌ தாங்கிக்கொள்னெறனா 
சில சாதியார்களிட த்தில்‌ 
இறந்தவர்‌ வீட்டில்‌ 
வீடுகளிலே 


இறந்தவர்‌ உடலை எடுக்கும்‌ வரை 
சமையல்‌ வேலை செய்யாமல்‌ அடுத்தடுத்த 
சர்ிய்ரசி சமையல்‌ வேலையைத்‌ தொடங்குகின்றனர்‌. மிகச்‌ தில 
யாரிடத்தில்‌ » ன்‌ ‘ ne ழ்‌ 

த்தில்‌ மட்டுமே இறந்தவர்‌ உடலோடு பெண்களு 


இடு காட்‌ டுக்குச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ இருக்கிறது 


# 124 ர்‌ 
்‌ தொ. பரமசிலரி 


| 
| நவீனப்‌ போக்குவரத்து வசதிகள்‌ இல்லாத காலம்‌ வரை 
| இறப்புச்‌ செய்தி தெரிந்தது முதல்‌ இறந்தவரை அடக்கம்‌ 
செய்வது வரை உள்ள கால இடைவெளி பெரிதாக இருக்கும்‌. 
| இறந்தவர்‌ உடலைப்‌ பசியோடு சென்று அடக்கம்‌ செய்து 
முடித்தவுடன்‌, மிகுந்த களைப்பினை அடைவது இயல்பாகும்‌. 
எனவே இறப்பு நிகழ்ந்த வீட்டுக்காரர்‌ சார்பாக, இடுகாடு 
அல்லது சுடுகாடு வரை நடந்து வந்தவர்க்கு உடல்‌ களைப்புத்‌ 
தீர அங்கு ஏதேனும்‌ உண்பதற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்ற 
விருந்தோம்பல்‌ உணர்வு தலைதூக்குகிறது. இறப்பு நிகழ்ந்த 
வீட்டார்‌ சார்பாக அவரது உறவினர்கள்‌ சுடுகாடு அல்லது 
இடுகாடு சேர்ந்து சடங்குகள்‌ முடிந்தவுடன்‌ அங்கேயே கையில்‌ 
வாங்கிச்‌ சாப்பிடும்‌ அளவு சிறு உணவுப்‌ பண்டங்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சில சிற்றூர்களில்‌ சுருட்டு, பீடி, சிகரெட்‌ 
போன்றவையும்‌ தரப்படுகின்றன. மழையும்‌ பனியும்‌ மிகுந்த 
இரவுப்‌ பொழுதாக இருந்தால்‌ தென்மாவட்டங்களில்‌ 
சுக்கும்‌ கருப்பட்டியும்‌ கொடுக்கும்‌ வழக்கம்‌ இருந்திருக்கிறது. 
இப்பொழுது காரச்சேவு, ஓமப்பொடி போன்ற பண்டங்களைக்‌ 
கொடுக்கின்றனர்‌. இவ்வாறு வழங்கப்படும்‌ உணவிற்கே (இடு) 
'காட்டுப்‌ பண்டம்‌' என்று பெயர்‌. 


தமிழ்ச்‌ சாதியினரின்‌ பொதுவான பண்பாட்டில்‌ விருந்‌ 
தோம்பல்‌ சிறப்பிடம்‌ பெறுவது உண்மையே. இவர்களுள்‌ 
நகரத்தார்‌ எனப்படும்‌ செட்டியார்‌ சாதியினர்‌ ஏனையோரினும்‌ 
ஒருபடி முன்‌ நிற்கின்றனர்‌. இறப்பு நிகழ்ந்த வீட்டிற்கு அவரது 
பங்காளிகள்‌ உடனடியாக வந்து சமையல்‌ வேலையைத்‌ 
தொடங்குகின்றனர்‌. உறவினரும்‌ சாதிக்காரரும்‌ உரியவரிடம்‌ 
உரிய முறையில்‌ துக்கம்‌ விசாரித்த பின்னர்‌ வீட்டுக்காரர்‌ 
அவரைப்‌ பசியாறுமாறு (உண்ணுமாறு) கேட்டுக்கொள்கிறார்‌. 

தன்‌ குடும்பத்தின்‌ கடுமையான துயர வேளையிலும்‌, 
துயரத்தில்‌ பங்கேற்க வந்தவரின்‌ பசி உணர்வைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து உண்ணச்‌ செய்வது தமிழர்கள்‌ தம்‌ வாழ்வில்‌ 
விருந்தோம்பலுக்குத்‌ தந்த சிறப்பிடத்தைக்‌ காட்டி நிற்கிறது. 


$ 


4125 ] 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


7 


கறுப்பு 


இயற்கை பல்வேறு நிறங்களை உடையது. 
இயற்கையின்‌ நிறங்களில்‌ மனிதன்‌ சுவை, அழகு, 
பயன்‌ ஆகியவற்றைக்‌ கண்டான்‌. எனவே அவன்‌ 
படைத்த செயற்கைப்‌ பொருள்கள்‌ பல நிறங்களில்‌ 
அமைந்தன. இக்காலத்தில்‌ நிறத்தையும்‌ குறிக்கும்‌ 
'வண்ணம்‌' என்ற சொல்‌ அக்காலத்தில்‌ அழகு, 
இசை, ஒழுங்கு ஆகிய பொருள்களை மட்டுமே 
தந்தது. 

எல்லா இயற்கைப்‌ பொருள்களிலும்‌ நிற 
வேறுபாடு இருப்பது போல மனித உடம்பிலும்‌ 
அதாவது, தோலிலும்‌ நிறவேறுபாடுகள்‌ உண்டு. 
அந்த வேறுபாடுகள்‌ இன்றைய உலகில்‌ வறுமைக்கு 
அல்லது வளமைக்கு, உயர்வுக்கு அல்லது தாழ்வுக்கு, 
அதிகாரத்திற்கு அல்லது அடிமைத்தனத்திற்கு, 
ஒடுக்குமுறைக்கு அல்லது அதற்கு எதிரான 
போராட்டத்திற்கு உரிய குறியீடுகளாக மாற்றப்பட்டு 
விட்டன. இட ஒதுக்கட்டுக்கெதிராக ஒரு கருத்தைச்‌ 
சொல்லும்‌ திரைப்படத்தில்‌ கறுத்த நிறமுடையவன்‌ 
கல்லூரிக்குச்‌ செல்லுகிறான்‌. சிவந்த நிறமுடையவன்‌ 
இடங்கிடைக்காமல்‌ வெளியே நிற்கிறான்‌. கருத்தைச்‌ 
சொல்லுவதற்கு இங்கே தோலின்‌ நிறம்‌ ஒரு 
குறியீடாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. கறுப்பு, சிவப்பு 
ஆகிய இரண்டு நிறங்கள்‌ கழச்‌ சாதிக்காரன்‌. 
மேல்சாதிக்காரன்‌ என்பதைக்‌ குறியீடுகள! ஈகச்‌ 
சுட்டி நிற்கின்றன. சமூக முரண்பாடுகள்‌ மனிதனின்‌ 


4 126 5 தொ பரமர்‌ 


தோலின்‌ நிறத்தைக்கொண்டு வெளிப்படுகின்ற வழக்கம்‌ 
எவ்வாறு உருவானது? மனிதத்தோலின்‌ நிறத்தையும்‌ அழகையும்‌ 
இணைக்கும்‌ கோட்பாடுகள்‌ தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ எவ்வாறு 
வளர்ந்துள்ளன என்பதை விளக்க முயலுவோம்‌. 

இன்றைய சமூக நிகழ்வுகளிலும்‌ அசைவுகளிலும்‌ கறுப்பு 
நிறம்‌ கீழ்ச்சாதிக்காரன்‌, வறுமைப்பட்டவன்‌, கல்வியறிவு 
இல்லாதவன்‌ அல்லது நாகரிகமறியாதவன்‌, அழகற்றவன்‌ என்ற 
பொருள்களிலேயே ஆளப்படுகிறது. திருமணச்‌ சந்தையில்‌ பணம்‌ 
என்பதைப்‌ போலவே, அதற்குக்‌ குறையாத அழுத்தத்துடன்‌ 
பெண்ணின்‌ நிறமும்‌ தீர்மானிக்கிற சக்தியாக விளங்குகிறது. 
அதாவது சாதாரண மனிதனின்‌ அழகுணர்ச்சியைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, கறுப்பு என்பது அழகற்ற நிறம்‌ என்று அனைத்து 
மனிதர்களும்‌ கருதுகிறார்கள்‌. அழகுணர்ச்சியில்‌ இந்தப்‌ பாகுபாடு 
புகுந்த முறை ஆய்வுக்குரிய ஒன்றாகும்‌. 

ஒரு சமூகத்தின்‌ வாழ்க்கை நெறிகளை வரலாற்றுப்‌ 
போக்கில்‌ அளவிட்டு அறிய உதவும்‌ சான்றுகளில்‌ இலக்கியம்‌ 
முதன்மையானது. தமிழ்ச்‌ சமூகம்‌ மிக நீண்ட இலக்கிய மரபினை 
உடையதாக இருக்கிறது. எனவே மனிதத்‌ தோலின்‌ நிறமும்‌ 
அழகுணர்ச்சியும்‌ பற்றிய மதிப்பீடுகளை அறிய இலக்கியச்‌ 
சான்றுகளைக்‌ காண்போம்‌. நிறங்கள்‌ மனித உணர்வுகளைப்‌ 
புலப்படுத்தும்‌ என்னும்‌ செய்தி தொல்காப்பியத்தில்‌ காணப்‌ 
படுகிறது. ஆனால்‌ இரண்டு நிறங்களைப்‌ பற்றியே தொல்காப்பியர்‌ 
பேசுகிறார்‌. 

கறுப்பும்‌ சிவப்பும்‌ வெகுளிப்‌ பொருள 

நிறத்துரு உணர்த்தற்கும்‌ உரிய என்ப. 

கறுப்பு, சிவப்பு என்பன சினத்தை உணர்த்தும்‌ சொற்களாகவும்‌ 
வரும்‌ என்புது தொல்காப்பிய இலக்கணமா கும்‌. இந்த இலக்கணம்‌ 
பிற்கால இலக்கியங்களில்‌ பின்பற்றப்பட்டி ருக்கிறது. 

கறுத்தினனா செய்த அக்கண்ணும்‌ மறுத்தின்னா 

செய்யாமை மாசற்றார்‌ கோள்‌ 
என்ற திருக்குறளில்‌ 'கறுத்து' என்ற சொல்‌ 'சினந்து' என்ற 
பொருளைத்‌ தருகிறது 

செருநரை நோக்கிய கணதன்‌ 

சிறுவனை நோக்கியும்‌ சிவப்பு ஆனாவே 
என்ற ஒளவையாரின்‌ புறப்பாடலில்‌ சிவப்பு என்ற சொல்‌ 
வெகுளி என்ற பொருளில்‌ ஆளப்பட்டுள்ளது. அயினும்‌ இந்தச்‌ 
சொற்கள்‌ தோலின்‌ நிறம்‌ பற்றிப்‌ பேச வரவில்லை. 


4127 hb 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


சங்க இலக்கியங்களிலும்‌ அதற்குப்பின்‌ வந்த நீதி இலக்கியங்‌ 
களிலும்‌ சிலம்பு, மேகலை போன்ற காப்பியங்களிலும்‌ அண்‌, 
பெண்‌ இருவரின்‌ உடல்‌ சார்ந்த வருணனைகள்‌ ஏராளமாக 
இடம்‌ பெறுகின்றன. ஆனால்‌ அவையனைத்தும்‌ மனித உறுப்பு 
களின்‌ அளவும்‌ வடிவும்‌ சார்ந்தாகவே அமைந்துள்ளன. இந்த 
வருணனைகளும்‌ அளவு மட்டுமன்றி உறுப்புக்களின்‌ பயன்‌ 
கருதியதாகவும்‌ அமைந்துள்ளன. பெருத்த முலை என்பது வளமை 
அல்லது தாய்மையின்‌ குறியீடாகவும்‌ வீரரின்‌ பெருத்த தோள்‌ 
என்பது வலிமையின்‌ சின்னமாகவும்‌, பாதுகாப்பின்‌ சின்னமாகவும்‌ 
அமைந்துள்ளன. உயர்வு, தாழ்வு என்ற கருத்தோட்டங்கள்‌ 
இந்த வருணனைகளில்‌ காணப்படவில்லை. மாறாக, அழகு 
என்பது உடல்‌ நலம்‌ சார்ந்ததாகவே பேசப்பட்டிருக்கிறது. 
இவ்வருணனைகளில்‌ ஓரிடம்‌ தவிர ஏனைய இடங்களில்‌ மனிதத்‌ 
தோலின்‌ நிறம்‌ பேசப்படவே இல்லை. 'காதலன்‌ அல்லது 
கணவனைப்‌ பிரிந்த பெண்ணின்‌ உடலில்‌ பொன்‌ நிறத்தில்‌ 
பசலை பூக்கும்‌, என்னும்‌ ஓரிடத்தில்‌ மட்டுமே மனிதத்‌ தோலின்‌ 
நிறம்‌ பேசப்படுகிறது. 


இவை ஒருபுறமாக, மற்றொரு புறத்தில்‌ தெய்வங்களைப்‌ 
பேசும்‌ இடத்தில்‌ அவற்றின்‌ நிறங்கள்‌ பேசப்படுகின்றன. 
மாயோன்‌ மலை போன்று நீலநிறத்தில்‌ இருக்கிறான்‌; பலராமன்‌ 
(வாலியோன்‌) அருவி போல வெள்ளை நிறத்தில்‌ இருக்கிறான்‌ 
என்று ஒரு சங்கப்‌ பாடல்‌ கூறும்‌. திருமாலுக்கும்‌ பலராமனுக்கும்‌ 
நிறம்‌ சொல்லப்பட்டாலும்‌, முருகன்‌, கொற்றவை போன்ற 
தெய்வங்களுக்கு நிறம்‌ சொல்லப்படவில்லை, சிவபெருமானின்‌ 
கழுத்து நஞ்சுண்ட காரணத்தால்‌ கருமையும்‌ நீலமும்‌ கலந்த 
வண்ணத்தில்‌ அமைந்திருப்பதாக மற்றொரு பாட்டு கூறும்‌. 


ன பக்தி இலக்கியக்‌ காலந்தொட்டுத்‌ தெய்வங்களுக்கும்‌. 
்‌ தர்களுக்கும்‌ பல்வேறு நிறங்கள்‌ பேசப்‌ /டுகின்றன. கடவுள்‌ 
எல்லாமாக இருக்கிறான்‌ என்று குறிக்க வந்த மாணிக்கவாசகர்‌, 


கருமை, செம்‌ i 
ந சம்மை, பொன்மை, புகைநிறம்‌ என அவற்றை 


ள்‌ ஃகுகின்றனர்‌. ட i னப்‌ 

பவள வண்ணத்தினர்‌' எல்‌ றி தேவாரம்‌ சிவபெருமானை! 

ற்ப ட்‌ னார்‌ என்றும்‌, உமையவளை *மரகதக்கொட்‌ 
ச்‌ nn 

வண்ண. அமுடையவளாகவும்‌ குறிக்கின்றது. இருளின்‌ 

ப்‌ ப அந்தியின்‌ வண்ண மும்கூடச்‌ சிவபெருமானின்‌ 

ஊணமெனக்‌ குறிக்க: ்‌ க ்‌ டு 

என்ற சொல்‌ குறிக்கும்‌ மற்றொரு தேவாரப்‌ பாடல்‌ வண்ணம்‌ 

அழகு என்ற பொ ப்பத்‌ 


லத ட i 
நளிலும்‌ வழங்கப்பட்டி( 


4 12% 
Dar சிலி 


'வண்ண மார்பில்‌ தாரும்‌ கொன்றை' என்ற சங்கப்‌ பாடலாலும்‌ 
அறிகின்றோம்‌. 


பக்தி இலக்கியங்களில்‌ நாம்‌ காணும்‌ மற்றொரு செய்தி 
கறுப்பு அழகுக்குரிய நிறம்‌, அது ஒளி வீசும்‌ என்பது. திருமாலை 
ஆண்டாள்‌ “கண்ணன்‌ என்னும்‌ கருந்தெய்வம்‌ காட்சி பழகிக்‌ 
கிடப்பேன்‌” என்கிறார்‌. ஆழ்வார்கள்‌ பலரும்‌ திருமாலைக்‌ 
'கரிய மாணிக்கம்‌' என்று பாடியுள்ளனர்‌. இராமனது கரிய 
உடம்பிலிருந்து ஒளி கிளர்ந்தது என்ற செய்தியை 'வெய்யோன்‌ 
ஒளி தன்‌ மேனியின்‌ விரிசோதியின்‌ மறைய' என்று கம்பர்‌ 
பாடுகிறார்‌. கண்ணப்பர்‌ பிறந்தபோது அவரது கறுத்தமேனி 
* ஒளியுடையதாக இருந்தது என்பதனைக்‌ 'கருங்கதிர்‌ விரிக்கும்‌ 
மேனி காமருகுழவி' என்று பாடுகிறார்‌ சேக்கிழார்‌. தன்மீதுபட்ட 
ஒளியைப்‌ பளபளப்புடைய கறுப்புநிற மனிதத்தோல்‌ 'எதிரொளி' 
செய்துகாட்டும்‌ என்பது கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ காட்டும்‌ அழகுக்‌ 
காட்சியாகும்‌, 


நன்னூல்‌ 30/ஆம்‌ சூத்திரத்துக்கான விருத்தியுரையில்‌ 
அவ்வுரைகாரர்‌ “கண்‌' என்னும்‌ வேற்றுமை உருபினை 
விளக்குகிறார்‌. எடுத்துக்காட்டாகத்‌ தரப்படும்‌ சொற்றொடர்‌ 
'கறுப்பின்‌ கண்‌ மிக்குள்ளது அழகு' என்பதாகும்‌. நெருப்பின்‌ 
உள்ளார்ந்த தன்மை தெறல்‌ (சுடுதல்‌) என்பது போலக்‌ கறுப்பின்‌ 
உள்ளார்ந்த தன்மையே அழகுதான்‌ என்பது அக்காலத்தில்‌ 
நிலவிய கருத்து எனத்‌ தெரிகிறது. அக்காலம்‌ வரை அழகோடு 
சேர்த்து எண்ணப்பட்ட கறுப்பு நிறம்‌ பின்னர்‌ ஏன்‌ தனது 
மதிப்பை இழந்தது? அழகின்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக 
அது எப்படி மாறிப்‌ போனது? தாழ்வுக்கும்‌, இழிவுக்கும்‌ 
உரியதாகக்‌ கறுப்பு நிறம்‌ கருதப்பட்டதன்‌ சமூக வாலாற்றுக்‌ 
காரணிகள்‌ யாவை? இக்கேள்விகளுக்கான விடையினைச்‌ 
சமூக அமைப்பில்‌ காண இயலாது. மாறாக அதிகாரம்‌ சார்ந்த 
அரசியல்‌ அமைப்புக்குள்ளே தேடவேண்டும்‌. அதுவும்‌ தமிழ்‌ 
அரசுகள்‌ வீழ்ச்சியடைந்த 1ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிக்குப்‌ 
பின்னரே தேட வேண்டும்‌, 

கி.பி. 1810 முதல்‌ 1923 வரை தமிழ்நாடு இசுலாமியர்‌ 
படையெடுப்பால்‌ அலைக்கழிந்தது. மீண்டும்‌ 1383இல்‌ விசய 
நகரப்‌ பேரரசின்‌ தளபதிகளின்‌ படையெடுப்பால்‌ ஆட்சி 
மாற்றம்‌ ஏற்பட்டது. விசய நகரப்‌ பேரரசு இசுலாமியருக்கு 
எதிராக வைதிக நெறியை உயர்ந்த இலட்சியமாகக்கொண்டு 
தோன்றிய அரசமரபாகும்‌. ஆட்சியதிகாரம்‌ விசயநகரப்‌ 
பேரரசின்‌ தளபதிகளின்‌ கைக்கு மாறியவுடன்‌ தமிழ்‌ நாடு 
ஒரு பண்பாட்டு நெருக்கடியை எதிர்கொண்டது. அதாவது 


பண்பாட்டு அசைவுகள்‌ 41295 


| 


றில்‌ முதல்‌ ஈகத்‌ தமிழ்நாட்டின்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ 
காமிகம்‌ ஆட்சியாளர்களிடம்‌ நிலையாக வி இந்த 
ஆட்சியாளரைத்‌ தொடர்ந்து தெலுங்கு மொழி வக 
பெருமளவு குடியேறத்‌ தொடங்கினர்‌. பிராமணர்‌ தாடங்கிச்‌ 
சக்கிலியர்‌ ஈறாக இந்தக்‌ குடியேற்றம்‌ அமைந்தது. பிராமணர்‌, 
பிராமணரை அடுத்த 'மேல்‌ சாதியினரான' புலால்‌ உண்ணாத 
ரெட்டியார்‌, ராஜுக்கள்‌ இவர்களுக்கு அடுத்த படிநிலைகளில்‌ 
அமைந்த நாயுடு (வெலமா, கம்மவார்‌, கவர, காப்பு, பலிஜா), 
இவர்களுக்கும்‌ அடுத்த நிலையில்‌ உள்ள ஆசாரிகள்‌, பெரும்பாலும்‌ 
புன்செய்‌ நிலத்து விவசாயிகளான நாயக்கர்‌, மிகத்தாழ்நிலையில்‌ 
உள்ள செருப்புத்‌ தைக்கும்‌ சக்கிலியர்‌, தோட்டி வேலை செய்யும்‌ 
சக்கிலியர்‌ என இவர்களை வகைப்படுத்திக்‌ காணலாம்‌. 
இவர்களோடு செளராட்டிரப்‌ பகுதியிலிருந்து ஏற்கனவே 
வெளியேறி ஆந்திரத்தில்‌ இருந்த நெசவுத்‌ தொழில்‌ செய்யும்‌ 
சாதியான செளராட்டிரர்களும்‌ தமிழகத்தில்‌ வந்து குடியேறினர்‌. 
இக்கால கட்டத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ தனித்து வளர்ந்திருந்த 
சைவ, வைணவ மதங்கள்‌ பின்னுக்குத்‌ தள்ளப்பட்டன. வைதிக 
நெறியே முன்னிறுத்தப்பட்டது. 'இந்து மதம்‌' அதிகாரத்தில்‌ 
அமர்ந்தது. தமிழ்‌ அக்காலத்தில்‌ ஆட்சி மொழியாக இல்லை. 
ஆட்சியாளர்களின்‌ மொழியாகிய தெலுங்கு பேணப்பட்டது. 
அரசியல்‌ அதிகாரத்தில்‌, வைதிக நெறியின்‌ காவலர்களான 
பிராமணர்க்கும்‌ சமசுகிருதத்திற்கும்‌ முன்னுரிமை தரப்பட்டது. 
இவர்கள்‌ ஆட்சி முடியும்‌ தறுவாயில்‌ 4. பி. 1700க்குப்‌ பிறகு 
உருது பேசும்‌ வடநாட்டு முசுலிம்கள்‌ அங்கங்கே சில பகுதிகளில்‌ 
ஆட்சியதிகாரத்தைக்‌ கைப்பற்றினர்‌. மிகச்சில பகுதிகளில்‌ 
பிரஞ்சுக்காரரும்‌ ஏனைய பகுதிகளில்‌ பிரிட்டிஷ்காரர்களும்‌ 

ஆட்சியைக்‌ கைப்பற்றினர்‌. 
கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ முதலாகத்‌ 
தமிழ்நாட்டின்‌ அரசியல்‌ அதிகாரத்தைக்‌ கையிலே வைத்திருந்த 
அனைத்து ஆட்சியாளர்களும்‌, தமிழர்களின்‌ சராசரி 
நிறத்தில்‌ ருந்து வேறுபட்ட சிவந்த நிறமுடையவர்கள்‌. அவர்களால்‌ 
ஆதரிக்கப்பட்ட, வடநாட்டில்‌ இருந்து வந்த இசுலாமிய ஞானிகள்‌. 
ப்ளு பாதிரிமார்கள்‌, பிராமணர்கள்‌ ஆகிய அனைவரும்‌ 
ன ட்ட சிவந்த நிறம்‌ உடையவர்கள்‌. எனவே ஐந்தி 
அரசியல்‌ த. க விழ்யு தமிழ்நாட்டில்‌ அரசியல்‌ அதிகா ர 
பிடிக்கின்ற க அவவ ட மனறைகளையும்‌ ல்‌ 
கையிலேயே இருந்‌ அதிகார மும்‌ சிவந்த நிறமுடையவர்கள்‌ 
நிறமாக, த்த எனவே இந்த நிறம்‌ அதிகாரத்தில்‌ 
சின்னமாக நத ஆன்மீகத்தின்‌ நிறமாக, மேட்டிமையிலி 
' கு நிறைந்ததாகக்‌ காட்டப்பட்ட2ி 


4000p 
பொ. பரமசிவ 


சுருக்கமாகச்‌ சொல்வதானால்‌, தமிழ்‌ பேசும்‌ பெருவாரியான 
மக்கள்‌ கூட்டத்தாரின்‌ மரபுவழி அழகுணர்ச்சி மனிதத்‌ 
தோலின்‌ நிறத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ இசைமாற்றம்‌ பெற்றது. 
எதிர்நிலையில்‌ சொல்வதானால்‌, கறுப்பு நிறமுடைய மக்கள்‌ 
அழகற்றவர்களாகவும்‌, ஆளப்படுபவர்களாகவும்‌, அதிகாரத்‌ 
திற்குத்‌ தகுதியற்றவர்களாகவும்‌, இழிவின்‌ சின்னமாகவும்‌ 
கருதப்பட்டனர்‌. இன்றளவும்‌ இதுவே தொடர்‌ கதையாகி 
வருகிறது. எனவேதான்‌ தளைகளிலிருந்து தங்களை விலக்கிக்‌ 
காட்ட விரும்பும்‌ தனி மனிதர்கள்‌, அதாவது தனிவாழ்வின்‌ 
பொருளாதார மேன்மையிலும்‌ அதிகாரத்தின்மீதும்‌ வேட்கை 
உடையவர்கள்‌ சிவப்புத்‌ தோலை வெறியுடன்‌ விரும்புகிறார்கள்‌. 
எனவே 'கறுப்பு-சிவப்பு' என்பது வெறும்‌ அழகுணர்ச்சி சார்ந்த 
பிரச்சனையன்று. அது மரபுவழி அழகுணர்ச்சியிலிருந்து இசை 
மாற்றப்பட்டவர்களின்‌ அதிகார வேட்கைக்கும்‌ மரபுவழிச்‌ 
சங்கிலியால்‌ பிணைக்கப்பட்ட எளிய மக்களுக்கும்‌ இடையிலே 
நிலவிவரும்‌ ஒரு முரண்பாடு ஆகும்‌. 


* 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4015 


|. தெய்வங்களும்‌ சமூக மரபுகளும்‌ 


| 


தெய்வங்கள்‌ 


நம்மில்‌ கடவுள்‌ நம்பிக்கை உள்ளவரே மிகப்‌ 
பெரும்பாலோர்‌. கடவுள்‌ நம்பிக்கை உடையோரிலும்‌ 
ஒவ்வொருவர்‌ தங்கள்‌ மனத்திற்குப்‌ பிடித்த ஒரு 
வடிவத்தைக்‌ கடவுளாகக்‌ கற்பனை செய்து 
கொள்கிறார்கள்‌. கடவுளுக்கும்‌ ஒவ்வொரு தனி 
மனிதனுக்கும்‌ தனித்‌ தனியே தொடர்பு இருக்கிறது 
என்ற கற்பனையை மதவாதிகள்‌ மக்கள்‌ நெஞ்சிலே 
மிக அழமாகப்‌ பதித்திருக்கின்றனர்‌. இவ்வகையான 
தனிமனித-கடவுள்‌ உறவு மதங்கள்‌ உருவான பின்‌ 
எழுந்ததாகும்‌. இது பரிணாமம்‌ என்ற விஞ்ஞானக்‌ 
கொள்கைக்கு எதிரானதாகும்‌. 

மிகத்‌ தொடக்க காலத்தில்‌ இயற்கை மனித 
னுக்கு ஒரு புதிராகத்‌ தோற்றமளித்தது. இருள்‌, 
சூரியன்‌, பாம்பு ஆகிய இயற்கைப்‌ பொருள்கள்‌ 
மனிதனுக்குப்‌ புதிராக இருந்தன; அதே நேரத்தில்‌ 
அச்சத்தையும்‌ ஊட்டின. ஆயினும்‌ மனிதன்‌ 
இயற்கையே தனக்கு உணவை அளிக்கிறது என்று 
அறிந்துகொண்டான்‌. அச்சமும்‌ உணவுத்‌ தேவையும்‌ 
கொண்ட மனிதன்‌ இயற்கையின்‌ பேராற்றலை 
வணங்கத்‌ தலைப்பட்டான்‌. கூட்டு உழைப்பினால்‌ 
உணவைத்தேட மனிதன்‌ முற்பட்டபோது ஆற்றல்‌ 
மிகுந்த இயற்கையைத்‌ தனக்கு இணங்க வைக்க 
முயன்றான்‌. பழங்குடி மக்களின்‌ பாட்டும்‌ ஆட்ட 
மும்‌ அவர்களுடைய உணவுத்‌ தேவையோடு 
தொடர்புடையவை. வேட்டை மிருகங்கள்‌ நிறையக்‌ 
கிடைப்பதற்காகவும்‌ பின்‌ உணவுக்குரிய பயிர்கள்‌ 
நிறைய விளைவதற்காகவும்‌ அதற்கான மழை 
பெய்வதற்காகவும்‌ இயற்கையை அவர்கள்‌ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4 05% 


வேண்டினர்‌. அதற்காக, பயிர்கள்‌ விளைவது போன்றும்‌ மழை 
பெய்வது போன்றும்‌ ஆடிக்காட்டினர்‌. இவ்வாறு 'போலச்‌ செய்து 
காட்டுவதன்‌' மூலம்‌ இயற்கையை இணங்கவைக்க முடியும்‌ 
என்று நம்பினர்‌. இவ்வகையான ஆட்டமும்‌ பாட்டமும்‌ மந்திரச்‌ 
சடங்குகளோடு தொடர்புடையன. மந்திரமே உலக நாகரிகத்தில்‌ 
தொடக்க காலத்தில்‌ கலைகளுக்கும்‌ விஞ்ஞானத்திற்கும்‌ மூலமாக 
இருந்தது என்பதனைச்‌ சமூகவியல்‌ அறிஞர்கள்‌ பிரேசர்‌, ஜார்ஜ்‌ 
தாம்சன்‌ போன்றோர்‌ விரிவாக விளக்கிக்‌ காட்டி உள்ளனர்‌. 


உயிரினங்களிலே மனிதன்‌ கூடி. வாழுகின்ற விலங்கினத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. விலங்கு நிலையில்‌ இருந்தபோது யானை, மான்‌, 
எறும்பு போல மனிதன்‌ கூட்டம்கூட்டமாகவே வாழ்ந்த உயிரி. 
மனிதனின்‌ தொடக்க கால நாகரிகமான கற்கால நாகரிகத்திலும்‌ 
மனிதன்‌ மந்தைமந்தையாகவே அலைந்து திரிந்தான்‌. புதை 
பொருள்‌ ஆய்வுகளில்‌ சண்டுபிடிக்கப்படும்‌ கற்கருவிகள்‌ தொகுதி 
தொகுதியாகவே இன்றும்‌ கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. 
(மனிதன்‌ மந்தை உணர்ச்சி உடையவன்‌ என்பதால்தான்‌ இன்றும்‌ 
தனிமை மனிதனுக்கு அச்சத்தையும்‌ வக்கிர உணர்வையும்‌ 
ஊட்டுகிறது) மனித சமூகத்தின்‌ வளர்ச்சி அதனுடைய கூட்டுச்‌ 
சிந்தனையின்‌ விளைவு ஆகும்‌. இரும்புக்காலம்‌, செம்புக்காலம்‌ 
என்று மனிதன்‌ உலோகங்களைக்‌ கண்டுபிடித்து நாகரிகம்‌ 
பெற்றதும்‌ சக்கரம்‌, உழுகலப்பை போன்ற அரிய விஞ்ஞானக்‌ 
கண்டுபிடிப்புகளைக்‌ கண்டுபிடித்ததும்‌ கூடிக்கூடித்‌ தொழில்‌ 
செய்து பெற்ற அனுபவத்தினால்தான்‌. தெய்வங்களும்‌ அப்படிப்‌ 
பிறந்தவைதாம்‌ மிகப்‌ பழங்காலத்தில்‌ சிந்தனை அளவில்‌ 
இளம்‌ குழந்தைகளாக வாழ்ந்த மனிதர்கள்‌ தெய்வம்‌ என்பதை 
ஒரு ஆற்றலாகத்தான்‌ கருதினர்‌. கைகால்களுடல்‌ ர 
உருவமாகவோ, , மனிதனைப்‌ போன்ற பலபல! விலகல்‌ 
தமிழர்கூட 'முருகு' எனப்பட்ட ஓர்‌ ஆற்றலையே முதலில்‌ 
வணங்கனர்‌. பின்னர்‌ தனி மனிதச்‌ 9 கற்காத 
2 க ழ்‌ தனி மனிதச்‌ சிந்தனை வளர்ந்தபோதுதான்‌ 
முருகு' 'முருகன்‌' ஆக்கப்பட்டான்‌. இவ்வகையான றிகளும்‌. 
குணங்களும்‌, குலங்களும்‌ கொண்ட கடவுள்களும்‌ குறி ட 
சமூகத்தின்‌ தேவைக்கேற்ப அமைந்தவையே, ந்‌ 


ட மகள்‌, கன்றுகள்‌ சூழ்ந்தபர்‌ 
தெய்வம்‌ மழை நன்‌ ந இருக்க முடியும்‌. 2 வர்களின்‌ 
ஏந்திய மட்கல ப்ரத இந்திரனாகவோ, கையிலே கலப்பை 
சொன்னால்‌ தல்‌ த்‌ இருக்கமுடியும்‌. சுருக்கமாகச்‌ 
உற்பத்தி வ குறிப்‌। ரட்ட இனக்குழு என்ன வகையான்‌ 

றயினைச்‌ சார்ந்திருக்கிறதோ அதைப்‌ பொறுத்தி 


4 136 p 
தொ. பரமசிவன்‌ 


அத்தெய்வங்களின்‌ வடி.வங்களும்‌ குணங்களும்‌ அத்தெய்வத்தைப்‌ 
பற்றிய கதைகளும்‌ அமையும்‌. 

நம்முடைய கிராமப்புறத்‌ தேவதைகள்‌ எல்லாம்‌ கையிலே 
காவலுக்குரிய ஆயுதங்களையே ஏந்தியிருக்கின்றனவே, ஏன்‌? 
பயிரைக்‌ காத்தல்‌, கண்மாயிலிருந்து பாய்கின்ற நீரைச்‌ காத்தல்‌, 
விளைந்த பயிரைப்‌ பகைவரிடமிருந்து காத்தல்‌, அறுவடை 
செய்த தானியங்களைக்‌ காத்தல்‌, உழவுக்கு வேண்டிய 
கால்நடைகளைப்‌ பகைவரிடமிருந்து காத்தல்‌, ஊர்‌ எல்லையில்‌ 
நின்று எதிரிகளிடமிருந்து ஊரைக்‌ காத்தல்‌ - இந்தக்‌ காப்பு 
நடிவடிக்கைகள்தாம்‌ நேற்றுவரை கிராமப்‌ பொருளாதாரத்தின்‌ 
அடிப்படை. எனவே இந்த மக்களின்‌ தெய்வங்களெல்லாம்‌ இந்த 
மக்களைப்‌ போலவே ஏதேனும்‌ ஓர்‌ ஆயுதம்‌ ஏந்தி, காவலுக்குரிய 
வயல்களின்‌ ஓரத்திலும்‌ சண்மாய்க்‌ கரையிலும்‌, ஊர்‌ மந்தையிலும்‌ 
ஊர்‌ எல்லையிலும்‌ அயராது கண்‌ விழித்து நிற்கின்றன. இவை 
உட்காருவதும்‌, கண்‌ மூடுவதும்‌ கிடையாது. இந்த மக்களைப்‌ 
போலவே இத்தெய்வங்களும்‌ முறுக்கிய மீசையும்‌ வரிந்து 
கட்டிய வேட்டியுமாகச்‌ சட்டையில்லாமல்‌ (சில நேரங்களில்‌ 
தலைப்பாகையுடன்‌) கள்ளும்‌ கறியும்‌ உண்பவையாக வாழ்கின்றன. 


மிகப்‌ பழங்காலத்திலிருந்து மக்களினப்பெருக்கம்‌, அதற்குத்‌ 
தேவையான உணவு உற்பத்திப்‌ பெருக்கம்‌, உணவு உற்பத்திக்கு 
அடிப்படையான கால்நடைப்‌ பெருக்கம்‌, மழை இவையே 
மனிதகுல வரலாற்றில்‌ சமுதாயத்தின்‌ இலட்சியமும்‌ தேவையுமாய்‌ 
இருந்திருக்கன்றன. எனவேதான்‌ இன்றும்‌ எல்லா மதத்தினரும்‌ 
மகப்பேறு என்பது இறைவனால்‌ அருளப்பட்டது என்றும்‌, அதைத்‌ 
தடுத்து நிறுத்துவது பாவம்‌ என்றும்‌ அடிமனத்தில்‌ எண்ணுகின்றனர்‌. 
உயிர்களைப்‌ பெருக்கும்‌ ஆற்றல்‌ பெண்களுக்குரிய பண்பாகும்‌. 
எனவே பெண்‌ தெய்வங்கள்‌ எல்லாம்‌ சமூகத்தில்‌ இத்தகைய 
தேவைகளை நிறைவு செய்யப்‌ பிறந்தவையே. நோய்க்‌ காலத்தில்‌ 
குழந்தையைத்‌ தாய்‌ அக்கறையுடன்‌ பேணிக்‌ காக்கிறாள்‌. (அம்மை, 
கோமாரி முதலிய) இப்பெண்‌ தெய்வங்களும்‌ நோய்களிலிருந்து 
மக்களையும்‌ கால்நடைகளையும்‌ காக்கின்றன. 


சிவபெருமான்‌, விஷ்ணு, மீனாட்சி முதலிய பெருந்தெய்வங்கள்‌ 
எல்லாம்‌ இப்பண்புகளைக்‌ கொண்டிருக்கவில்லையே, ஏன்‌? 
என்ற சந்தேகம்‌ அடுத்து எழுகின்றது. இத்தெய்வங்கள்‌ ஆதியில்‌ 
இப்படிப்‌ பிறந்தவைதாம்‌. இனக்குழு மக்களிடையேதான்‌ 
இத்தெய்வங்கள்‌ பிறந்தன. நாளடைவில்‌, தனிச்‌ சொத்துரிமை 
வளரவளர உடலால்‌ உழைப்பவர்கள்‌, உடைமையாளர்கள்‌ 
என்ற பிரிவு சமூகத்தில்‌ தோன்றியபோது இத்தெய்வங்கள்‌ 
உடைமையாளர்களின்‌ தெய்வங்களாகிவிட்டன. அவர்களுடைய 


4137p 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


எ பாடுகளெல்லாம்‌ (புலால்‌ உண்ணாமை போன்றவை 
இத்தெய்வங்களின்‌ பண்புகளாகிவிட்டன. ) 


காடுகளில்‌ கூட்டம்‌ கூட்டமா. கத்‌ திரிந்த மனிதன்‌ மண்மீது 
இடந்தவற்றைப்‌ பொறுக்கும்‌, நிலத்தைத்‌ தோண்டியும்‌ உணவைச்‌ 
சேகரித்தான்‌. பின்னர்‌ வேட்டையாடினான்‌; மீன்‌ பிடித்தான்‌; 
பின்னர்‌ கால்நடைகளைப்‌ பழக்கினான்‌; மேய்ச்சல்‌ நிலம்‌ தேடி 
இடம்‌ பெயர்ந்தான்‌; அக்காலத்தில்‌ பெண்கள்‌ கண்டுபிடித்த 
விவசாயத்தைக்‌ கால்நடைகளின்‌ துணைகொண்டு வளர்த்தான்‌. 
போரில்‌ தான்‌ வென்ற பகைவர்களின்‌ உடல்‌ உழைப்பினைக்‌ 
கொண்டு பயிர்‌ நிலங்களின்‌ அளவைப்‌ பெருக்கினான்‌. ஒவ்வொரு 
கட்டத்திலும்‌ அவனுக்கு இயற்கை துணைசெய்தது; சில நேரங்களில்‌ 
பழிவாங்கியது. இவற்றினூடாக மனிதக்‌ கூட்டங்கள்‌ இடையறாது 
போராடி வளர்ச்சி பெற்றன. வாழ்நிலை, நம்பிக்கை இன்னும்‌ 
பல காரணங்களால்‌ அவை இனக்குழுக்களாயின. விவசாயம்‌ 
பெருகிய நிலையில்‌ தனிச்‌ சொத்துடைமை வளர்ந்தது; போர்களும்‌ 
பெருகின; இனக்குழுக்கள்‌ தம்முள்‌ பொருதின; தொடர்ந்த 
போராட்டங்களால்‌ இனக்குழுக்கள்‌ கரைந்து அரசுகளும்‌ 
நாடுகளும்‌ உருவாயின. தோற்றுப்‌ போனவர்கள்‌ கடுமையான 
உடலுழைப்பிற்குத்‌ தள்ளப்பட்டனர்‌. வென்ற கூட்டத்தார்‌ 
உடலுழைப்பிலிருந்து விலக ஆரம்பித்தனர்‌. நாளடைவில்‌ உடல்‌ 
உழைப்பு இல்லாதவர்கள்‌ உடைமையாளராகவும்‌ மேல்தட்டு 
மக்களாகவும்‌ மாறிவிட்டனர்‌. 


புனித 


ல ட லவையாகவும்‌ கருதப்பட்டன. எனவே மந்திரச்‌ 


“டங்குகளுக்கு உரியவையாகவும்‌ கருதப்பட்டன. இம்மந்தி7* 


க தத்தின்‌ மிகப்‌ பழைய தொடக்க நிலையாகும்‌: 
(இந்தக்‌ | ்‌ மய தொட ்‌ 
ட பெலக்குறிகளே பின்னர்‌ ஒரு கட்டத்தில்‌ மனித வடிவ 


வத்தின்‌ 


ஈக அல்லது வேலைக்குத்‌ 
ன்‌ த்த டனர்‌ 
பட்டன. இப்பங்கீடு தெய்‌ 


ட்ட க ன 


பெயரால்‌ செய்யப்பட்டது. பங்கீடு சரியாக இல்லாவிட்டால்‌ 
தெய்வம்‌ தண்டிக்கும்‌ என்பது இனக்குழு மக்களின்‌ நம்பிக்கை. 
இப்பங்கீட்டுத்‌ தெய்வத்தைப்‌ பற்றிய தொல்லெச்சம்‌ போன்ற 
செய்திகள்‌ பழைய இலக்கியங்களிலும்‌ புராணங்களிலும்‌ 
காணப்படுகின்றன. தமிழிலக்கியத்தில்‌ இத்தெய்வம்‌ பால்‌ வரை 
தெய்வம்‌ (பால்‌-பிரிவு) என்று கூறப்பட்டுள்ளது. இத்தெய்வத்தின்‌ 
விருப்பத்தின்‌ பேரில்தான்‌ ஓர்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ சந்தித்து 
உறவு கொள்கின்றனர்‌ என்பது பழந்தமிழர்‌ நம்பிக்கை. ஆரியரின்‌ 
ரிக்‌ வேதத்தில்‌ 'ரித' என்னும்‌ பங்ட்டுத்‌ தெய்வம்‌ மறைந்தது 
பற்றிய புலம்பல்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. கிரேக்கர்‌ இப்பங்டட்டுத்‌ 
தெய்வத்தை 'மீர' (00௦) என்று அழைத்ததாகக்‌ கிரேக்கத்தின்‌ 
பழைய புராணங்கள்‌ பேசுகின்றன. 


அடுத்த கட்ட வளர்ச்சியில்‌, இவ்வகையான பங்ஒட்டு 
வாழ்க்கை இனக்குழு மக்களிடையே மறைந்து போகிறது. 
பங்கட்டுத்‌ தெய்வமும்‌ மறைந்து போடறது. தமக்கு உரிய பங்கு 
கிடைக்கவில்லை என்ற நிலையில்‌ சிலர்‌ புலம்புகின்றனர்‌. பிறகு 
பங்கீட்டுத்‌ தெய்வங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ கதையாக மிஞ்சுகன்றன. 
பின்‌ அவையும்‌ மறைந்து போய்விடுகின்றன. ஒவ்வோர்‌ கட்ட 
வளர்ச்சியிலும்‌ அதற்கு முந்திய கட்ட வளர்ச்சி அடியுரமாகப்‌ 
போய்விடுகின்றது. ஆனால்‌, விவசாயம்‌ வளர்ந்தபோது 
கால்நடை வளர்ப்பு அழியவில்லை. மாறாக விவசாயத்தின்‌ 
துணைத்‌ தொழிலா விடுகிறது. உதாரணமாகக்‌ கிருஷ்ணன்‌, 
பலராமன்‌ என்ற இரு தெய்வங்களை எடுத்துக்கொள்வோம்‌. 
கிருஷ்ணன்‌, விருஷ்ணி - யாதவர்‌ எனப்பட்ட கால்நடை 
வளர்க்கும்‌ தொழிலையுடைய இரு குழுக்களின்‌ தலைவன்‌ 
ஆவான்‌. பலராமன்‌, சாத்துவதர்‌ எனப்பட்ட உழவர்களின்‌ 
குழுத்தலைவன்‌ ஆவான்‌. காட்டில்‌ மாடு மேய்ப்பவர்களின்‌ 
இசைக்கருவியான புல்லாங்குழலைக்‌ இருஷ்ணன்‌ கையில்‌ 
பார்க்கிறோம்‌. உழவர்களின்‌ குழுத்‌ தலைவனான பலராமனோ 
கையில்‌ கலப்பை ஏந்தியுள்ளான்‌. 


இத்தெய்வங்களைப்‌ பற்றிய புராணக்‌ கதைகளும்‌, இவற்றின்‌ 
யல்பை நன்கு உணர்த்துகின்றன. பலராமன்‌ நிறைய மது 
குடிப்பவன்‌. ஒரு முறை மதுவெறியில்‌ ஒரு மரத்தடியில்‌ சாய்ந்து 
கொண்டு நீராடுவதற்காகத்‌ தன்னிடம்‌ வருமாறு யமுனை 
நதியை அழைக்கிறான்‌. அவள்‌ வர மறுக்கிறாள்‌. உடனே தன்‌ 
ஆயுதமான சலப்பையை வீசி எறிந்து அவளைத்‌ தன்னிடத்திலே 
வரவழைத்துவிடுகிறான்‌. இக்கதையின்‌ உட்கிடை என்ன! 
பலராமன்‌ வாழ்ந்த காலத்தில்‌ அவன்‌ தலைமை ஏற்ற சாத்துவதா 
யமுனைக்‌ கரையில்‌ பல புதிய நீர்வழிகளைக்‌ கண்டு விவசாயப்‌ 
பயிர்‌ நிலங்களைப்‌ பெருக்கினர்‌ என்பதே. 


8 b 139 
பண்பாட்டு அசைவுகள்‌ 4195 


சனகன்‌, காட்டு வாழ்க்கையில்‌ நிலத்தைக்‌ கலப்பை 
ட கொண்டு உழுதபோது நிலத்துக்குள்‌ இருந்து வந்தவள்‌ தை 
என்பது சதையின்‌ பிறப்பைப்‌ பற்றிய கதை. இதன்‌ பொருள்‌, 
சதை உழும்‌ தொழிலையுடைய ஒரு குழுவிலிருந்து பிறந்த 
தெய்வம்‌ என்பதுதான்‌. 
இருஷ்ணன்‌ - பலராமன்‌ கூட்டு அக்காலத்தில்‌ யமுனை 
நதிக்கரையில்‌ தங்கள்‌ எதிரிகளுடன்‌ போராடுவதற்காகக்‌ 
கால்நடை வளர்ப்போரும்‌, விவசாயம்‌ செய்வோரும்‌ தம்முள்‌ 
அமைத்துக்கொண்ட கூட்டையே காட்டுகிறது. 


£ கோடரியை ஆயுதமாக உடைய பரசுராமன்‌ தந்தையின்‌ 
ஆணையின்‌ பேரில்‌ தாயைக்‌ கொன்றான்‌ என்ற கதை இனக்குழு 
வளர்ச்சியின்‌ ஒரு கட்டத்தில்‌ தாய்வழிச்‌ சமூக அமைப்பு, 
தந்தைவழிச்‌ சமூக அமைப்பாக மாறியபோதுதான்‌ பிறந்திருக்க 
வேண்டும்‌. (பரசுராமன்‌ ஏந்தியுள்ள கோடரி, வேட்டைச்‌ சமூக 
வாழ்க்கையிலேயே ஓர்‌ ஆயுதமாக இருந்தது. கர்நாடகத்தில்‌ 
பிரம்மகிரி என்ற ஊரில்‌ கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகளில்‌ 
ஒரு கற்கோடரியும்‌ உண்டு.) தாய்வழிச்‌ சமூக அமைப்பு, 
தந்தைவழிச்‌ சமூக அமைப்பாக மாறும்போது, வயதுவந்த மகன்‌ 
தந்தையைத்தான்‌ ஏற்றுக்கொள்வான்‌. இக்காலக்‌ கட்டத்தில்‌ 
குடும்பங்களில்‌ முரண்பாடுகள்‌ தோன்றும்‌. பெண்ணை அடிமை 
யாக்க அண்‌ அதீதமான சில நிலைகளில்‌, நடைமுறைக்கு 
ஒவ்வாத கற்பு நெறியைப்‌ பெண்ணுக்கு விதிக்கிறான்‌. கற்பு- 
பத்தினித்தன்மை என்பதன்‌ பெயரால்‌ பெண்ணின்‌ சுதந்திரம்‌ 
பறிக்கப்படுகிறது. அம்முரண்பாட்டின்‌ வெளிப்பாடே தந்தை 
ஏவியதனால்‌ மகன்‌ பரசுராமன்‌ தாயைக்‌ கொன்ற கதையாகும்‌. 
ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில்‌ ஒவ்வொரு தெய்வத்தைப்‌ பற்றி 
யும்‌ கதைகள்‌ நிறையப்‌ பெருகிவிடுகின்றன. ஒரளவு ஒற்றுமை 
யுடைய தெய்வக்‌ கதைகள்‌ ஒன்றோடொன்று கலந்துவிடுகின்றன. 
இரண்டு மூன்று தெய்வ வழிபாடுகள்‌ ஒன்றாகக்‌ கலந்து ஒரே 
தெய்வ வழிபாடாகப்‌ பரிணமித்துவிடுகன்றன. அநேகமாக 
இன்றுள்ள சிவ வழிபாடு, முருக வழிபாடு, விஷ்ணு (இருமால்‌ 
வழிபாடு இவையெல்லாம்‌ பலவகை வழிபாடுகள்‌ ஒன்றாகச்‌ 
சலந்து ஒரே தெய்வ வழி பாடாகப்‌ பரிணமித்தவையே. 


அரப்பா நாகரிகத்தின்‌ பசுபதி வழிபாடு, வேதத்திலுள்ள 
ருத்ர வழிபாடு, தமிழ்நாட்டில்‌ நிலவிய தறி வழிபாடு - இந்த 
மூன்றும்‌ கலந்ததே சிவ வழிபாட்டின்‌ அடிப்படை. வட 
த்க்‌ ச்‌ கந்த வழிபாடு, தமிழ்நாட்டின்‌ முருச 
ழியாடு, இழுது த ம ன்‌ கத்ர்‌ டு- 

இவற்றின்‌ க ஈகீந்தியப்‌ பகுதிகளில்‌ பிறந்த கார்த்திகேய த்‌ 
ய்‌ கலவைதான்‌ இன்றுள்ள முருக வழிபாடு. வாசுதேவ 


4 140 p 


தொ. பரமசிவன்‌ 


இருஷ்ண வழிபாடு, பலராம வழிபாடு, வேதத்தின்‌ நாராயண 
வழிபாடு - இவை அனைத்தும்‌ கலந்தே விஷ்ணு வழிபாடு 
உருவாயிற்று. இனக்குழு வாழ்க்கையுடைய மக்களின்‌ வழிபாட்டு 
முறைகள்‌, அரசுகள்‌ உருவாகியபோது கலந்து பெருவழிபாட்டு 
நெறியாக (ய!) உருவெடுத்து, மதம்‌ என்ற நிலைக்கு வளர்ந்தன. 


சுருக்கமாகச்‌ சொல்வதானால்‌, ஆதி மனிதக்‌ கூட்டம்‌ 
உணவுத்‌ தேவைக்காகவே அச்சத்தோடும்‌, ஆச்சரிய உணர்வோடும்‌ 
இயற்கையை வணங்கியது. சமூகத்தின்‌ ஒவ்வொரு வளர்ச்சிக்‌ 
கட்டத்திலும்‌ சமூகத்‌ தேவைகள்‌ மாறி, வளர்ந்து, பெருகும்போது 
கதைகளும்‌ புராணங்களும்‌ அதற்குத்தக வளர்ந்தன. அரசுகள்‌ 
உருவாகி வளர்ந்தபோது ஆளுங்கணம்‌, ஆளப்படுவோர்‌ என்ற 
நிலையில்‌ தெய்வங்களும்‌ பெருந்தெய்வங்கள்‌, சிறுதெய்வங்கள்‌ 
என்ற பிரிவுகளோடு அமைந்தன. பெருந்தெய்வக்‌ கதைகள்‌ 
எழுதப்பட்டுப்‌ புராணங்கள்‌ உருவாயின. சிறுதெய்வங்களின்‌ 
கதைகள்‌ உழைக்கும்‌ மக்களின்‌ நாவிலே பாட்டாக மலர்ந்தன. 
அவர்களின்‌ நினைவிலேயே அக்கதைகள்‌ தொடர்ந்து வந்தன. 
காலப்போக்கில்‌ சில மறைந்தன. வேறு சில பெருவழிபாட்டு 
நெறிக்குள்‌ கலந்து அவற்றால்‌ உள்வாங்கப்பட்டு மறைந்தன. 


* 


பண்பாட்டு அசைவுகள்‌ 41 


சிறுதெய்வ நெறிகள்‌ 


சிறுதெய்வ ஆய்வு நாட்டுப்புறப்‌ பண்பாட்டியலின்‌ 
ஒரு பெரும்‌ பிரிவாகும்‌. இந்த வகையான ஆய்வு 
தமிழ்நாட்டில்‌ கடந்த இருபத்தைந்து ஆண்டு 
களாகத்தான்‌ தொடங்கப்பட்டது. இந்த வகையான 
ஆய்வுச்‌ சிந்தனையைத்‌ தொடங்கியதில்‌ தாமரை, 
'அராய்ச்சி' போன்ற இதழ்களுக்குப்‌ பெரும்பங்குண்டு. 
சொல்‌ விளக்கம்‌ 


முதலில்‌, “சிறு தெய்வம்‌' என்ற சொல்லின்‌ 
தோற்றத்தை நோக்குவோம்‌. முதன்முதலாக “சென்று 
நாம்‌ சிறுதெய்வம்‌ சேரோம்‌ அல்லோம்‌” என்று 
அப்பர்‌ தேவாரத்தில்‌ பயின்று வருகிறது. இதன்‌ 
காலம்‌ இ.பி. ஏழாம்‌ நூற்றாண்டு ஆகும்‌. இதற்கு 
நேர்மாறாகப்‌ 'பெருந்தெய்வம்‌' என்ற சொல்வழக்கு 
புறநானூற்றிலேயே காணப்படுகிறது. இரண்டு 
வேந்தர்களையும்‌ ஒன்றாகக்‌ கண்ட புலவர்‌, “இரு 
பெருந்தெய்வமும்‌ உடன்‌ நின்றாஅங்கு” (பாடல்‌ 
எண்‌: 58) என்று பலராமனையும்‌ திருமாலையும்‌ 
நினைத்துப்‌ பாடுகிறார்‌. எனவே, சமூகத்தின்‌ 
அடித்தளத்து மக்கள்‌ வழிபடும்‌ கடவுளரைச்‌ சிறு 
தெய்வங்கள்‌ எனவும்‌, மேல்தளத்து மக்கள்‌ வழிபடும்‌ 
தெய்வங்களைப்‌ பெருந்தெய்வம்‌ எனவும்‌ குறிப்பிடும்‌ 


வழக்கம்‌ அக்காலத்திலேயே இருந்திருப்பதாகத்‌ 
தெரிறெது. 


{142% தொ. பரமசிவன்‌ 


மிகப்பழைய நம்பிக்கைகளையும்‌ உணர்வுகளையும்‌ பேணி 
நிற்பவையாகும்‌. இக்கட்டுரையில்‌ றுதெய்வம்‌ என்ற சொல்‌ 
நாம்‌ பழகிவிட்ட சொல்‌ என்பதனாலேயே எடுத்தாளப்படுகறது. 

17ஆம்‌ நூற்றாண்டில்‌ குமரகுருபரர்‌, “செத்துப்‌ பிறக்கின்ற 
தெய்வங்கள்‌ மணவாளன்‌” என்று முருகனைக்‌ குறிப்பிடுகன்றார்‌. 
இப்பாடலில்‌ செத்துப்‌ பிறப்பனவாக அவர்‌ குறிப்பது சிறு 
தெய்வங்களையே என்று ஊகிக்கலாம்‌. 


'சிறுதெய்வம்‌' என்ற சொல்‌ எதைக்‌ குறிக்கும்‌? சிறுதெய்வங்‌ 
களின்‌ முதற்பண்பு அவை பிராமணரால்‌ பூசை செய்யப்‌ 
பெறாதவை என்பதே. பிராமணப்‌ பூசை இன்மையால்‌ இவை 
இயல்பாகவே இரத்தப்‌ பலி பெறும்‌ தெய்வங்களாகின்றன. 
இவை, நாள்தோறும்‌ அறுகாலப்‌ பூசை பெறுவதில்லை. இவற்றின்‌ 
திருவிழாக்களில்‌ 'சாமியாட்டம்‌' இடம்பெறும்‌. 


வழிபடுவோர்‌ 


சிறுதெய்வ வழிபாடு சமூகத்தில்‌ எப்பிரிவினரிடம்‌ 
தொல்வழக்காக உள்ளது என்பது அடுத்த கேள்வி. பொதுவாக, 
பிராமணரல்லாத எல்லாச்‌ சாதியினரும்‌ சிறுதெய்வ வழிபாட்டை 
உடையவர்கள்‌ ஆவர்‌. பிராமணரல்லாத உயர்‌ சாதியாரிடமும்‌- 
புலாலுண்ணாத வேளாளரிடத்தில்‌ - சிறுதெய்வ வழிபாடு 
மிகக்குறைவாக உள்ளது. நிலவுடைமை அமைப்பில்‌ பிற எல்லாச்‌ 
சாதியாரும்‌ சிறுதெய்வ வழிபாட்டில்‌ ஈடுபட்டவரே. 


கோயில்‌ அடையாளம்‌ 


சிறுதெய்வக்‌ கோயில்கள்‌ சிறியவை. சில இடங்களில்‌ அவை 
கட்டிடமின்றி அமைதலும்‌ உண்டு. இன்னும்‌ சில இடங்களில்‌ 
மரங்களும்‌, புதருமே தெய்வமாகக்‌ கருதி வழிபடப்‌ பெறும்‌. மரங்கள்‌ 
பரும்பாலும்‌, வேம்பு, பனை, உடை, பூவரசு ஆதியவையாக 
இருக்கும்‌. பெண்‌ தெய்வக்‌ கோயில்கள்‌ பெரும்பான்மை வடக்கு 
நோக்கியும்‌ சிறுபான்மை கிழக்கு நோக்கியும்‌, ஆண்‌ தெய்வக்‌ 
கோயில்கள்‌ இழக்கு நோக்கியே அமைவதும்‌ மரபாகும்‌. ஒரு 
சிறு தெய்வக்‌ கோயிலில்‌ பெரும்பாலும்‌ ஒரு தெய்வம்‌, அல்லது 
மூன்றிலிருந்து இருபத்தொரு தெய்வங்கள்‌ வரை வடக்கு, இழக்கு, 
தெற்கு நோக்கி அமைந்திருக்கும்‌. 


பெயர்கள்‌ 


சிறுதெய்வங்களின்‌ பெயர்கள்‌ பெருந்தெய்வங்களின்‌ 
பெயர்களிலிருந்து தெளிவாகவே வேறுபட்டு நிற்‌ ன்றன. 
ஆண்‌ இறு தெய்வங்களின்‌ பெயர்கள்‌ பொதுவாக அய்யா, 


4139 


பண்பாட்டு ப்‌ 
ண்பாட்டு அசைவுகள்‌ 


5 ளோடும்‌ (கருப்பையா 

பல்‌ ஈன்‌, சாமி முதலிய விகுதிக ரப்‌ 
இ ரன தனமான. கருப்பசாமி), பெண்‌ தெய்வங்களின்‌ 
யர்கள்‌ அம்மன்‌, நாச்சி, கழவி முதலிய விகுதிகளோடும்‌ 
(முத்தாலம்மன்‌, பெரியநாச்சி, அரியாக்கிழவி) அமைந்திருக்கும்‌. 


கோயில்‌ அமையும்‌ இடங்கள்‌ 


இச்சிறுதெய்வக்‌ கோயில்கள்‌ பொதுவாக ஊர்‌ மந்தை, 
ஊரின்‌ எல்லை, குளக்கரை, கண்மாய்க்கரை, களத்துமேடு, 
வயற்புறம்‌, அழிந்த கோட்டை களின்‌ வாசற்பகுதி இருந்த இடம்‌, 
நெடுஞ்சாலை ஓரம்‌ முதலிய இடங்களில்‌ அமைந்திருக்கும்‌. 
அந்த இடங்கள்‌ அனைத்தும்‌ காவலுக்குரிய இடங்கள்‌ அகும்‌. 
எனவே பெரும்பாலான இறு தெய்வங்கள்‌ காவல்‌ தெய்வங்களாக 
அமைவனவே. 


உருவம்‌ 


பெண்‌ சிறுதெய்வங்கள்‌ பீடத்தின்‌ மேல்‌ அமர்ந்த கோலத்‌ 

தில்‌ இரண்டு கைகளோடு, தலையில்‌ வெவ்வேறு வகையான 
மகுடங்களுடன்‌ இருக்கும்‌. கையில்‌ வேல்‌, 
காறை, கையில்‌ வளை, காலில்‌ தண்டை ஆகியவற்றோடு 
அமைந்திருக்கும்‌. ஒன்றிரண்டு தனித்த வேறுபாடுகளும்‌ உண்டு. 
ஈகாளியம்மன்‌ இடது 
ல பெண்‌ தெய்வங்கள்‌ 
டுப்புறப்‌ பாடல்களிலும்‌, 
ளன. அண்‌ தெய்வங்கள்‌ 
மட்டும்‌ முழங்காலிட்ட 


ப்வில்‌ ரே ஒரு தெய்வம்‌ மட்டும்‌ கள 

ய்‌ ஓ 
ஆய்வில்‌ இதுவரை க ர்ளது. நெல்லை மாவட்டத்தின்‌ 
இத்தெய்வத்திற்கு : ட்டத்தின்‌ சில பகுதிகளிலும்‌. 
பெயர்‌, இந்தப்‌ பொய்மை வண்டிமலைச்சியம்மன்‌' என்று 
்‌ Al ல்களில்‌ மல்லாந்த 
மாக இரண்டு உருவங்கள்‌ மிகப்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


தொ. பரமசிவன்‌ 


சிறுதெய்வமா, பெருந்தெய்வமா என்று அறுதியிட்டுரைக்க 
முடியாதபடி மிகச்‌ சல தெய்வங்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
ஒன்று “காமாட்சி அம்மன்‌' ஆகும்‌. பழம்பெரும்‌ கோயில்களில்‌ 
ஒன்றான காஞ்சிபுரம்‌ காமாட்சியம்மன்‌ கோயில்‌ ஒரு 
பெருந்தெய்வக்‌ கோயிலாகும்‌. ஆயினும்‌, தமிழ்நாட்டின்‌ 
திராமப்புறங்களில்‌ காமாட்சியம்மன்‌ பிராமணப்‌ பூசையின்றி 
இரத்தப்‌ பலி பெறும்‌ சிறுதெய்வமாகவே காணப்படுகிறது. 
எனவே, காமாட்சியம்மன்‌ முதலில்‌ சிறுதெய்வமாக இருந்து, 
இடைக்காலத்தில்‌ பெருந்தெய்வமாக மாற்றப்பட்டிருக்கிறது 
என்பது தெரிகிறது. 
உருவமில்லாதன 

சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ உருவம்‌ இல்லாதன, உருவம்‌ 
உடையன என இரு வகை உண்டு. மரங்களையே தெய்வங்களாக 
வழிபடுதல்‌ ஒரு வகையாகும்‌. சில இடங்களில்‌ கல்லாலான 
கழுமரங்களே வழிபடப்‌ பெறுகின்றன. சில இடங்களில்‌ பீடங்கள்‌ 
மட்டும்‌ உருவமின்றி வழிபடப்‌ பெறுகின்றன. அழகர்கோயிலில்‌ 
பதினெட்டுப்‌ படிகளும்‌, படிகளுக்கு முன்னமைந்த இரண்டு 
கதவுகளுமே தெய்வமாகக்‌ கருதி வழிபடப்‌ பெறுகின்றன. இன்னும்‌ 
சில இடங்களில்‌ நடப்பட்ட குத்துக்கற்களில்‌ தெய்வம்‌ உறைவதாக 
நம்பி வழிபடுவர்‌. தெய்வங்கள்‌ பந்தியாக (வரிசையாக 21 
தெய்வங்கள்‌) அமைந்த கோயில்களில்‌ முக்கியமான ஒன்றிரண்டு 
மட்டும்‌ உருவங்களாகவும்‌, பிற தெய்வங்கள்‌ பீடங்களாகவும்‌ 
வழிபடப்படுகின்றன. 


வழிபடு கடவுளர்‌ இயல்பு 

உருவமுடைய சிறுதெய்வங்கள்‌ எல்லாம்‌ அவை ஆணாயினும்‌ 
பெண்ணாயினும்‌ ஆயுதங்களை ஏந்தியிருப்பது அவற்றின்‌ பொதுப்‌ 
பண்பாகும்‌. எனவே, சிறுதெய்வங்கள்‌ அனைத்தும்‌ வீரவழிபாட்டுத்‌ 
தெய்வங்கள்‌ எனக்‌ கருதப்படுகின்றன. தன்னுடைய ஊரை, 
ஊரின்‌ கால்நடைகளை, கண்மாய்‌ நீரை, பெண்களை, விளைந்த 
பயிர்களைக்‌ காக்கின்ற சண்டையில்‌ உயிர்துறந்த ஆண்கள்‌ 
எல்லாம்‌ வீரவழிபாட்டிற்கு உரியவர்களாவர்‌. இவர்களுக்குத்‌ 
தனிப்பெயர்‌ இருந்தாலும்‌ வேடியப்பன்‌, பட்டவன்‌ என்ற 
பொதுப்‌ பெயர்களில்‌ வடமாவட்டங்களிலும்‌; மதுரை, 
மாவட்டங்களில்‌ கருப்பசாமி என்ற பொதுப்‌ பெயரிலும்‌: நெல்லை 
குமரி மாவட்டங்களில்‌ சுடலைமாடன்‌ என்ற பொதுப்பெயரிலும்‌ 
இத்தெயவங்கள்‌ அடங்கிவிடும்‌. இப்‌ பொதுப்பெயர்கள்‌ பொது 
வழிபாட்டுநெறி ஒன்றை 2 ருவாக்கிவிடுகின்றன. 
கொல்லப்பட்டோர்‌, 


முகவை 


பெண்‌ தெய்வங்களில்‌ பகைவரால்‌ 


பாலியல்‌ வன்‌ முறையை எதிர்க்கும்‌ முயற்சியில்‌ இறந்தோர்‌, 


ட்‌ 145 p 
ண்பாட்டு அசை வுகள்‌ ்‌ 


. வன்மறையிலிருந்து தப்பிக்கவும்‌, அதை எதிர்க்கவும்‌ 
ன்‌ க ்துகொண்டேரர்‌. கணவனோடு உயிர்‌ நீத்தோர்‌ 
ஆஃயோரே வீரவழிபாட்டுக்கு உரியவராவர்‌. பொதுவாக 
வீரவழிபாட்டிற்கு உரியவர்கள்‌ எல்லாம்‌ அகால மரணத்தைச்‌ 
சந்தித்தவர்கள்‌ ஆவர்‌. 

வீரவழிபாட்டு நெறியில்‌ இரண்டு சாரா ர்‌ ஒரே தெய்வத்தை 
வழிபடுவதும்‌ உண்டு. கொல்லப்பட்ட வீரனைச்‌ சார்ந்த பிரிவினர்‌ 
அவன்‌ வீரத்தையும்‌, பிற வரங்களையும்‌ வேண்டி வழிபடுவர்‌. 
கொன்ற பிரிவினர்‌ கொல்லப்பட்ட வீரனின்‌ ஆவியால்‌ தாங்கள்‌ 
'பழிவாங்கப்படக்‌ கூடாது என்பதற்காக 'சமாதானம்‌' (சாந்திச்‌ 
சடங்குகள்‌) செய்து வணங்குவர்‌. 


பொதுவாகப்‌ பெண்‌ தெய்வ வழிபாடுகள்‌ உடல்‌ வளம்‌, 
மன வளம்‌, மகப்பேறு வளம்‌, பயிர்‌ வளம்‌ இவற்றையே 
குறிக்கோளாகக்கொண்டு நடைபெறும்‌. அதாவது, மக்களையும்‌ 
பயிர்களையும்‌ நோய்‌ வராமல்‌ காத்தல்‌, வந்த நோயிலிருந்து 
காத்தல்‌, மனநலக்‌ குறைவைச்‌ சரிசெய்தல்‌, மகப்பேற்று 
வரந்தருதல்‌, பயிரை நன்றாக விளையச்‌ செய்தல்‌ ஆகியவையே 
பெண்‌ தெய்வத்தின்‌ கடமைகளாக அமைகின்றன. 


பூசாரி 


சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ பிராமணரல்லாதாரே பூசாரிகள்‌ 
ஆவர்‌. பள்ளர்‌, பறையர்‌, சக்கிலியர்‌, நாவிதர்‌, வண்ணார்‌ ஆகிய 
சாதியாரின்‌ கோயில்களில்‌ பெரும்பாலும்‌ அவ்வச்சாதியாரே 
பூசாரிகளாக இருப்பர்‌. பிற மேல்சாதியாருக்கு உரிமையான 
கோயில்களில்‌ மண்பாண்டங்களும்‌, மண்ணில்‌ தெய்வ 
உருவங்களும்‌ செய்யும்‌ குயவர்‌ (வேளார்‌) சாதியாரும்‌, நந்தவனம்‌ 
வைத்துப்‌ பூத்தொடுக்கும்‌ பண்டாரம்‌ எனப்படும்‌ சாதியாரும்‌, 
உவச்சர்‌ (கம்பர்‌) சாதியாரும்‌ பூசாரிகளாக இருப்பர்‌. ஒன்றிரண்டு 
கோயில்களில்‌ அவ்வச்சாதியாரே (மறவர்‌, கள்ளர்‌) பூசாரிகளாக 
இருப்பார்கள்‌. பொதுவாகப்‌ பிற தெய்வக்‌ கோயில்களைப்‌ போலச்‌ 
சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ அறுகால பூசைகள்‌ நடப்பதில்லை. 


சாமியாடி - தோற்றமும்‌ ஆட்டமும்‌ 


பெரும்பாலும்‌ சிறுதெய்வக்‌ 
ே i ரிகள்‌ 
சாமியாடிகளாக இருப்பத தயவக்‌ கோயில்களில்‌ பூசா 


காயில்‌ ்‌ ட்‌ 
கோயில்களில்‌ சாதிக்கொரு சாமியாடியும்‌ உண்டு. பெ 


i ன்‌ களில்‌ 
ஆண்களும்‌ ஆண்‌ தெய்வக்‌ கோயில்கள்‌ 


4 146 p ; 
தொ. பரமசிவ 


பெண்களும்‌ ஆடுவதுண்டு. சாமியாட்டம்‌ திருவிழாக்‌ காலங்களில்‌ 
மட்டுமே நடைபெறும்‌. 
சாமியாடுவோர்‌ ஆண்களாக இருப்பின்‌ வேட்டியை 
வரிந்து கட்டியும்‌, பெண்களாக இருப்பின்‌ தலைமுடியை 
விரித்துப்போட்டும்‌ சாமியாடுவர்‌. சாமி ஆடுபவர்‌ கையில்‌ 
வேப்பிலையும்‌, எலுமிச்சம்‌ பழமும்‌ இருக்கும்‌. அந்தக்‌ குறிப்பிட்ட 
சிறுதெய்வத்திற்குரிய ஆயுதங்களான அரிவாள்‌, வாங்கரிவாள்‌, 
சிறு பிரம்பு, பூண்‌ கட்டிய தடிக்கம்பு, சாட்டை, வாள்‌, கட்டாரி 
ஆகியவற்றில்‌ ஒன்றை ஏந்தி ஆடுவர்‌; தீப்பந்தம்‌, தீச்சட்டி ஏந்தியும்‌ 
.அடுவதுண்டு. மதுரை, நெல்லை, குமரி மாவட்டங்களில்‌ ஒருவர்‌ 
நீர்க்கரகம்‌ எடுத்துத்‌ தெய்வப்‌ பிரதிநிதியாக ஆடுவார்‌. அவருக்குக்‌ 
'கோமறத்தாடி' எனப்‌ பெயர்‌. அவர்‌ மஞ்சள்‌ ஆடையும்‌, கையில்‌ 
வெள்ளிக்‌ கடகமும்‌, மஞ்சள்‌ காப்புக்கயிறும்‌ அணிவார்‌. சில 
சறுதெய்வக்‌ கோயில்களில்‌ சிவப்பு வண்ணக்‌ கால்சட்டையுடன்‌ 
காலில்‌ சலங்கை கட்டி ஆடுவர்‌. சிவப்புக்‌ கால்சட்டையோடு, 
சிவப்புத்‌ தொப்பியணிந்து ஆடுவதும்‌ உண்டு. பொதுவாக எல்லாச்‌ 
சிறுதெய்வக்‌ கோயில்களிலும்‌ சாமி ஆடுவோர்‌, திருவிழாவிற்கு 
முன்னர்‌ 10 அல்லது 15 நாள்‌ தொடங்கிப்‌ புலால்‌ உண்பதைத்‌ 
தவிர்த்தும்‌, உடலுறவைத்‌ தவிர்த்தும்‌ விரதமிருப்பர்‌. இன்னும்‌ 
சில கோவில்களில்‌ பூசை செய்யும்‌ நேரத்தில்‌ பூசை செய்வோர்‌ 
வாயினை ஒரு வெள்ளைத்‌ துணியினால்‌ கட்டிக்கொள்வர்‌. 


சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ நடைபெறும்‌ சாமியாட்டம்‌ 
அல்லது தெய்வ ஆட்டம்‌ பலவகைப்படும்‌. பெரும்பாலும்‌ 
'இமிரி' என்னும்‌ சிறிய வகை நாட்டுப்புற நாதஸ்வர இசைக்கும்‌, 
மேளத்திற்கும்‌ ஏற்ப ஆண்களும்‌ பெண்களும்‌ குதித்தாடுவார்கள்‌. 
பெண்கள்‌ தலை மயிர்‌ விரித்த தலையை முன்னும்‌ பின்னுமாக 
ஆட்டி ஆடுவார்கள்‌. 


பொதுவாக ஒரு சிறுதெய்வம்‌ இரண்டொருவர்‌ மீது 
மருள்கொண்டு இறங்கும்‌. 'மருளாடி', 'சாமியாடி', 'கோமறத்தாடி' 
என ஒவ்வொரு வட்டாரத்திற்கும்‌ சாமியாடுவோர்‌ பெயர்‌ 
வேறுபடும்‌. சாமியாடுவோரில்‌ ஒருவர்‌ மட்டுமே தெய்வத்தின்‌ 
பிரதிநிதி போலக்‌ கையிலோ தலையிலோ கரகம்‌ வைத்து ஆடுவார்‌. 
பிறர்‌ ஆயுதங்களை ஏந்தியோ, வேப்பிலை, எலுமிச்சம்பழம்‌ 
மட்டும்‌ கையில்‌ வைத்துக்கொண்டோ ஆடுவர்‌. ஆடுவோர்‌ 
எல்லோரும்‌ கழுத்தில்‌ பூ மாலை அணிவர்‌. 


பொதுவாக இவ்வகையான ஆட்டம்‌ தவிர வெவ்வேறு 
வகையான ஆடல்களும்‌ லை இடங்களில்‌ நடைபெறும்‌. இவற்றுள்‌ 
வட்டார வேறுபாடும்‌ உண்டு. தென்‌ வைல்‌ 0 
இப்பொழுது பல்வகையான ஆட்டங்களைக்‌ காண முடிகிறது. 


4 1475 


பண்‌ i க 
பாட்டு அசைவுகள்‌ 


விழாக்களும்‌ இரத்தப்‌ பலியும்‌ 


சிறுதெய்வக்‌ கோவில்களில்‌ திருவிழாக்கள்‌, பெரும்பாலும்‌ 
மாசி மாதத்தில்‌ மகா சிவராத்திரியன்று நடைபெறும்‌. இத்‌ 
இருவிழாவினை 'மாசிக்களரி' என்பர்‌. நெல்லை, குமரி மாவட்டங்‌ 
களில்‌ மட்டும்‌ பங்குனி மாதம்‌ உத்திர நட்சத்திரத்தில்‌ நடை பெறும்‌. 
திருவிழாக்களின்‌ உச்சக்கட்ட நிகழ்ச்சியாக இரத்தப்பலி நடை 
பெறும்‌. எருமைக்கடா, ஆட்டுக்கடா, சேவல்‌, பன்றி அகியவை 
பலியிடப்பெறும்‌. 


பொதுவாகத்‌ தமிழ்நாட்டில்‌ கோவை மாவட்டத்தில்‌ 
ஓரிரு இடங்களைத்‌ தவிர எருமைக்கடா பலிகொடுக்கும்‌ 
வழக்கம்‌ நின்றுவிட்டது. எருமைக்கடா பலிபெறும்‌ பெண்‌ 
தெய்வங்கள்‌ மைசூர்ப்‌ பகுதியில்‌ உருவான மகிஷாசுரமர்த்தனி 
(எருமைத்தலை அரக்கனைக்‌ கொன்ற காளி) வழிபாட்டில்‌ 
இருந்து களைத்திருக்க வேண்டும்‌. அலைந்து திரியும்‌ சாதியரான 
நரிக்குறவர்‌ இக்காலத்திலும்‌ தங்கள்‌ தெய்வத்துக்கு எருமைக்கடா 
பலி கொடுக்கின்றனர்‌. 

விதிவிலக்காக அன்றிப்‌ பெண்‌ விலங்குகளையோ, பறவை 
களையோ பலிகொடுக்கும்‌ வழக்கம்‌ வழிபாட்டு நெறிகளில்‌ 
இல்லை. இரத்தப்‌ பலி என்பது பொதுவாக ஆண்‌ விலங்குகளையும்‌ 
பறவைகளையுமே குறிக்கும்‌. உயிர்ப்‌ பெருக்கத்திற்குக்‌ காரணமான 
பெண்‌ உயிர்களைப்‌ பலி கொடுத்தால்‌ தெய்வம்‌ தண்டிக்கும்‌ 
என்னும்‌ தொல்பழைய நம்பிக்கையே இதற்குக்‌ காரணம்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ நன்னன்‌ என்னும்‌ மன்னன்‌ ஒருவன்‌ பெண்‌ 
கொலை செய்து பெரும்பழி ஏற்றதனைச்‌ சங்க இலக்கியம்‌ 
பதிவு செய்துள்ளது. 


பெண்‌ தெய்வங்‌ ்‌ ட தக்‌ ட ்‌ 
பலி தரும்‌ ர டட ஒருசில தெய்வங்களுக்கு இரத்தப்‌ 


ண்டுபோய்‌ அதன்‌ 
வது, க்கும்‌ ஆட்டுக்குட்டியை? 
யே எடுத்துக்‌ கோயிலில்‌ தெய்வத்தின்‌ பலிபீடத்தில்‌ 


8 14% ட, பரமசிலன்‌ 


வைப்பர்‌. இதற்குச்‌ 'சூலாடுகுத்துதல்‌' அல்லது 'துவளக்குட்டி ' 
எனப்‌ பெயர்‌. ஒரு கோயிலில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள்‌ 
இருந்தால்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்தனி பலிபீடமும்‌ இருக்கும்‌. 

தெய்வங்கள்‌ வரிசையாக அமைந்த கோயில்களில்‌ 
'அய்யனார்‌' இருப்பினும்‌ அது இரத்தப்‌ பலி பெறாத தெய்வமாகும்‌. 
எனவே அதே வளாகத்திலுள்ள பிற தெய்வங்களுக்கு இரத்தப்‌ 
பலி இடும்போது, இரத்தப்‌ பலி பெறாத அய்யனார்‌ போன்ற 
தெய்வ உருவங்களைத்‌ திரையிட்டு மறைத்துவிடுவர்‌. இரத்தப்‌ 


பலி பெறாத தெய்வங்களை நாட்டுப்புறத்து வழக்கு மரபில்‌ 


'சுத்தமுகத்‌ தெய்வம்‌' என்று கூறுவர்‌. 
பிற படையல்‌ 


சிறுதெய்வங்களுக்குப்‌ படைக்கப்படும்‌ உணவு வகை 
என்று எதையும்‌ குறிப்பிட இயலவில்லை. திருவிழாவில்‌ இறுதி 
நிகழ்ச்சியாகச்‌ சில தெய்வங்களுக்கு ஊன்‌ (ஆட்டுக்கறி) கலந்த 
சோறு படைக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில்‌ இதற்குச்‌ 
'சோறு' எனப்‌ பெயர்‌. குமரி மாவட்டத்தில்‌ 'ஊட்டுக்‌ கொடுத்தல்‌" 
என்பர்‌. பொதுவாக, சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ வழிபடுவோர்க்கு 
திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 'தெய்வம்‌ தன்மீது 
குடிகொண்டுவிடும்‌' என்ற அச்சத்தினால்‌ குறிப்பிட்ட சில 
சிறுதெய்வக்‌ கோயில்களில்‌ தரப்படும்‌ (தெய்வத்திற்குச்‌ சூட்டிய) 
பூவினைப்‌ பெண்கள்‌ அணிவதில்லை. 
நேர்த்திக்‌ கடன்‌ 

காணிக்கை அல்லது நேர்த்திக்கடனாகச்‌ சிறுதெய்வக்‌ 
கோயில்களுக்கு நெல்‌ முதலிய தானியங்கள்‌ தரப்படுகின்றன. 
குழந்தைப்பேறு இல்லாதவர்கள்‌ குழந்தைவரம்‌ வேண்டி 'பிள்ளைத்‌ 
தொட்டில்‌' (மரத்தாலான மிகச்சிறிய தொட்டில்‌) செய்து 
கோயிலில்‌ தொங்கவிடும்‌ வழக்கமும்‌ பரவலாக உள்ளது. எல்லாச்‌ 
சிறு தெய்வக்‌ கோயில்களிலும்‌ தெய்வத்திற்குரிய ஆயுதங்களையும்‌ 
(வேல்‌, வாள்‌, தடி, கட்டாரி, அரிவாள்‌), சாட்டை, பாதுகை, 
மணி, திருநீற்றுக்‌ கப்பரை முதலியனவற்றையும்‌ அடியவர்களே 

நர்த்திக்‌ கடனாகச்‌ செய்து தருகின்றனர்‌. 


சமூக மாற்றம்‌ 

மாற்றங்கள்‌ காரணமாகப்‌ 
வமாக மாற்றப்‌ 
பெருந்தெய்வக்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ சமூக மாற்றங& 
பண்‌ சிறுதெய்வங்களில்‌ சில பெருந்தெய்‌ 
பட்டுள்ளன இரத்தப்‌ பலியினை நிறுத்துவது, 


. 4149 5 
பண்பாட்டு அசைவுகள்‌ 


கோயில்களைப்‌ போலப்‌ புரட்டாசி மாதம்‌ நவராத்திரித்‌ 
திருவிழாவினைக்‌ கொண்டாடுவது, சில இடங்களில்‌ 
பிராமணரைப்‌ பூசாரியாக்குவது முதலிய படிநிலைகளின்‌ 
மாற்றங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. சில கோவில்களில்‌ 'சாமியாட்டம்‌' 
காலப்போக்கில்‌ ஆடுவோரின்றி மறைந்து இம்மாற்றத்திற்கு 
மேலும்‌ துணை செய்கிறது. ஒரு கோயிலை வழிபடும்‌ 
அடியவர்கள்‌ சமூக மாற்றங்களினால்‌ பொருளாதார வலிமை 
பெறுவதும்‌, பணக்காரர்‌ அறங்காவலர்‌ பொறுப்புக்கு வருவதும்‌ 
இம்மாற்றத்திற்கு அடிப்படைக்‌ காரணங்களாகும்‌. இம்மாற்றமும்‌ 
நகர்ப்புறங்களில்தான்‌ பெருமளவில்‌ நடந்துள்ளது. 


$ 


4 150 


தொ. பரமசில்‌ரி 


அடிதொழுதல்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ச்‌ சமூகம்‌ பல புதிய 
மாற்றங்களைக்‌ கண்டிருக்கிறது. அவற்றுள்‌ சில 
தனிமனித ஒழுக்கம்‌ சார்ந்தவை. அந்நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ ஒரு தனிமனிதனின்‌ காலில்‌ 
மற்றொரு மனிதன்‌ விழுந்து வணங்குவது, மானக்‌ 
குறைவான செயல்‌ என்ற எண்ணம்‌ அரும்பியது. 
பின்னர்‌ அது வளர்ந்தது. இப்பொழுது மீண்டும்‌ 
அந்த வழக்கம்‌ உயிர்த்தெழுந்துள்ளது. பொது 
வாழ்க்கையில்‌ ஈடுபட்டுள்ளோர்‌ பலர்‌ எந்தவித 
வரைமுறையின்றி நாள்தோறும்‌ தனிமனிதரின்‌ 
காலில்‌ விழுந்து எழுகிறார்கள்‌. நம்முடைய 
கலாச்சாரம்‌ 'காலாச்சாரம்‌' ஆகிவிட்டது எனச்‌ 
சிந்தனையாளர்கள்‌ புலம்புகின்றனர்‌. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ நம்முடைய பண்பாட்டில்‌ இந்த 
வழக்கம்‌ எவ்வாறு தோன்றி காலந்தோறும்‌ வளர்ந்து 
வந்துள்ளது எனப்‌ பார்ப்பது அவசியம்‌. 
அரசுகளும்‌ நகர நாகரிகமும்‌ வளர்ச்சி 
அடையாத காலகட்டத்தில்‌, அதாவது இனக்குழுப்‌ 
பண்பாடே பொதுப்‌ பண்பாடாக நிலவிய ஒரு சமூக 
அமைப்பில்‌ இவ்வழக்கம்‌ தோன்றியதாகவோ, சமூக 
மதிப்பைப்‌ பெற்றிருந்ததாகவோ தெரியவில்லை. 
பின்னர்‌, சிறிய அளவில்‌ அரசுகள்‌ தோன்றி 
அரசர்கள்‌ தமக்குள்‌ போரிட்டுக்கொள்கின்றனர்‌. 
வென்றவனின்‌ காலில்‌ தோற்றவன்‌ விழுந்து 
தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறான்‌. 
'அடிவீழ்தல்‌' என்ற சொல்‌ தோற்றவன்‌ கட்சியினை 
யும்‌ 'அடிபுறந்தருதல்‌' (காலடியில்‌ விழ வைத்தல்‌) 
என்ற சொல்‌ வென்றவனின்‌ வீரத்தையும்‌ விளங்க 


41515 


ப்ல்ச்‌ 
பாட்டு அசைவுகள்‌ 


வைப்பதனைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ காண்கிறோம்‌ : “மெல்ல 
வந்தென்‌ நல்லடி பொருந்தி” (புறம்‌ : 74), “அடிபுறந்தருகுவர்‌ நின்‌ 
அடங்காதோரே” (புறம்‌: 39). 

அரசியல்‌ தவிர்ந்த சமூகத்தின்‌ மற்ற அமைப்புகளில்‌ ஒருவர்‌ 
மற்றவர்‌ காலடியில்‌ விழுந்து வணங்கியதாகச்‌ செய்திகள்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ கிடைக்கவில்லை. 

சங்கமருவிய காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ நிறுவன மதங்கள்‌ 
காலூன்றத்‌ தொடங்கின. (சங்க காலத்தில்தான்‌ வடநாட்டு 
மதங்களான சமணமும்‌ பெளத்தமும்‌ இறக்குமதியாயின) 
தீமிழ்நாட்டில்‌ விரைவாகப்‌ பரவத்‌ தொடங்கிய சமண 
மதம்‌ கடவுட்‌ கோட்பாட்டினை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
“வினை நீத்த அறிவர்களான துறவிகளே' அந்த மதத்தில்‌ 
வழிபாட்டிற்குரியவராயினர்‌. எனவே துறவிகளின்‌ காலடிகளில்‌ 
விழுந்து வணங்கும்‌ முறை அம்மதத்தில்‌ நிலவியது. இந்த 
வணக்கமுறையினைக்‌ கருதி வணக்கத்திற்குரிய துறவிகளும்‌, 
'அடிகள்‌' எனப்பட்டனர்‌. சமணத்‌ தீர்த்தங்கரர்களுக்குச்‌ சிலை 
அமைத்து வழிபடும்‌ முன்னர்‌ இரண்டு காலடிகளை மட்டும்‌ 
செதுக்கி வழிபடும்‌ முறை நடைமுறையில்‌ இருந்தது. சிலைகள்‌ 
உருவான பின்னரும்‌ கூடச்‌ சில இடங்களில்‌ பாதங்களை 
மட்டும்‌ வடித்து வழிபடும்‌ வழக்கம்‌ தொடர்ந்து வந்தது. 
சமண மதம்‌ ஆணைவிடப்‌ பெண்‌ தாழ்ந்தவள்‌ எனக்‌ கருதிய 
மதம்‌. எனவே, அடுத்த கட்ட வளர்ச்சியாகச்‌ சமணர்‌ குடும்ப 
அமைப்பில்‌ கணவன்‌ காலடியில்‌ மனைவி விழுந்து வணங்கும்‌ 
நியதி உருவாயிற்று. 'கொழுநன்‌ தொழுதெழுவாள்‌' என்று 
திருவள்ளுவர்‌ பெண்களைக்‌ குறிப்பதும்‌ இவ்வகையில்தான்‌. 

தமிழகத்தில்‌ உருவான காலடி வணக்கம்‌ பற்றிய செய்திகளை 
நில்‌ தறல வகா இன்‌ 
காலடி வணக்க ற்‌ ரி எமக்குக்‌, துறவிகளான அவர்கள்‌ 

ததிறகுரியவர்கள்‌ என்று காட்டுகின்றன. 


“முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்குமுரிய 
என்கிறார்‌ சாத்‌ வ்‌ 


பெற்றிருக்க வேண்டும்‌, 
அடிகள்‌" என்றே அழை, 


ழக்கிறாள்‌. மனைவியின்‌ நிலையில்‌ கருதி! 
அடிகள்‌ முன்னர்‌ யானடி வீழ்ந்தேன்‌ 


Dern மசி 


என்று தொடங்கி, கோவலனுக்குக்‌ கடிதம்‌ எழுதுகிறாள்‌. 
அக்கடிதத்தைக்‌ கோவலன்‌ பெற்றோருக்கு அனுப்பும்போது 
தன்‌ பெற்றோரை 'அடிகள்‌' என்றே குறிப்பிடுகிறான்‌. எனவே, 
ிலம்பின்‌ காலத்தில்‌ துறவிகளோடு குடும்ப அமைப்பில்‌ 
கணவன்‌, பெற்றோர்‌ ஆகியோரும்‌ காலடி வணக்கத்திற்கு 
உரியவராகக்‌ கருதப்பட்டுள்ளனர்‌. அக்காலத்தில்‌ 'அடிகள்‌' என்ற 
சொல்‌ புறவாழ்க்கை சார்ந்ததாக அதாவது அரசன்‌, கடவுள்‌ 
ஆகியோரைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்படவில்லை; துறவிகளையும்‌ 
குடும்ப அமைப்பில்‌ மரியாதைக்குரியவர்களையும்‌ குறிக்கவே 
பயன்படுத்தப்பட்டு வந்தது. 

பக்தி இயக்கம்‌ எழுந்தபோது சமண, பெளத்த மதங்கள்‌ 
தளர்வடையத்‌ தொடங்கின. ஆனால்‌ அதற்குச்‌ சற்று முன்னரே 
அடிகள்‌ என்ற சொல்லும்‌ அதற்குரிய பொருளும்‌ சைவ வைணவ 
மதங்களைப்‌ பாதித்துவிட்டன. செங்குட்டுவன்‌ சிவதீக்கை 
பெற்றவன்‌ என்பதை 

தெண்ணீர்‌ கரந்த செஞ்சடைக்‌ கடவுள்‌ 

வண்ணச்‌ சேவடி மணிமுடி வைத்தலின்‌ 
என்றார்‌ இளங்கோவடிகள்‌. தேவாரத்திலும்‌ நாலாயிர திவ்வியப்‌ 
பிரபந்தத்திலும்‌ கடவுளைக்‌ குறிக்க “அடிகள்‌' என்ற சொல்‌ 
பலமுறை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. 

நனைந்தனைய திருவடி என்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 

நல்லூர்‌ எம்‌ பெருமானார்‌ நல்லவாறே 

(திருநல்லூர்‌ - திருத்தாண்டகம்‌) 

என்று இறைவன்‌ காலடிகளைத்‌ தலைமேல்‌ தாங்கும்‌ தக்கை 
முறையினைக்‌ குறிப்பிடுகிறார்‌ திருநாவுக்கரசர்‌. சிவபெருமானின்‌ 
காலடிகள்‌ அப்பூதி நாயனாரின்‌ தலையில்‌ பூவாக விளங்கியது 
என்கிறார்‌ அவர்‌. “அழலோம்பும்‌ அப்பூதி குஞ்சிப்பூவாய்‌ நின்ற 
சேவடி', என்பது அவர்‌ பாட்டு. 

குடும்ப அமைப்பிலிருந்து பக்தி இயக்கத்திற்குத்‌ தாவிய 
இவ்‌ வழக்கம்‌ மீண்டும்‌ குடும்ப அமைப்பில்‌ வலிமை பெறுகிறது. 
தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டாள்‌ 
இருமாலை வேண்டுகிறார்‌. கணவனின்‌ காலில்‌ விழுந்து 
வணங்குவது மட்டுமல்ல மனைவி செய்யவேண்டியது; அடிமை 
உணர்வோடு அவனுக்குக்‌ கால்‌ பிடித்தும்‌ விடவேண்டும்‌ என்னும்‌ 
கருத்து அவர்‌ பாடலில்‌ வெளிப்படுகிறது. 

கேசவ நம்பியைக்‌ கால்‌ பிடிப்பாள்‌ 

எனுமிபபேறு அருளு கணடாய 


என்பது நாச்சியார்‌ மொழியில்‌ அவரது வேண்டுகோளாகும்‌. 
௬ 


பண்பாட்டு அசைவுகள்‌ 41535 


பத ்‌ பாது 'இருவுடை மன்னரைக்‌ 
பக்தி இயக்கம்‌ கபற வனின்‌ கடவுளுக்கு 
காணின்‌ திருமால்‌ க எனவே பக்கி இயக்கத்தின்‌ இறுதிக்‌ 
ஒப்பாகக்‌ ரத மான்‌அடிகள்‌' என்ற சொற்கள்‌ 
கட்டத்தில்‌ அடிகள்‌ , பெரும்‌ ப்பட்டி ருக்கின்றன. 
அரசனைக்‌ குறிக்கவும்‌ பயன்படுத்த 
கக்கி பானு அடக்‌ ஒரம்‌ அ 
காலத்தில்‌ நம்பியப்பி என்பவன்‌ திருத்த ஈட்டி அரசன்‌ 
கற்கோயிலாக மாற்றினான்‌. இவனைப்‌ பாராட்டி அரசன்‌ 
பாடிய வெண்பாவிற்குக்‌ 8ழ்‌ இது பெருமான்‌ அடி. 4 
பாடி அருளித்து'என்ற கல்வெட்டுத்‌ தொடர்‌ புக்க த 
இக்காலம்‌ தொடங்கிப்‌ பெரும்பாலான கல்‌ வட்டு 
அரசனைப்‌ 'பெருமான்‌ அடிகள்‌' என்று குறிப்பிடுகின்றன. 
இங்கே “பெருமானடிகள்‌ இராஜதேஜஸ்வாரா நிற்க எனப்‌ 
பல்லவனையும்‌, “பெருமானடிகள்மேல்‌ பல்லவரையர்‌ படைவந்து” 
எனக்‌ கங்கவரசனையும்‌, “வீரசோழப்‌ பெருமானடிகள்‌' எனச்‌ 
சோழனையும்‌ “பெருமானடிகள்‌ உள்ளன்பு மிக்குள்ள இரணகச£ர்த்தி' 
எனப்‌ பாண்டியனையும்‌ குறிப்பதை மு. இராகவையங்கார்‌ 
(சாசனத்‌ தமிழ்க்கவி சரிதம்‌, ப.26. 1958) எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 
பிற்காலச்‌ சோழர்‌ கல்வெட்டு ஒன்று அரசன்‌ மனைவியை 
'முக்கோக்கிழான்‌ அடிகள்‌' என்று குறிப்பிட்டு அரசன்‌ மனைவியும்‌ 
பாதவணக்கத்திற்குரியவள்‌ என்று விளக்குகிறது. 
ஊடற்காலத்தில்‌ மனைவி காலில்‌ கணவன்‌ விழுவதைச்‌ 
சிற்றிலக்கியங்கள்‌ குறிப்பாகக்‌ காட்டுகின்றன. அணின்‌ மான 
உணர்வைக்‌ காட்ட வந்த கம்பர்‌, ஊடற்காலத்தில்கூட மனைவி 
யின்‌ காலில்‌ விழ மாட்டான்‌ என்பதனை, “வாளினைத்‌ தொடுவ 
தல்லால்‌ வணங்குதல்‌ மகளிர்‌ ஊடல்‌ நாளினும்‌ உளதோ” 
என்று காட்டுறார்‌. 
ஆயினும்‌ காம உணர்‌ 
காலில்‌ விழுந்ததை ஒன்றிர 
வாசமலர்‌ மட! 


வு காரணமாக ஆண்கள்‌ பெண்களின்‌ 
ண்டு பாடற்‌ குறிப்புகள்‌ காட்டுகின்றன. 
*மலா மடந்தை போல்வார்வண்‌ கானப்பேர்‌ 

ஈசனதன்‌ மக்கள்‌ எழுபதின்மர்‌- தேசத(து) 

இரவலர்மேல்‌ நீட்டுவரகை ஈணடுலகம்‌ காககும்‌ 
புரவலாமேல்‌ நீட்டுவர்‌ பொற்கால்‌ 


என்ற பாடலைப்‌ பெருந்தொகையில்‌ மு. இராகவையங்கார்‌ 


காண்கின்றோம்‌. மேற்குறித்த செய்திகளில்‌ 
ம வரலாற்‌ ட்‌ 5 ்‌ Ti 
வகைப்படுத்தலாம்‌ ற்று உண்மைகளைப்‌ பின்வருமாறு 


* 154 p - 
தொ. பரமசிவன்‌ 


௦ தொடக்க காலத்தில்‌ காலில்‌ விழுந்து வணங்குதல்‌ என்பது 
ஒருவன்‌ தன்‌ தோல்வியை ஒத்துக்கொள்ளும்‌ உடல்‌ அசைவாக 
இருந்தது. 

9 பின்னர்‌, கடவுள்‌ நம்பிக்கைகள்‌ மதமாக வளர்ச்சி பெற்ற 
போது துறவிகளை மனிதர்களைவிட உயர்ந்தவர்கள்‌ என 
ஒத்துக்கொள்வதற்கு அடையாளமாக அது மாறியது. 


௦ அடுத்ததாக, சமூகத்தில்‌ ஆதார அச்சாகவும்‌, அரசு என்னும்‌ 
நிறுவனத்தின்‌ குறு வடிவம்‌ ஆகவும்‌ இருந்த குடும்ப அமைப்புக்‌ 
குள்‌ ஆணாதிக்க உணர்வுடன்‌ இவ்வழக்கம்‌ ஊடுருவியது. 
எனவே, மனைவி கணவனின்‌ காலில்‌ விழுந்து வணங்கும்‌ 
கடமை உடையவள்‌ ஆனாள்‌. 


௦ பின்னர்‌, குடும்ப அமைப்பிலிருந்து மதச்‌ சார்புகளோடு 
வளர்ந்த அரசியல்‌ அதிகார அமைப்பினை நோக்கி இவ்‌ 
வழக்கம்‌ களைவிட்டுப்‌ படர்ந்தது. 

ஆன்மிகத்தில்‌ தொடங்கு, குடும்ப அமைப்பிற்குள்‌ வேரோடி, 
பின்னர்‌ மதத்தின்‌ மறுபக்கமான அரசியல்‌ அதிகாரத்திற்குப்‌ 
பாய்ந்திருக்கிறது இந்த வழக்கம்‌. இந்த வழக்கத்தின்‌ வளர்ச்சியானது 
குடும்ப அமைப்பிற்கும்‌ அரசு என்ற நிறுவனத்திற்கும்‌ உள்ள பண்‌ 
பாட்டு உறவினைப்‌ புரிந்துகொள்ள நமக்குத்‌ துணை செய்கிறது. 
அதைப்‌ போலவே மதத்தில்‌ தொடங்கிய வழக்கம்‌ அரசியல்‌ 
அதிகாரத்தில்‌ முழுமை பெறுவதைப்‌ பார்க்கிறோம்‌. அரசுக்கும்‌ 
மதத்திற்கும்‌ உரியதான பண்பாட்டு உறவினையும்‌ இவ்வழக்கம்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகிறது. அரசியல்‌ அதிகாரத்திற்கும்‌, அதன்‌ 
மூலம்‌ பணத்திற்கும்‌ ஆசைப்படும்‌ இக்கால அரசியல்வாதிகளின்‌ 
கலாச்சாரம்கூட இந்த நூற்றாண்டின்‌ மக்கள்‌ இயக்கங்களில்‌ 
ஊடுருவிய ஆன்மிகத்தின்‌ தொடர்ச்சியே ஆகும்‌. அரசியல்‌ 
தலைவர்களில்‌ சிலர்‌ மனிதர்களைவிட உயர்ந்த மகாத்மா'க்களாக 
காட்டப்பட்டதன்‌ பின்விளைவே ஆகும்‌. 


க 


ப 
ண்பாட்டு அசைவுகள்‌ | இட்ட 1 


பலராம வழிபாடு 


தொல்காப்பியம்‌ காட்டாத சமயநிலைகளையும்‌, 
தெய்வங்களையும்‌ சங்க இலக்கியங்கள்‌ கொண் 
டுள்ளன. தொல்காப்பியம்‌ சில வழிபாட்டு முறை 
களை நமக்குக்‌ காட்ட, சங்க இலக்கியங்களில்‌ 
கடவுட்‌ கொள்கைகள்‌ சமயங்களாகக்‌ கால்கொண்ட 
நிலைமையைக்‌ காணலாம்‌. அவற்றுள்ளும்‌ 
கலித்தொகையும்‌ பரிபாடலும்‌ ஏனைய சங்க 
இலக்கியங்களிலிருந்து பெரிதும்‌ மாறுபட்ட சமய 
நிலையை அல்லது சமய வளர்ச்சியைக்‌ காட்டு 
இன்றன. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்கது வாலியோன்‌ 
என்னும்‌ பலராமன்‌ வழிபாடு ஆகும்‌. 
தொல்காப்பியம்‌ 'வாலியோன்‌” என்ற தெய்வப்‌ 
பெயரை எங்கும்‌ குறிப்பிடவில்லை. ஆயினும்‌ 
உ கிய நூற்பா ஒன்று (286), 'பனைமுன்‌ 
கொடி வரின்‌ என்று தொடங்குகிறது. இதைக்‌ 
குறிப்பிட்டு மு. இராகவையங்கார்‌, “இங்ஙனம்‌ 
பனைக்கொடியைத்‌ தனியே எடுத்துக்கொண்டு 
ஆசிரியர்‌ விதி கூறுதலினின்று அக்கொடி 


ஆயுதமாக உடையவன்‌; ஒரு கையில்‌ உலக்கையினை உடையவன்‌; 
பனைக்‌ கொடியினை உடையவன்‌; பெருங்குடியன்‌.? இவன்‌ 
ஒருமுறை ஒரு மரத்தடியில்‌ சாய்ந்தவண்ணம்‌ நீராடுவதற்காக, 
யமுனையைத்‌ தன்னிடம்‌ வருமாறு அழைக்கிறான்‌. அவள்‌ 
வராது போகவே தன்‌ கலப்பையைக்‌ கொண்டு அவளைத்‌ 
தன்னிருப்பிடத்திற்கு இழுத்து நீராடுகிறான்‌. இவனுக்கு 
'ஹலாயுதன்‌' என்ற பெயரும்‌ உண்டு. 'ஹலம்‌' என்ற வடமொழிச்‌ 
சொல்‌ 'கலப்பை' என்று பொருள்படும்‌. தருமாலிருஞ்சோலையில்‌ 
நேமியும்‌ கலப்பையும்‌ பொலிந்து நிற்பதாகப்‌ பரிபாடலில்‌ (15) 
இளம்பெருவழுதியார்‌ பாடுகிறார்‌. 


தொல்காப்பியர்‌ மருதநில மக்களாகிய உழவர்களின்‌ 
தெய்வமாக வேந்தன்‌ எனப்பெறும்‌ இந்திரனைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இந்திரன்‌ உழுதொழிலுக்கு வேண்டிய மழை தரும்‌ தெய்வம்‌. 
அவனைப்‌ பற்றிய செய்திகளிலிருந்து பலராமனும்‌ உழவர்களின்‌ 
தெய்வமாகவே விளங்கியது தெளிவு. “பலராமனுக்குக்‌ 
கலப்பைதான்‌ ஆயுதம்‌ என்று கூறுவதால்‌ இவர்‌ உழவர்களின்‌ 
தெய்வமாக ஆகிவிட்டார்‌” என்கிறார்‌ அக்னிகோத்ரம்‌ ராமானுஜ 
தாத்தாச்சாரியார்‌.” 


இன்று தமிழ்நாட்டில்‌ இந்திர வழிபாடும்‌ இல்லை, பலராமன்‌ 
வழிபாடும்‌ இல்லை. உழவர்களின்‌ தெய்வ வழிபாடு எவ்வாறு 
மறைந்தது என்ற கேள்வி எழுகிறது. 

தமிழ்நாட்டில்‌ பலராம வழிபாடு நிகழ்ந்ததற்கு இலக்கியத்தைத்‌ 
தவிர ஒரு சிற்பச்‌ சான்றும்‌ உள்ளது. மாமல்லபுரத்தில்‌ கிருஷ்ண 
மண்டபத்தில்‌ கிருஷ்ணன்‌, பலராமன்‌, நப்பின்னை ஆகிய 
மூவரும்‌ இணைந்து நிற்கும்‌ ஒரு சிற்பம்‌ உள்ளது.” இது ஏறத்தாழ 
கி.பி.ஏழாம்‌ நூற்றாண்டினது என்பர்‌. “உடுப்பிக்கருகிலுள்ள 
குடவூர்‌ என்ற கிராமத்தில்‌ அதிசயமாக ஒரு பலராமர்‌ கோயில்‌ 
உள்ளது” என்று பி.ஆர்‌. ஸ்ரீநிவாசன்‌ கூறுகிறார்‌.” 


சங்க இலக்கியங்களில்‌ புறநானூறும்‌ பரிபாடலும்‌ 

பலராமனைத்‌ இிருமாலோடு அவனுக்கு உடன்பிறந்தவனைப்‌ 

போலக்‌ குறிக்கின்றன. கபிலரும்‌ நற்றிணையில்‌ ஒரு குறிஞ்சித்‌ 
ணைப்‌ பாடலில்‌, 


மாயோன்‌ அன்ன மால்வரைக்‌ கவாஅன்‌ 

வாலியோன்‌ அன்ன வயங்குவெள்‌ எருவி' 
கடட. இருவரையும்‌ ஒருசேரக்‌ குறிக்கிறார்‌. பரிபாடலும்‌, 
வும்‌ கானலும்‌ போலவும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ போலவும்‌ 
எங்குவதாக இருவரையும்‌ குறிக்கிறது. திணைமாலை 
அரத்றைம்பதில்‌ ஒரு பாடலும்‌ (58), யாப்பருங்கல விருத்தி 


பண்பாட்டு அசைவுகள்‌ 4157p 


மேற்கோள்‌ பாடலொன்றும்‌ (78), இலக்கண விளக்கம்‌ 78ஆம்‌ 
சூத்திர மேற்கோள்‌ பாடலும்‌ இதே உவமையால்‌ இருவரை யும்‌ 
விளக்கிப்‌ பாடியமை நினையத்தக்க செய்தியாம்‌. கடலின்‌ 
நீலநிறமும்‌ கரைமணலின்‌ வெண்ணிறமும்‌ கருதியே இருமா லையும்‌ 
வாலியோனையும்‌ இவை இணைத்துக்‌ குறிப்பிடுகின்றன. 
இளம்பெருவழுதியார்‌, பரிபாடலில்‌ (15) இவர்கள்‌ இருவரையும்‌ 
“காத்தலாகிய ஒரே தொழில்‌ செய்யும்‌ இருவர்‌' எனவும்‌ 
குறிக்கிறார்‌." 

புலவர்‌ 8ரந்தையார்‌ இரண்டாம்‌ பரிபாடலில்‌, “திருமாலே 
நீ வாலியோற்கு இளையன்‌ என்பார்க்கு இளையனாகவும்‌, 
முதியன்‌ என்பார்க்கு முதியனாகவும்‌ உள்ளாய்‌' என்கிறார்‌. முதற்‌ 
பரிபாடலில்‌ இளம்பெருவழுதியார்‌ திருமாலே வாலியோனைத்‌ 
தன்னகத்துக்‌ கொண்டுள்ளதாகப்‌ பாடுகிறார்‌. நான்காவது 
பரிபாடலில்‌, 'கருடக்‌ கொடியுடைய திருமாலே ! பனைக்கொடியும்‌, 
நாஞ்சிற்கொடியும்‌, யானைக்கொடியும்‌ உனக்குரியவை' 
என்கிறார்‌ கடுவன்‌ இளவெயினனார்‌. பதிமூன்றாம்‌ பரிபாடலில்‌ 
நல்லெழினியார்‌, 'திருமாலே! துளவஞ்சூடிய அறிதுயிலோனும்‌ 
நீயே! மாற்றார்‌ உயிருண்ணும்‌ நாஞ்சில்‌ உடையோனும்‌ நீயே! 
ஆதிவராசமும்‌ நீயே!' என்று தெளிவாகவே கூறிவிடுகிறார்‌. 

கடுவன்‌ இளவெயினனார்‌ கிருஷ்ணனின்‌ நான்கு வியூகங்கள்‌ 
எனப்படும்‌ வாசுதேவன்‌, சங்கர்ஷணன்‌, பிரத்தியும்நன்‌, 
அநிருத்தன்‌ என்பனவற்றை, 

செங்கட்‌ காரி கருங்கண்‌ வெள்ளை 

பொன்கட்‌ பச்சை பைங்கண்‌ மாஅல்‌? 


என்று குறிப்பார்‌. வெள்ளை பலராமனின்‌ நிறம்‌ மட்டுமன்று; 
பலராமனின்‌ பெயர்களிலும்‌ ஒன்று எனப்‌ பிங்கல நிகண்டு 
கூறும்‌.” 'மேழி வலனுயர்த்த வெள்ளை”, 'வெள்ளை நாகர்‌' எனச்‌ 
சிலப்பதிகாரமும்‌", 'பொற்பனை வெள்ளை" என்று இன்னா 
நாற்பதும்‌” பல ராமனைக்‌ குறிப்பிடும்‌. “கலப்பையினையுடைய 
பலராமனையே சங்கர்ஷணன்‌ என்பர்‌. 'சங்கர்ஷணன்‌' என்றால்‌ 
'உழவன்‌' என்று பொருள்‌” என ஜான்‌ டவ்சனின்‌ இந்துக்‌ கடவுள்‌ 
புராண மரபு அகராதி கூறுகின்றது. எனவே மருத நிலத்தி 
உழவரை இந்திர வழிபாட்டிலிருந்து கிருஷ்ண வழிபாட்டுக்‌ 
இழுக்கும்‌ முயற்சி பரிபாடல்‌ காலத்திலேயே தொடங்கிவிட்டதி' 
எனலாம்‌. 


சங்க இலக்கயங்களுக்குப்‌ பிற்பட்ட இருக்குறள்‌ விசும்புளார்‌ 
கோமான்‌ இந்திரன்‌" என இந்திரனைக்‌ குறித்தாலும்‌, வான்‌ 
சிறப்பு அதிகாரத்தில்‌ மழைத்‌ தெய்வமான இந்திரனைப்‌ பற்றிய 
குறிப்பு ஏதும்‌ இல்லை. ்‌ 


4 158 p தொ. பர மசிவன்‌ 


கடல்‌ சார்ந்த நெய்தல்‌ நிலத்‌ தெய்வமாகத்‌ தொல்காப்பியர்‌ 
வருணனைக்‌ குறித்தாலும்‌, சங்க இலக்கியங்களிலேயே வருண 
வழிபாடு பற்றிய தெளிவான குறிப்புகள்‌ இல்லை என்பதை 
நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. அதைப்‌ போலவே இந்திர 
வழிபாடும்‌ சங்க இலக்கிய காலத்திலேயே பின்னடைந்துவிட்டது 
போலும்‌. 

பூம்புகாரில்‌ இந்திரன்‌ தோட்டம்‌ இருந்ததாக 
இளங்கோவடிகள்‌ சிலப்பதிகாரத்தில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
புகார்‌ நகர மக்கள்‌ இருபத்தெட்டு நாள்‌ இந்திரவிழா 
எடுக்கின்றனர்‌. “தமிழ்‌ வேந்தர்கள்‌ இந்திரனோடு சேர்ந்து நின்று 
போரிட்டுத்தானவர்களை வென்றார்கள்‌ என்பது போன்ற 
புராணச்‌ சிந்தனையின்‌ வளர்ச்சியினை இவ்விழா எடுத்தற்குரிய 
காரணத்தில்‌ காண்கிறோம்‌... இவ்விழா அரசியல்‌, சமுதாயம்‌, 
சமயம்‌ அனைத்தும்‌ இணைந்துள்ள ஒரு விழாவாக உள்ளது” 
என்று குறிப்பிடும்‌ ப. அருணாசலம்‌, அடுத்து ஓர்‌ ஐயத்தைக்‌ 
சளப்புகின்றார்‌. “இந்திர விழவூரெடுத்த காதையில்‌ சோழர்களுக்கு 
ஏதோ தங்கு ஏற்பட்டுவிட்டதன்‌ எதிரொலிகளாகச்‌ லெ வரிகள்‌ 
உள்ளன. 


“வெற்றிவேல்‌ மன்னற்கு உற்றதை ஓழிக்க” (65) 
“வெந்திறல்‌ மன்னற்கு உற்றதை ஒழிக்க” (79) 
“வெற்றி வேந்தன்‌ கொற்றம்‌ கொள்க” (85) 
எனக்‌ கூறிப்‌ பலியூட்டுகின்றனர்‌. இங்கு வேந்தற்கு உற்ற ஊறு 
யாது? இந்திர விழா ஒரு சாந்தி விழாவா ?”* என்று வலிவான 
ஓர்‌ ஐயத்தையும்‌ அவர்‌ எழுப்புகின்றார்‌. 
இந்திர விழாவும்‌ புகாரின்‌ கடற்கரையில்‌ நிகழ்வதாகவே 
இளங்கோ குறிக்கிறார்‌. மருதநிலத்‌ தெய்வத்துக்கு நெய்தல்‌ 
நிலத்தில்‌ விழா நடைபெறுகிறது. இந்திரனுக்கு உரிய இசை 
மக்கு என்பர்‌. கடற்கரை வாழ்‌ மக்கள்‌ கடலை நோக்கி - 
கக்கு நோக்கி- இந்திரனை வழிபட்டார்களோ என்றெண்ணத்‌ 
'தான்றுகறது. 
இந்த விழாவில்‌ உழவர்களுக்குப்‌ பங்கில்லை. இந்திரனுடைய 
வச்சிரப்‌ படையை எடுத்து வந்து நீராட்டுவோர்‌ “அரசகுமரரும்‌ 
பரத குமரரும்‌' என்கிறார்‌ இளங்கோ. பரத குமாரர்‌' வணிகக்‌ 
குலத்தவர்‌ என உரையாசிரியர்‌ கூறுகிறார்‌. சமூகத்தின்‌ 
ட்டு டில்‌ வாழ்ந்த மக்களின்‌ விழாவன்றி, உழுதொழில்‌ 
*யவோரின்‌ விழாவாக இது இல்லை. 
ன இந்திரனிடம்‌ 
அது என்பதும்‌ 


ம்‌ இருப்பினும்‌ தீம்புனல்‌ உலகத்‌ தலைவனா 
ர [2] டூ பி 
ம வேண்ட மட்டும்‌ எடுத்த விழாவன்று 


பஸ ்‌்‌ 
பாட்டு அசைவுகள்‌ 


தெளிவு. ஏனெனில்‌ குன்றக்குறவர்‌, பத்தினித்‌ தெய்வமா. 
கண்ணகி மழை வளம்‌ தருவாள்‌ என்று வேண்டி வழிப 
செய்தியைச்‌ சிலப்பதிகாரத்திலேயே, 

ஒருமுலை இழந்த நங்கைக்குப்‌ 

பெருமலை துஞ்சாது வளஞ்சுரக்‌ கெனவே* 
என்ற அடிகளில்‌ காண்கிறோம்‌. சிலம்பின்‌ காலத்து மழைத்‌ தெய்வ 
வழிபாடு வீரவழிபாட்டில்‌ கலந்துவிடுகின்றது. மணிமேகலை, 
“மண்திணி ஞாலத்து மழைவளந்‌ தரூஉம்‌ பெண்டிர்‌”? 


* என இக்கருத்தை மேலும்‌ விரிவாக்குகிறது. 


ஆயர்பாடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ இந்திரனுக்குப்‌ 
படையலிட முற்படுகின்றனர்‌. கிருஷ்ணன்‌ அதைத்‌ தடுக்கிறான்‌. 
நந்தகோபாலனை நோக்க, “தந்தையே! நாம்‌ உழவர்களுமல்லர்‌, 
வணிகருமல்லர்‌. இந்திரனுக்கும்‌ நமக்கும்‌ என்ன தொடர்பு? 
கால்நடைகளும்‌ மலையுமே நமது தெய்வங்கள்‌” என்கிறான்‌. 
பின்னர்‌ தானே அந்த மலையாக நின்று அந்தப்‌ படையலினை 
ஏற்கிறான்‌. “இந்திர வழிபாட்டைத்‌ தன்னை நோக்கித்‌ திருப்பவே 
கிருஷ்ணன்‌ இவ்‌ வழியைக்‌ கையாண்டான்‌” என்று வில்கின்ஸ்‌ 
கருதுகிறார்‌.” 


இந்திரனுக்கும்‌ கிருஷ்ணனுக்கும்‌ நடந்த போராட்டத்தை 
ஆரியர்‌-அரியர்‌ அல்லாதார்‌ போராட்டத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ 
காண்கிறார்‌ எஸ்‌. ராதாகிருஷ்ணன்‌. 


இந்திரன்‌ ஆயர்களிடம்‌ சினத்தைக்‌ டிப்‌ 
8 ர தக காட்டிப்‌ பெருமை 
பொழிய, இருஷ்ணன்‌ கோவர்த்தன மலையைக்‌ அவன்‌ 
டித்து அவர்களைக்‌ காக்கிறால்‌ 1 b 
ப ன்‌ ஜான்‌. இது விஷ்ணு புராணம்‌ 


ரணங்கள்‌ சூறும்‌. எனவே கிருஷ்ணனுடைய 


ற்றிய கதைகள்‌ சங்க இலக்கியச்‌ 
முல்லை நிலத்‌ தெய்வமான மா 
. ்‌ ்‌ A ன்‌ ரச 
செய்திகளு i : ம ணங்கள்‌ கூறும்‌ கிருஷ்ணா வதார்‌ 
ட தைச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌ 


புகார்க்‌ காண்டத்தில்‌ சோழநாட்டில்‌ இந்திரன்‌ பெற்‌, 
நிறப்புகளைக்‌ கூறிய இளங்கோவடிகள்‌, மதுரைக்‌ கண்கள்‌ 
தொடக்கத்தில்‌ பாண்டியனுக்கும்‌ இந்திரனுக்கும்‌ ஏற்பட்ட 
பகையினைக்‌ கூறுகன்றார்‌. ஒரு சமயம்‌ பாண்டிய நாட்டில்‌ 
இந்திரன்‌ மழை பொழியாதிருந்தபோது, பாண்டியன்‌ 
இந்திரனோடு போர்‌ தொடுக்கிறான்‌. இந்திரன்‌ கனமான 
தன்‌ கழுத்தணியைப்‌ பாண்டியன்‌ தோளிலிட்டு அவனை 
வீழ்த்த முயன்று, தோல்வியுறுகிறான்‌. இந்திரன்‌ முடியைத்‌ 
தன்‌ வளைகளினால்‌ உடைக்கிறான்‌ பாண்டியன்‌.” இதன்‌ 
வழி பாண்டிய நாட்டில்‌ இந்திர வழிபாட்டிற்கு ஏற்பட்ட 
எதிர்ப்பொன்றைக்‌ காட்டுகின்றார்‌ இளங்கோவடிகள்‌. 

இந்திர விழா முடிவில்‌ பூம்புகாரைவிட்டுப்‌ புறப்பட்டுக்‌ 
கண்ணியும்‌ கோவலனும்‌ உறையூர்‌ கழிந்து பாண்டிய 
நாட்டின்‌ எல்லைக்குள்‌ நுழைகின்றனர்‌. அவர்கள்‌ கேட்கும்‌ 
முதற்குரல்‌, இந்திரனை வென்ற பாண்டியனின்‌ சிறப்பைப்‌ 
பாடிக்கொண்டிருக்கிறது. அது மாங்காட்டு மறையவன்‌ குரல்‌. 
பூம்புகாரில்‌ இந்திர விழா கொண்டாடும்‌ வணிகர்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த கோவலன்‌ அவனை அணுகவும்‌ அது ஒரு காரணமாகிறது. 


பரிபாடலைப்‌ பற்றி பொ.வே. சோமசுந்தரனார்‌ தருகின்ற 
ஒரு கருத்து இங்கே நினையத்‌ தகும்‌. “மதுரையையும்‌, அதன்‌ 
௮ணித்தாகிய இருப்பதியையும்‌ யாற்றையுமே இப்பரிபாடல்‌ 
கூறுவனவாக, எஞ்சிய இரு முடிவேந்தர்‌ நாட்டிலுள்ள 
இருப்பதிகளும்‌, யாறுகளும்‌, இப்‌ பரிபாடல்‌ பெறாமைக்குக்‌ 
காரணம்‌ யாது? இனி, எழுபது என்ற தொகை கூறப்பட்ட 
பாடலனைத்தும்‌ பாண்டிய நாட்டிற்கே உரியன என்றே 
ஊக்க இடனுளது.””' “பதிற்றுப்பத்து சேரர்களைப்‌ பற்றியே 
கூறுவது போலப்‌ பரிபாடல்‌ பாண்டியர்களைப்‌ பற்றியே 
கூறுகின்றது. எனவே இப்பாடல்கள்‌ பாண்டிய நாட்டிலேயே 
வழங்கியிருக்கலாம்‌ என்ப” என்கிறார்‌ இரா- சாரங்கபாணி.” 
இக்கருத்தே ஏற்புடையது எனத்‌ தோன்றுகிறது. இந்நூலின்‌ 
i மனைக்‌ குறிப்பதும்‌, 
இத, ரனோடு பாண்டியன்‌ கொண்ட பை 
இந்திர விழா நடப்பதும்‌ இக்கருத்தை உ 
மழைமேகம்‌ போன்ற நிறமுடையவன்‌ 
க க்‌ க்கும்‌ முல்லை நில உயிரினங்கட்‌. 
டும்‌. இருஷ்ணனின்‌ மற்றொ அவதாரமா ர 
கலப்பையேந்து அருள்‌ யம்‌ ப ழவர்களுக்கும்‌ மழை வேண்டும்‌. 


என ட ர்க்கும்‌ கண்ணன்‌ 
மல்‌ வே உழவர்க்கும்‌, கால்நடை வளர்ப்போர்க்கும்‌ 
சி தருகிறான்‌ 
47 


பண்பா 
பாட்டு அசைவுகள்‌ 


நாங்கள்‌ நம்பாவைக்குச்‌ சாற்றி நீராடினால்‌ 

தீங்கின்றி நாடெல்லாம்‌ திங்கள்மும்‌ மாரிபெய்து 

ஓங்குபெருஞ்‌ செந்நெல்‌ ஊடுகயல்‌ உகள 

தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி 

வாங்கக்‌ குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளல்‌ பெரும்‌ பசுக்கள்‌? 

கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ ஆண்டாளின்‌ இருப்பாவை 
இது. பலராம வழிபாட்டின்‌ தோற்றம்‌, இந்திர வழிபாட்டின்‌ 
சரிவு, மழைத்தெய்வ வழிபாடு வீரவழிபாட்டிலும்‌ கலந்தது, 
திருமாலின்‌ மற்றொரு அவதாரம்‌ பலராமன்‌ என்ற கொள்கை 
இவை அனைத்தும்‌ சேர்ந்து இப்பாடற்‌ கருத்து உருப்பெறுகறது. 

கால்நடை வளர்ப்போரைப்‌ போல்‌, உழுதொழில்‌ செய்‌ 
வோரையும்‌ ஈர்ப்பதற்கு வைணவ மதம்‌ பலராம வழிபாட்டைப்‌ 
பயன்படுத்தியது. இருமாலிருஞ்சோலைக்‌ கோயிலின்‌ வழிவழி 
அடியாரில்‌ உழுதொழில்‌ செய்வோர்‌ பெருந்தொகையினராக 
இருப்பது, வைணவத்தின்‌ முயற்சி தமிழ்நாட்டின்‌ தென்பகுதியில்‌ 
ஒரளவு வெற்றி பெற்றது என்பதைக்‌ காட்டுகிறது. 

இந்திர வழிபாட்டின்‌ வீழ்ச்சியோடு, பலராமனும்‌ திருமால்‌ 
வழிபாட்டில்‌ இணைந்து மறைந்துவிடுகின்றான்‌. ஆயினும்‌ 
பலராம வழிபாட்டின்‌ எச்சமாக வெள்ளையன்‌, வெள்ளைச்சாமி, 
வெள்ளைக்‌ கண்ணு என்ற பெயர்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ 
இன்றும்‌ வழங்கக்‌ காணலாம்‌. வாலியோன்‌ என்ற சொல்லுக்கும்‌ 
'வெள்ளையன்‌' என்றே பொருள்‌. கறுப்புநிறச்‌ சாமியாகிய 
கண்ணனிடமிருந்து வேறுபடுத்தவும்‌, கண்ணனின்‌ அண்ணன்‌ 
என்ற தொடர்பைக்‌ காட்டவும்‌ வெள்ளைக்கண்ணு (கண்ணன்‌), 
வெள்ளைச்சாமி என்ற பெயர்கள்‌ பயன்படுகின்றன. சின்னக்‌ 
கண்ணு (கண்ணன்‌), மலைக்‌ கண்ணு (கண்ணன்‌) முதலிய பெயர்‌ 
ன்‌ முன்னொட்டுகளும்‌ இக்கருத்தை வலியுறுத்தும்‌. அதைப்‌ 
போலவே மதுரைப்‌ பகுதியில்‌ உலக்கையன்‌, முத்துலக்கையன்‌ 
என்று வழங்கும்‌ பெயர்களும்‌ கையில்‌ உலக்கை ஏந்திய 
பலராமனையே குறிக்கும்‌. உலக்கையன்‌ எனப்‌ பொருள்‌ தரும்‌ 
'முசலி' எனும்‌ வடமொழிப்‌ பெயர்‌ வடமொழிப்‌ புராணமரபிலும்‌ 
பலராமனுக்கு வழங்கக்‌ காணலாம்‌. இவை மறைந்துபோன 
பலராம வழிபாட்டின்‌ எச்சங்களாகும்‌. 
குறிப்புகள்‌ 
1 


இராகவையங்கார்‌, ஆராய்ச்சித்‌ தொகுதி, 2ஆம்‌ பப்பு 
04, ப.54 


ப ட்டி ள்‌ ள்‌ upta, From Daiyas to Devaras in Hindu Mytholog!’ 
73,p. 12. ப 


4162» தொ. பரமசிவன்‌ 


21. 


22. 
23, 


24, 
25, 


அக்னிகோத்ரம்‌ ராமானுஜ தாத்தாச்சாரியார்‌, வரலாற்றில்‌ 
பிறந்த வைணவம்‌, 1973, ப.137. 


K.R. Srinivasan, ‘Some Aspects of Religion as Revealed by Early 
Monuments and Literatur’e, The Madras University Journal, 1960, 
p.147. 


K.V. Soundararajan, Art of South India - Tamil Nadu and Kerala, 
p.49. 


பி.ஆர்‌. ஸ்ரீநிவாசன்‌, நரம்‌ வணங்கும்‌ தெய்வங்கள்‌, 1959, ப. 55. 
நற்றிணை, 2. 
ஒரு தொழில்‌ இருவர்‌', பரிபாடல்‌, 15 


பரிபாடல்‌, 3 


.. பிங்கல நிகண்டு, கழகப்‌ பதிப்பு, 1968 


சிலம்பு, 14 :9;9: 10 


. இன்னாநாற்பது, கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்‌. 


. John Dowson, 4 Classical Dictionary of Hindu Mythology, Ed. 11, 
1968, London. 
திருக்குறள்‌, 3:5. 
ப. அருணாசலம்‌, சிலப்பதிகரரகு கதைகள்‌, பக்‌. 88,89,183. 
சிலம்பு, 24:98- 99 
மணிமேகலை, 22:45- 46 
H.H. Wilson (Trans), The Vishnu Purana, Chap. X, Ed 111, 1961, 


ற.418. 
W.J. Wilkins, Hindu Mythology, 1973. p. 207 


. S. Radhakrishnan, The Hindu View of Life, ற. 40. 


அகம்‌., 59, முல்லைப்பாட்டு, 1- 3. 
சலம்பு., 14:23-29. 


பொ. வே. சோமசுந்தரனார்‌, அணிந்துரை, பரிபாடல்‌, கழகப்‌ 
பதிப்பு, 1969, ப.14 


இரா. சாரங்கபாணி, பரிபாடல்‌ திறன்‌, 1972, ப. 27. 


திருப்பாவை, பாடல்‌ 2. 


* 


/ பண்பாட்டு ௫ 4 163 b 


அழகர்கோயில்‌ அமைப்பும்‌ 
தமிழகக்‌ கோயில்‌ அமைப்பும்‌ 


ஆழ்வார்களால்‌ பாடப்பெற்ற வைணவத்‌ திருப்பதி 
களில்‌ ஒன்று அழகர்கோயில்‌. ஆழ்வார்களில்‌ ஐவர்‌ 
இக்கோயிலைப்‌ பாடியுள்ளனர்‌. பெரியாழ்வார்‌ 
மூன்று தருமொழிகளும்‌, ஆண்டாள்‌ ஒரு திருமொழி 
யும்‌, நம்மாழ்வார்‌ நான்கு திருமொழிகளும்‌, 
திருமங்கையாழ்வார்‌ இரண்டு திருமொழிகளும்‌ 
இக்கோயிலின்மீது பாடியுள்ளனர்‌. பூதத்தாழ்வார்‌ 
இரண்டு பாசுரங்களில்‌ மட்டும்‌ இத்தலத்தினைப்‌ 
பாடியுள்ளார்‌. ஐவரும்‌ பாடியுள்ள மொத்தப்‌ 
பாசுரங்கள்‌ 108 ஆகும்‌. 


அழகர்கோயில்‌ மதுரை மாவட்டம்‌ மேலூர்‌ 
வட்டத்தைச்‌ சேர்ந்தது. தென்ெக்கிலிருந்து வரும்‌ 
மலைத்தொடர்‌ கிழக்காகத்‌ திரும்பும்‌ இடத்தில்‌ 
மலைச்சரிவில்‌ ஏறத்தாழ இரண்டு ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌, 
இக்கோயில்‌ அமைந்துள்ளது. இக்கோட்டையை 
உள்ளிடமாகக்கொண்டு வெளிக்கோட்டை ஒன்று 
தென்புறமாக நீண்டு அமைந்துள்ளது. இந்த உட்‌ 
கோட்டைக்கு "இரணியன்‌ கோட்டை' எனவும்‌, 
வெளிக்கோட்டைக்கு “அழகாபுரிக்‌ கோட்டை' 
எனவும்‌ பெயர்‌. - இந்த வெளிக்கோட்டை கிபி. [5ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ இந்‌ நிலப்பகுதியை ஆண்ட மாவலி 
வாணாதிராயர்களால்‌ கட்டப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ 


எனத்‌ தொல்‌ - வ 
கிறார்‌. னை அறிஞர்‌ இரா.நாகசாமி கருது 


“ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு ரா ச்‌ சோழ 
. நாட்டு ராஜேந்திர: ( 
பது சீழிரணிய முட்டத்துத்‌ இருமாலிருஞ்‌ 
ல" என ஓ வெட்டு. ப்வரினைக்‌ 
குறிப்பிறுறெது.? வட்டு இவ்வூர்‌ 


4164 » தொ. பரமசின்‌ 


கோயில்‌ கருவறை 

கருவறை வட்ட வடிவில்‌ அமைந்துள்ளது. திராவிடம்‌, 
நாகரம்‌, வேசரம்‌ என்னும்‌ மூன்று வகை விமானங்களில்‌ இது 
வேசர வகையினைச்‌ சார்ந்தது. இவ்வாறு வேசர வகையில்‌ 
அமைந்த கருவறைகள்‌ தமிழ்நாட்டில்‌ இதுவரை மூன்று மட்டுமே 
கண்டறியப்பட்டுள்ளன: அழகர்கோயில்‌, நார்த்தாமலை 
விசயாலயச்‌ சோழீசுவரம்‌, காஞ்சிபுரம்‌ ஜவூரகரேசுவரர்‌ கோயில்‌. 
இக்கருவறையின்‌ பிரஸ்தரப்‌ பகுதி (சுவர்ப்‌ பகுதி) இரட்டைச்‌ 
சுவர்களை உடையது. இந்த இரண்டு சுவர்களுக்கும்‌ இடையில்‌ 
விசயாலயச்‌ சோழீசுரத்தில்‌ உள்ளது போல ஒருவர்‌ மட்டுமே 
செல்லக்கூடிய அளவில்‌ பிராகாரம்‌ (இருச்சுற்று) ஒன்று அமைந்‌ 
துள்ளது. மற்றுமொரு தனித்துவமான செய்தி, இச்சிறிய 
பிராகாரத்துக்கு 'நங்கள்‌ குன்றம்‌ பிராகாரம்‌' என்ற ஒரு பெயரும்‌ 
வழக்கில்‌ இருக்கிறது. 

கருவறையின்‌ அடிப்பகுதியில்‌ கல்வெட்டுகள்‌ ஏதுமில்லை. 
கட்டடப்‌ பொருள்கள்‌ பிற்காலத்தனவாகத்‌ தோன்றினாலும்‌ 
இந்த அமைப்பு காலத்தால்‌ மாறியதாகத்‌ தோன்றவில்லை. 
“தென்னகத்தில்‌ புதுக்கிக்‌ கட்டும்போது விமானத்தின்‌ முந்திய 
அமைப்பை அப்படியே பின்பற்றுவது வழக்கம்‌” என்று சி.கிருஷ்ண 
மூர்த்தி கூறுகிறார்‌. அழகர்கோயில்‌ கருவறை அமைப்பு பிற்காலச்‌ 
சோழர்‌ காலத்திற்கு முந்தியது என்றும்‌, அவ்வமைப்பில்‌ குறிப்‌ 
பிட்டுச்‌ சொல்லும்படி பாண்டி மண்டலத்தில்‌ இது ஒன்றே 
உள்ளது என்றும்‌ கே.வி. செளந்தரராஜன்‌ கருதுகிறார்‌.” சகம்‌ 
1386இமூ (இ.பி.[464) எழுந்த ஒரு கல்வெட்டு திருமாலிருஞ்‌ 
சோலை நின்றான்‌ மாவலி வாணாதிராயன்‌ உறங்கா வில்லிதா சன்‌ 
ஆணையின்படி இக்கோயில்‌ உபானம்‌ (அடித்தளம்‌) முதல்‌ 
ஸ்தூபி வரை திருப்பணி செய்த திருவாளன்‌ சோமயாஜிக்கு 
குலமங்கலம்‌ என்னும்‌ சிற்றூர்‌ தானம்‌ செய்யப்பட்டதாகக்‌ 
கூறுகிறது.* . 

தாயார்‌ சன்னிதி மேலே சுவரின்‌ அடிப்பகுதியில்‌, ஒரு 
கல்லில்‌ ஒரு கோடு வெட்டப்பட்டுள்ளது. அதனருகில்‌ இ sid 1 
“இருமாலிருஞ்சோலை நின்றான்‌ மாவலி வாணாதிரா நீள 
யாத்ராங்குலம்‌” என்ற கல்வெட்டு உள்ளது. இக்கட ர்‌ 
முடைய கோலையே அளவுகோலாகக்‌ கொண்டு ன்று 
சன்னிதி இவ்வாணாதிராயனால்‌ கட்டப்பட்டிருக்கலாம்‌ 
தான்றுகிறது) 
கருவறைக்‌ கடவுள்‌ தோற்றம்‌ 


கருவறையில்‌ நின்ற இருக்கே 


லத்தில்‌ இறைவன்‌ வழச்சம்‌ 
இருதேவியருடன்‌ 


நிற்கிறா ர்‌. 


௦ 


போல்‌ சீதேவி, பூதேவி ஆகிய 


ப 4167 
பாட்டு அசைவுகள்‌ 


மருந்துச்‌ சாந்துப்‌' பூச்சுக்‌ கொண்ட கற்சிலை இது. எனவே 
இரண்டு, மூன்றாண்டுக்கொருமுறை தைலப்‌ பிரதிஷ்டை: 
என்ற பெயரில்‌ புதிய 'மருந்துச்‌ சாந்து பூசும்‌ இருவிழா' இங்கு 
நடைபெறுகிறது. இம்மூலத்‌ திருமேனியில்‌ குறிப்பிடத்தகுந்த 
அம்சம்‌ ஒன்றுண்டு. பொதுவாக வைணவக்‌ கோயில்களில்‌ 
இறைவனின்‌ வலது மேற்கையில்‌ உள்ள சக்கரம்‌ ஆஸ்தானச்‌ 
சக்கரமாகவே, அதாவது அணியாகவே அமைந்திருக்கும்‌. 
இக்கோயில்‌ இறைவன்‌ கையில்‌ சக்கரம்‌ பிரயோகச்‌ சக்கரமாக, 
செலுத்தப்படும்‌ நிலையில்‌ அமைந்து இருக்கிறது. 


மகாமண்டபம்‌ 


அர்த்தமண்டபம்‌ என்னும்‌ சிறிய இடைகழி மண்டபத்தை 
அடுத்து மகாமண்டபம்‌ அமைந்துள்ளது. இதிலுள்ள ஒரு 
கல்வெட்டால்‌, “மிழலைக்கூற்றத்து நடுவிற்கூறு புள்ளூர்க்குடி 
முனையதரையனான பொன்பற்றியுடையான்‌, மொன்னைப்‌ 
பிரான்‌ விரதமுடித்தபெருமாள்‌” என்பவன்‌ இம்மண்டபத்தைக்‌ 
கட்டிய செய்தி தெரிகின்றது." இம்மண்டபத்திற்கு “அலங்காரன்‌ 
திருமண்டபம்‌' என்ற பெயரும்‌ வழங்கப்படுகிறது. இதன்‌ முன்‌ 
அமைந்துள்ள சிறிய மண்டபத்திற்கு “ஆரியன்‌ மண்டபம்‌' என்று 
பெயர்‌. பக்கவாட்டில்‌ படிகளையும்‌ யாளித்தரண்களையும்‌ 
உடைய இதற்குப்‌ 'படியேற்ற மண்டபம்‌' என்ற பெயரும்‌ உண்டு. 
இதிலுள்ள உள்ள ஒரு கல்வெட்டால்‌ தோமராசய்யன்‌ மகனான 
ராகவராஜா என்பவனும்‌ இம்மண்டபத்தைக்‌ கட்டியதாக 
அறிகிறோம்‌.” 


மகாமண்டபத்திற்கு வடமேற்குத்‌ திசையில்‌ உயரமான 
மண்டபம்‌ ஒன்று உள்ளது, இதில்‌ உள்ள ஒரு கல்வெட்டால்‌ 
இம்மண்ட பத்தைச்‌ சடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ கட்டினான்‌ 
என்றும்‌ இதற்குப்‌ 'பொன்‌ வேய்ந்த பெருமாள்‌ மண்டபம்‌ 
என்பது பெயர்‌ என்றும்‌ தெரியவருகின்றது.” இவனது காலம 
கியி, 1251௬ 1271 ஆகும்‌. மதுரைக்‌ கோயிலில்‌ உள்ள ஆயிரங்கால்‌ 
மண்டபத்தைப்‌ போன்ற அமைப்பில்‌ இது அளவில்‌ சிறியதா? 
அமைந்துள்ளது. 8.பி. 13ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இந்த 
மண்டபம்‌ ஒரு காலத்தில்‌ கோயில்‌ இறைவனுக்குரிய தி முதா 
மண்டபமாகவும்‌ பயன்பட்டிருக்க வேண்டுமெனத்‌ தெர்‌, 
இதனைத்‌ தொட்டுக்கொண்டே கோயிலின்‌ முதல்‌ ப 
அமைகின்றது. இதை அடுத்து வரும்‌ இரண்டாம்‌ திருச்ச 
தாயார்‌ சன்னிதியும்‌ அதன்‌ பின்புறம்‌ திருவாழி அன்ட்‌ 
ஓ. ப்படும்‌ சுதர்ஸன" சன்னிதியும்‌ அமைந்துள்ளன. இரண்டா 
திருச்சுற்றில்‌ வடக்கு நோக்கித்‌ இரும்பும்‌ இடத்தில்‌ பள்ளிய2? 
உளளது. பள்ளியறைக்‌ த்‌ நேர்‌ பின்னி? 

றக்கு வடக்கே கருவறைக்கு நே 


41% தொ. பரமசிவன்‌ 


உயர்ந்த ஒரு மண்டபத்தில்‌ கிழக்கு நோக்கு யோக நரசிம்மர்‌ 
அமைந்துள்ளார்‌. இவருக்கு 'உக்கிர நரசிம்மர்‌', ஜ்வாலா நரசிம்மர்‌' 
முதலிய பெயர்களும்‌ உண்டு. இவரது சினம்‌ தணிய நாள்தோறும்‌ 
இவருக்கு எண்ணெய்க்‌ காப்பிடுவர்‌. இரண்டாம்‌ இருச்சுற்றில்‌ 
இழக்கு நோக்கித்‌ திரும்பும்‌ இடத்தில்‌ ஆண்டாள்‌ சன்னிதி உள்ளது. 
அதற்கு முன்னால்‌ யாக சாலையும்‌, வாகன மண்டபங்களும்‌ 
உள்ளன. இந்த இரண்டாம்‌ திருச்சுற்று மதிலில்‌ உள்ள கோபுரம்‌ 
“தொண்டைமான்‌ கோபுரம்‌' என வழங்கப்படுகிறது. இக்கோபுரச்‌ 
சுவரில்‌ உள்ள ஒரு கல்வெட்டால்‌ இதனைச்‌ 'செழுவத்தூர்‌ 
காலிங்கராயர்‌ மகனான தொண்டைமானார்‌' என்பவர்‌ கட்டிய 


செய்தி தெரிய வருகின்றது." 


இதுவரை அமைந்துள்ள கட்டடப்‌ பகுதிகளே ௧. பி. 14ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ கோயிலின்‌ அளவாக இருந்திருக்க 
வேண்டும்‌. அதன்‌ பின்னர்‌ இக்கோபுரத்திற்கு வெளியில்‌ 
உள்ள பரந்த நிலப்பகுதியில்‌, விசய நகர அரசு காலத்துப்‌ 
படைப்பான கல்யாண மண்டபம்‌ அமைந்துள்ளது. இதைப்‌ 
பல சிற்பங்கள்‌ அணி செய்கின்றன. இரணிய வதம்‌ செய்யும்‌ 
நரசிம்மரின்‌ இரண்டு தோற்றங்கள்‌, குழலூதும்‌ வேணுகோபாலன்‌, 
இிருவிக்கிரமன்‌, பூமிவராகர்‌, ரதி, மன்மதன்‌ ஆகிய சிற்பங்கள்‌ 
இம்மண்டபத்தில்‌ உள்ளன. 

இம்மண்டபத்தை உள்ளடக்கிய பகுதியே உட்கோட்டைப்‌ 
பகுதியாகும்‌. இவ்வுட்கோட்டையில்‌ கிழக்கு மதிற்சுவரில்‌ உள்ள 
கோபுரமே இராசகோபுரமாகும்‌. இந்த இராசகோபுர வாசல்‌ 
நிரந்தரமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோபுர வாசலில்‌ 
உள்ள மூன்று கல்வெட்டுகளில்‌ சகம்‌ 1435 (இ.பி. 1512இல்‌ எழுந்த 
விசயநகர மன்னன்‌ கிருஷ்ணதேவ மகாராஜாவின்‌ கல்வெட்டே 
பழமையானதாகும்‌.” எனவே இந்த இராசகோபுரம்‌ 16ஆம்‌ 
நூற்றாண்டுப்‌ படைப்பாகும்‌. இங்குள்ள பழமரபுக்‌ கதையினைக்‌ 
கொண்டு இ.பி. 1608க்கும்‌ /769க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ 
உத்தேசமாக- 17ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ -இக்கோபுர 
வாசல்‌ அடைக்கப்பட்டு இருக்கலாம்‌ என்ற முடிவுக்கு வரலாம்‌. 

இம்மூன்றாம்‌ திருச்சுற்றுக்கும்‌ வெளியில்‌ வசந்த மண்டபம்‌ 
என்ற பெயரில்‌ ஒரு நீராழி மண்டபம்‌ உள்ளது. கல்லால்‌ ஆன 
இதன்‌ கூரைப்பகுதியில்‌ நாயக்கர்‌ காலத்‌ தமிழெழுத்தோடு 
கூடிய இருநூறுக்கும்‌ மேற்பட்ட இராமாயணக்‌ காட்சிகளைக்‌ 

காண்ட ஓவியங்கள்‌ வரையப்பட்டுள்ளன. 

மலைச்சரிவில்‌ அமைந்துள்ள கோயில்‌ என்பதால்‌ இதனைச்‌ 
சுற்றித்‌ தேர்‌ ஓட இயலாது எனவே, வெளிக்கோட்டையின்‌ 
சுவர்களை ஒட்டியே ஓடுகிறது. கல்வெட்டுக்‌ குறிப்புகளால்‌ 


ஸ்பாட்‌ 167 5 
பண்பாட்டு அசைவுகள்‌ 4 


இத்தேரின்‌ பெயர்‌ 'அமைத்த நாரணன்‌' என்பதும்‌ தேரோடிய 
வீதி ஒன்றின்‌ பெயர்‌ 'தியாகஞ்‌ சிறியான்‌ திருவீதி' என்பதும்‌ 
அவ்வீதியில்‌ தேர்‌ வரும்போது இறைவன்‌ “சடகோபன்‌ பாட்டு: 
நம்மாழ்வார்‌ பாசுரங்கள்‌) கேட்கும்‌ வழக்கம்‌ இருந்தது என்றும்‌ 
தெரிகறது."' 

தெப்பத்‌ இருவிழா நடைபெறும்‌ தெப்பக்குளம்‌ கோயிலுக்குத்‌ 
தெற்கே இரண்டு 8. மீ. தொலைவில்‌ பொய்கைக்கரைப்பட்டி 
என்ற ஊரில்‌ அமைந்துள்ளது. 

தமிழ்நாட்டு வைணவக்‌ கோயில்கள்‌ பொதுவாக வைகாளசம்‌, 
பாஞ்சராத்திரம்‌ என்ற இரண்டு ஆகம நெறிகளில்‌ ஒன்றையே 
பின்பற்றி அமையும்‌. வைகானசம்‌ என்பது விகானஸ்‌ என்ற 
முவிவரால்‌ அருளப்பட்ட நெறி. பாஞ்சராத்திரம்‌ என்பது 
திருமாலாகிய இறைவனால்‌ ஐந்து இரவுகளில்‌ அருளப்பட்டது 
என்பது வைணவர்களின்‌ நம்பிக்கை. அழகர்கோயில்‌ வைகானசர்‌ 
நெறியைப்‌ பின்பற்றும்‌ கோயிலாகும்‌. ஆனால்‌ இக்கோயிலின்‌ 
அர்ச்சகர்கள்‌ தவிர ஏனைய பிராமணப்‌ பணியாளர்கள்‌ 
அனைவரும்‌ பாஞ்சராத்திர ஆகம நெறியினராவர்‌. இவ்விரு 
நெறியாளரையும்‌ கூர்ந்து நோக்கினால்‌ பாஞ்சராத்திர ஆகமத்‌ 
இனர்‌ ஆழ்வார்களையும்‌ வைணவ அசாரியர்களையும்‌ அவதாரங்‌ 
களாக ஏற்றுக்கொள்ளும்‌ மிதவாதக்‌ கொள்கையினர்‌ என்பதும்‌, 
வைகானசர்‌ ஆழ்வார்களைப்‌ பூசனை செய்யாத தூய்மைவாதக்‌ 
கொள்கையினர்‌ என்பதும்‌ தெரியவருகின்றது. 


அழகர்கோயிலின அமைப்பு, ஆகமங்களால்‌ வரை யறுக்கப்‌ 
பட்ட பொதுவிதிகளுக்கு உட்பட்டும்‌ அவற்றை மீறியும்‌ 
அமைவதனைப்‌ பார்க்கலாம்‌. வட்ட வடிவ விமானம்‌, நங்கள்‌ 
குன்றம்‌ என உரிமைப்‌ பெயர்‌ சுட்டும்‌ கருவறை, நரசிம்ம 
வழிபாடு இத்தலத்தில்‌ சிறப்பிடம்‌ பெறுவது, கோயிலைச்‌ 
சுற்றாமல்‌ தேர்‌ ஒடுவது, இராசகோபுர வாசலை அடைத்தி 
அதில்‌ சிறுதெய்வத்தை அமர்த்துவது, அதில்‌ இரத்தப்‌ பலியிடுவதி 
எனப்‌ பொது விதிகளுக்கு உட்படாத பல நடைமுறைகள்‌ 
இக்கோயிலுக்குள்‌ அமைந்துள்ளன. 
வேர்களை 


தமிழ்ப்‌ பண்பாட, i - 
டு மரபுகள்‌ மிக ஆழமான கோயி) 


பண்பாட மூ கணிசமானவற்றைத தமிழ்நாட்டுக்‌ சப்‌ 
வ்‌ அறிவதன்‌ மூலமாக நாம்‌ உணர முடியு 
ei வும்‌ எண்ணிக்கையிலும்‌ தமிழ்நாட்டுக்‌ கோயில்‌ 
ர கன்‌ “கோயில்‌ கட்டடக்‌ கலை குறித்து தமிழர்‌ ன்‌ 
ல்‌ இந்தியாவில்‌ வேறு நிலப்பகுதிகள்‌ பெருக்‌ 
கே.வி, ன்ட்‌. என்று கோயிற்கலை அறிஞர்‌ 


ராஜன்‌ குறிப்பிடுகின்றார்‌.” 


4 1ல்‌ ள்‌ பரமசிலன்‌ 


வழிபடு கடவுளரைப்‌ பல்வேறு இடங்களில்‌ திருநிலைப்படுத்தி 
வழிபட்டு வந்துள்ளனர்‌ தமிழர்‌. 

காடும்‌ காவும்‌ கவின்பெறு துருத்தியும்‌ 

சதுக்கமும்‌ சந்தியும்‌ புதுப்பூங்‌ கடம்பும்‌ 

யாறும்‌ குளனும்‌ வேறுபல்‌ வைப்பும்‌ (திருமுருகாற்றுப்படை) 


தமிழ்நாட்டுக்‌ கடவுளர்களின்‌ இருப்பிடங்களாக இருந்தன. 


வழிபடும்‌ நேரத்தில்‌ மட்டும்‌ கடவுள்‌ மண்ணில்‌ இறங்குவதாக 
எண்ணி, தொடக்க காலத்தில்‌ கடவுளுக்குக்‌ களம்‌ இழைத்தனர்‌. 
வேலனாகிய பூசாரி களத்தில்‌ நின்று வெறியாடினான்‌. கடவுளாகிய 
முருகன்‌ அங்கு வந்தான்‌. ('வேலனார்‌ வந்து வெறியாடும்‌ 
வெங்களத்து, நீலப்பறவைமேல்‌ நேரிழை தன்னோடும்‌, ஆலமர்‌ 
செல்வன்‌ புதல்வன்‌ வரும்‌.' சிலம்பு - குன்றக்‌ குரவை) 

பின்னர்‌ மரத்தாலும்‌ மண்ணாலுமான கோயில்கள்‌ 
அமைக்கப்பட்டன. 

இட்டிகை நெடுஞ்சுவர்‌ விட்டம்‌ வீழ்ந்தென 

மணிப்புறாத்‌ துறந்த மரஞ்சேர்பு மாடம்‌ 
எனச்‌ சங்க இலக்கியம்‌, மரத்தாலான கோயில்‌ ஒன்றினையே 
குறிப்பிடுகின்றது என்பர்‌ ஆராய்ச்சியாளர்‌. திருவாரூரில்‌ 
இருந்த கோயில்‌ ஒன்று சி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ 'பரவையுள்‌ 
மண்டளி' (மண்தளி) என வழங்கப்பட்டிருப்பதைச்‌ சம்பந்தர்‌ 
தேவாரத்தால்‌ அறிகிறோம்‌. எனவே அக்காலத்திலும்‌ அக்கோயில்‌ 
மண்ணால்‌ அமைக்கப்பட்ட கோயிலாக இருந்திருக்க வேண்டும்‌. 
கிபி. 770இல்‌ எழுந்த ஆனை மலைக்‌ குடைவரைக்‌ கோயில்‌ 
கல்வெட்டு அக்கோயிலை 'மாறன்காரி இக்கற்றளி செய்து' 
எனக்‌ குறிப்பிடுகின்றது. எனவே மண்டளி, கற்றளி ஆகிய 

சால்‌ வழக்குகள்‌ கட்டப்பட்ட பொருளால்‌ கோயில்கள்‌ 

வேறுபடுத்திக்கொள்ளப்பட்டதைக்‌ காட்டுகின்றன. பின்னர்‌ 
கற்களை அடுக்கிக்‌ கோயில்‌ கட்டும்‌ முறையினை ஏழாம்‌ 
நூற்றாண்டில்‌ பல்லவர்கள்‌ தொடங்கி வைத்தனர்‌. கோயிற்‌ 
கட்டடக்‌ கலை பெருமளவு வளர்ந்த பிறகு கோயில்களின்‌ 
அளவும்‌ பெரிதான. கருவறை, இடைகழி, முக மண்டபம்‌, முன்‌ 
மண்டபம்‌, பரிவார ஆலயங்கள்‌, சுற்றாலைகள்‌, யாகசாலைப்‌ 
பகுதி, மடைப்பள்ளி, பள்ளியறை, முதலாம்‌ திருச்சுற்று, மதில்‌ 
கொபுரம்‌, இரண்டாம்‌ மூன்றாம்‌ தஇருச்சுற்று மதில்கள்‌, கல்யாண்‌ 
எண்டபம்‌, தெப்பக்குளம்‌, வசந்த மண்டபம்‌, தேர்‌ மட 
எனக்‌ காலம்தோறும்‌ இருக்கோயிலின்‌ அர்‌ க 
காது. ஆயினும்‌ கட்டுமானக்‌ படா அலை! 

த்தில்‌ அவை கருவறை, இடைகழி, சிறிய முன்‌ 


பண்‌, 4 19D 
பாட்டு அசைவுகள்‌ 


ஆயெவற்றோடு மட்டுமே விளங்கியிருக்க வேண்டும்‌. (எ.டு) 


“விஜயாலயச்‌ சோழீச்சுவரம்‌'. 


இருக்கோயிலின்‌ அமைப்பு வளர்ச்சியில்‌ குறிப்பிடத்‌ குத்த 

ஒரு கட்டத்தினை இங்கு நினைவிற்கொள்ள வேண்டும்‌. 11ஆம்‌ 

நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரை தமிழ்நாட்டு சைவ, வைணவக்‌ 

கோயில்களில்‌ இறைவிக்கென்று (அம்மன்‌, தாயார்‌) தனிச்‌ 

சந்நிதிகள்‌ அமைக்கும்‌ வழக்கம்‌ இல்லை. இது பொதுவிதியாக 

இருந்தாலும்‌ “அங்கயற்கண்ணி தன்னொடும்‌ அமர்ந்த ஆலவாய்‌! 

, என்று சம்பந்தர்‌ பாடுவது போல ஒன்றிரண்டு விதிவிலக்குகளும்‌ 
இருந்திருக்கலாம்‌ என்றே தோன்றுகிறது. 


தமிழ்நாட்டுச்‌ சமயத்‌ தத்துவங்களும்‌, கோயிலில்‌ அமையும்‌ 
இருவுருவங்களின்‌ அமைப்பும்‌, அவற்றிற்குரிய பூசனை நெறிகளும்‌, 
திருக்கோயில்‌ அமைப்பும்‌ தனித்தனியே ஆகமங்களால்‌ ஒழுங்கு 
செய்யப்பட்டி ௬ந்தன. இந்த ஆகமங்களில்‌ ஒன்றேனும்‌ இப்பொழுது 
தமிழில்‌ கிடைக்கவில்லை. ஆகமங்களைச்‌ சிவபெருமானே 
அருளினார்‌ என்பது சைவர்களின்‌ நம்பிக்கை. சிவபெருமான்‌ 
தன்‌ பங்கில்‌ அமர்ந்த மனைவிக்கும்‌ ஆகமங்களைக்‌ கற்பித்தார்‌ 
என அப்பர்‌ பாடுகின்றார்‌. 


இணையிலா இடைமாமருதீசர்‌ எழு 
பணையில்‌ ஆகமம்‌ சொல்லும்தன்‌ பங்கிக்கே 


(திருவிடைமருதூர்ப்‌ பதிகம்‌) 


என்பது தேவாரம்‌. மெய்ப்பொருள்‌ நாயனார்‌ புராணத்தில்‌ 
முத்த நாதன்‌, நாயனாருக்கு ஆகமங்கள்‌ கற்றுத்தருவதாகக்‌ 
கூறியதிலிருந்து அக்காலத்தில்‌ தமிழில்‌ ஆகம நூல்கள்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ என்று தோன்றுகிறது. 


“இறைவனார்‌ அருளிய, ஆனால்‌ இதுவரை யாரும்‌ அறியாத்‌ 
ஒரு ஆகமநூல்‌ கொண்டுவந்துள்ளேன்‌” என முத்தநாதன்‌ கூறுவதி 
லிருந்து அக்காலத்திலேயே ஆகம நூல்களில்‌ சில வழக்கில்‌ 
இல்லாமல்‌ மறைந்து போய்விட்டன என்பதையும்‌ அறியலாம்‌ 
பெரும்பாலான கோயில்கள்‌ வெவ்வேறு காலகட்டங்களில்‌ 
மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற்றிருப்பதால்‌ அவை அனைத்லத்‌ 
42 ஆகம நெறிக்குள்‌ கொண்டு வந்து விளக்க இயலாத 
எடுத்துக்காட்டாக ஞ்ச 


ே பட்‌ ஒன்றைக்‌ கூறலாம்‌. சைவ, வை 
கோயில்கள்‌ பெரும்‌ 


பாலும்‌ கிழக்கு நோக்கிய கருவறையில்‌! 
“யக்‌, ஆயினும்‌ சைவர்களின்‌ முதற்கோவிலான சிதம்பரம்‌ 
வைணவர்களின்‌ தலைப்பெருங்‌ கோயிலான இருவரங்கி்‌ 
தற்கு நோக்கியே அமைந்துள்ளன. மேற்கு நோக்கி அமைந்‌: 


4170 » தொ. பரமசிவன்‌ 


சைவ, வைணவக்‌ கோயில்களும்‌ தமிழ்நாட்டில்‌ ஒரளவு 
காணப்படுகின்றன. தமிழ்நாட்டுக்‌ குடைவரைக்‌ கோயிலின்‌ 
சந்நிதிகள்‌ கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என எல்லாத்‌ 
திசைகளையும்‌ நோக்கி அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இந்த 
இடத்தில்‌ குடைவரைக்‌ கோயில்களைப்‌ பற்றிய மற்றொரு 
செய்தியையும்‌ நாம்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. தொடக்க 
காலத்தில்‌, அதாவது மண்ணாலும்‌, மரத்தாலும்‌, செங்கற்களாலும்‌ 
அமைக்கப்பட்ட கோயில்களைப்‌ பாடிய தேவார மூவரும்‌, 
ஆழ்வார்களும்‌ தாங்கள்‌ வாழ்ந்த காலத்தில்‌ ஒற்றைக்‌ கல்லாலும்‌ 
குடைவரையாகவும்‌ அமைக்கப்பட்ட திருக்கோயில்களைப்‌ 
பாடவில்லை. முதலாம்‌ மகேந்திரவர்மன்‌ எடுப்பித்த வல்லம்‌, 
'தளவானூர்‌, மண்டகப்பட்டு கோயில்களைத்‌ தேவார மூவரும்‌ 
பாடவில்லை என்பது குறிக்கத்‌ தகுந்தது. நம்மாழ்வாரால்‌ 
பாடப்பெற்ற திருமோகூருக்கும்‌ அழகர்கோயிலுக்கும்‌ இடைப்‌ 
பட்ட தொலைவு 20 கஇலோமீட்டருக்கும்‌ குறைவாகவே அமையும்‌. 
இந்த இரண்டு கோயில்களையும்‌ நம்மாழ்வார்‌ பாடியுள்ளார்‌; 
இவை இரண்டுக்கும்‌ நடுவில்‌ அமைந்துள்ள, சி.பி. 770இல்‌ 
எடுக்கப்பட்ட குடைவரையான ஆனைமலை நரசிங்கப்பெருமாள்‌ 
கோவிலை அவர்‌ பாடவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. 
கல்லைக்‌ குடைந்து செய்யப்பட்ட கோயில்களைத்‌ தேவார 
மூவரும்‌, ஆழ்வார்களும்‌ புனிதமானதாகக்‌ கருதவில்லை போலும்‌. 
“அவர்கள்‌ அதனை 'உத்தமம்‌' என்று கருதாது “அதமம்‌' என்று 
கருதினர்‌ போலும்‌” என வெ. வேதாசலம்‌ போன்ற தொல்லியல்‌ 
அறிஞர்கள்‌ கருத்துரைக்கின்றனர்‌. 


கோயில்களின்‌ அமைப்பில்‌ ஆகம வரம்பு மீறிய மற்றொரு 
செய்தியையும்‌ இவ்விடத்தில்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. 
இசுலாமியர்‌ படையெடுப்புக்‌ காலத்தில்‌ திருவரங்கம்‌ கோயில்‌ 
கொள்ளை அடி க்கப்பட்டுப்‌ பல தொல்லைகளுக்குள்ளானதை 
“டில்லீசுவரனான துலுக்கன்‌ இருவரங்கம்‌ திருப்பதியிலேயும்‌ 
வந்து புகுந்து ப்ரவேஸித்து .... கருவுலகம்‌ முதலானவைகளை 
யும்‌ கொள்ளையிட்டு அழகிய மணவாளநாயனார்‌, சேரகுல 
வல்லியார்‌ முதலான விக்ரஹங்களையும்‌ எடுத்துக்கொண்டு 
ஸர்வத்தையும்‌ கொண்டு போகையில்‌” என்று குறிப்பிடுகிறது. 
அதே கோயிலொழுகு, திருவரங்கன்‌ ஆணையால்‌ எ 
நாய்ச்சியார்‌ என்ற துலுக்க நாய்ச்சியார்‌ இருவரங்கம்‌ கோ ல 
திருநிலைப்‌। படுத்தப்பட்டதனைப்‌ “பெருமாள்‌ ந்‌ ரங்க 
ராஜ மகேந்திரன்‌ இருவீதியில்‌ வட$ழ்‌ மூளி எல்‌ 
திருநடைமாளி கையிலேயே அறையாகத்‌ தடுத்து அச 
டில்லீசுவரன்‌ புத்திரியான ஸுரதாணியை சித்திரரூபம்‌ 


எழுதி வைத்து ப்ரதிஷ்டிப்பித்து” என்றும்‌ குறிப்பிடுகிறது. 


4 படர 
பண்பாட்டு அசைவுகள்‌ 


இத்தகைய பின்னணியில்‌ நாம்‌ அழகர்கோயில்‌ அமைப்பின்‌ 
தனித்தன்மைகள்‌ குறித்து விளங்கிக்கொள்ளவேண்டும்‌. இந்த ஒரு 
கோயிலை மட்டும்‌ கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளாமல்‌, பொதுவாகத்‌ 
தமிழகக்‌ கோயில்‌ அமைப்பு குறித்த பார்வையோடு இக்கோயிலை 
ம்‌ அணுக வேண்டும்‌. ஒரு கோயிலின்‌ அமைப்பையும்‌ அதன்‌ 
மைகள்‌ வகுப்பதில்‌ எழுதப்பட்ட விதிகளுக்கும்‌ 
மேலாக, அக்கோயில்‌ அமைந்த நிலப்பகுதி, அந்நிலப்பகுதியின்‌ 
அரசியல்‌ வரலாறு, அந்நிலப்‌ பகுதியில்‌ வாழும்‌ மக்களோடு 
காலந்தோறும்‌ கோயில்‌ கொண்டுள்ள உறவு ஆகியவை 
குறிப்பிடத்தகுந்த பங்கினை வகிக்கின்றன. 


குறிப்புகள்‌ 

1. ஆய்வாளருக்கு நேரில்‌ தெரிவித்த கருத்து. நாள்‌ 21.5.1974. 
இளையான்குடியிலுள்ள ஒரு கல்வெட்டால்‌ இந்த மதில்‌ 
“கோதண்டராமன்‌ திருமதில்‌' என்ற பெயருடன்‌ விளங்கியதைக்‌ 
கல்வெட்டறிஞர்‌ வெ. வேதாசலம்‌ குறிப்பிடுகிறார்‌. 


2. A.R.E4 of 1932. 


3. C. Krishnamurthy, Thiruvorriyur Temple (Unpublished thesis, Madras 
University), p.88. 


4. K.V. Soundararajan, Art of South India - Tamil Nadu & Kerala, p. 103. 
5. A.R.E 307 of 1930. 

6. 4.R.E270 of 1930. 

7. ARE 83 of 1929. 

8. A.R.E 84 of 1929. 

9. A.R.E 331 of 1930. 

10. A.R.E 83 of 1929. 

11. A.R.E 14 of 1932. 


ட்‌ பியி 
KV. Soundararajan, ‘Tamil Temple Architecture and Art’; Sp ன்‌ 
of Tamil Nadu - Mulk Raj Anand (Ed.), p. 36. 


13. கோயிலொழுகு 


ர பூ) 1976 
(எஸ்‌. கிருஷ்ணசாமி ஐயங்கார்‌ பதிப்பு] 
ப.19. 


14. மேலது, ப.29. 


ஆ 


4 172 p தொ. பரமசிவன்‌ 


கள்ளரும்‌ அழகரும்‌ 
கள்ளழகரும்‌ 


அழகர்கோயிலில்‌ ஆண்டுதோறும்‌ சித்திரை 
மாதம்‌ ஒன்பது நாள்‌ நடைபெறும்‌ சித்திரைத்‌ 
திருவிழாவின்போது நான்காம்‌ திருநாளன்று 
அழகர்‌, கள்ளர்‌ திருக்கோலத்துடன்‌ மதுரைக்குப்‌ 
புறப்படுகிறார்‌. ஒன்பதாம்‌ திருநாளன்று இரவு 
கோயிலுக்குத்‌ இரும்பவும்‌ வந்து சேர்கிறார்‌. 

“துர்வாச முனிவரால்‌ தவளையாகும்படி 
சபிக்கப்பட்ட சுதபஸ்‌ முனிவரின்‌ சாபவிமோசனத்தின்‌ 
நிமித்தமாகவும்‌, சுந்தரத்தோளுடையான்‌ என்று 
ஸ்ரீ ஆண்டாள்‌ மங்களாசாசனம்‌ செய்த சுந்தரத்‌ 
தோள்களுக்கு வருஷம்‌ ஒருமுறை ஆண்டாள்‌ சாற்றிக்‌ 
கொடுத்தத்‌ இருமாலையை ஏற்றுக்கொள்ளும்‌ 
பொருட்டும்‌ ஸ்ரீசுந்தரராஜன்‌ 'கள்ளழகர்‌' திருக்‌ 
கோலத்துடன்‌ மதுரைக்கு எழுந்தருளுகிறார்‌" என்று 
கோயில்‌ அழைப்பிதழ்‌, அழகர்‌ மதுரைக்கு வருவதன்‌ 
காரணத்தைக்‌ கூறுகிறது." 

இத்திருவிழாவில்‌ அழகர்‌, கள்ளர்‌ திருக்கோலம்‌ 
பூண்டு வருகிறார்‌. 'நீ ஒருவர்க்கும்‌ மெய்யனல்லை' 
என்று பெரியாழ்வாரும்‌, "வஞ்சக்‌ கள்வன்‌ 
மாமாயன்‌' என்று நம்மாழ்வாரும்‌, இத்தலத்து 
இறைவனான - அழகரைப்‌ பாடியிருப்பதைக்‌ 
காட்டி? அதுகாரணமாகவே அழகர்‌, கள்ளர்‌ 
வேடம்‌ பூண்டு வருகிறார்‌ என்று புராணிகர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. இக்கருத்து பொருத்தமானதன்று: 


ஸ்‌ 1731 
பண்பாட்டு அசைவுகள்‌ $ 


கள்ளர்‌ என்ற சாதியாரில்‌ அழகர்மலைப்‌ பகுதியிலும்‌ 
மேலூர்‌ பகுதியிலும்‌ வாழ்கின்ற 'மேலநாட்டுக்‌ கள்ளர்‌' என்ற 
பிரிவினர்‌ போல அழகர்‌ வேடமிட்டு வருகிறார்‌. அச்சாதியினரின்‌ 
ஆசாரங்களுக்கேற்ற வேடத்தையே அழகர்‌ புனைந்து வரு$றார்‌ 
என்பது தெளிவு. கைக்கொன்றாக வளதடி எனப்படும்‌ வளரித்தடி, 
சாட்டை போன்ற கம்பு, மேலநாட்டுக்‌ கள்ளர்‌ சாதி ஆண்கள்‌ 
இடுகின்ற கொண்டை, தலையில்‌ உருமால்‌, அவர்கள்‌ பெரிதும்‌ 
விரும்பி அணியும்‌ வண்டிக்கடுக்கன்‌ - இவ்வாறு அமைகிறது 
கள்ளர்‌ வேடம்‌. 

“வளதடி' எனப்படும்‌ வளரித்தடியை ஆங்கிலேயர்‌ Boomerange 
என்று குறிப்பிடுவர்‌. மேலநாட்டுக்‌ கள்ளரும்‌, சிவகங்கை, 
புதுக்கோட்டைப்‌ பகுதியில்வாழ்‌ கள்ளரும்‌ இக்கருவியைக்‌ 
கையாள்வதில்‌ பெரும்புகழ்‌ பெற்றவர்கள்‌. “மனிதன்‌ முதன்‌ 
முதலாகப்‌ பயன்படுத்திய கருவிகளில்‌ வளரித்தடியும்‌ ஒன்று" 
என்று கலைக்களஞ்சியம்‌ கூறுகிறது.' "மதுரை மாவட்ட அரசிதழ்‌' 
நூலை எழுதிய பிரான்சிஸ்‌, தென்னிந்திய சாதிகளைப்‌ பற்றிய நூல்‌ 
எழுதிய எட்கர்‌ தர்ஸ்டன்‌, (இராணுவ நினைவுகள்‌' என்ற நூலை 
எழுதிய கர்னல்‌ வெல்ஷ்‌ ஆகியோர்‌ தம்‌ நூல்களில்‌ இக்கருவியைப்‌ 
பற்றியும்‌, கள்ளர்‌ இனத்தவர்‌ இதைக்‌ கையாண்ட முறை பற்றியும்‌ 
நிறைய எழுதியுள்ளனர்‌.' “சிவகங்கை சரித்திர அம்மானை' என்ற 
நூல்‌ பெரியமருது வளரியினால்‌ மல்லாரிராவின்‌ தலையை 
அறுத்த செய்தியை 

செயிவளரி தன்னைத்‌ திருமால்‌ முதலையினமேல்‌ 

பேசிவிட்ட சக்கரம்போல்‌ பெரியமரு தேந்திரனிவன்‌ 

வீசி எறிய விலகாமல்‌ மல்லராவு 

தலையை நிலைகுலையத்‌ தானறுத்துத்‌ தாங்காமல்‌ 

வலுவாய்‌ வடகரையின்‌ வாய்க்காலில்‌ போட்டதுவே 


என்று குறிக்கிறது. தன்மபுத்திரன்‌ எழுதிய 'வாளெழுபது' என்ற 
நூலும்‌ வளரியைக்‌ குறிப்பிடுவதாக மீ. மனோகரன்‌ எழுதுகிற!” 
“வளரி என்னும்‌ இவ்வாயுதம்‌ இந்தியாவிலேயே தமிழ்‌. 
பகுதியிலேதான்‌ பயன்படுத்தப்படுறெது... 1883 மார்ச்சில்‌ 
சிவகங்கைக்கு அண்மையில்‌ இந்த 'பூமராங்குகள்‌' பயன்படுத்தி. 
படுவதை நேரில்‌ காணும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ ஒட்டியது" என்றி 
புரூஸ்‌ புட்‌ (Bruce Foote) என்ற ஆய்வாளர்‌ குறிப்பிடுகிற! 


வயறு கவான்றகை வனி ஒதை அறகரச பெ்த 
த ர்ண்கட்டே கன்னர்‌. சதியில்‌, ஆண்கள்‌ 3 ன்ற 
கட்லட்‌ ய. சாதாரணமாகப்‌ பெண்கள்‌. இங்கி 
ம்‌ டயைப்‌ போலப்‌ பிடரியின்‌ கீழ்ப்‌ (குதியில்‌ தி! பில்‌ 
தாளை நோக்கிச்‌ சரிந்ததாக இல்லாமல்‌ நடுப்பகுதி” 


ஏ 14% ந்தர்‌ பரமசிவன்‌ 


இக்கொண்டை நேரானதாக அமைந்துள்ளது. (இச்சாதியினரில்‌ 
முதியவர்‌ ஓரிருவர்‌ இக்கொண்டை இட்டிருப்பதை நான்‌ நேரில்‌ 
கண்டிருக்கிறேன்‌.) 


“மதுரை இதழ்‌' என்ற நூலெழுதிய நெல்சன்‌, “கள்ளச்‌ 
சாதியில்‌ 15 வயது ஆன ஆண்மகன்‌ தான்‌ விரும்பும்வரை முடி 
வளர்த்துக்‌ கொள்ளலாம்‌. சிறுவர்களுக்கு இந்த உரிமை இல்லை” 
என்று குறிப்பிடுவது இச்சாதியில்‌ ஆண்கள்‌ கொண்டையிடும்‌ 
வழக்கத்தை உறுதப்படுத்துகிறது. வண்டிக்கடுக்கன்‌ காது 
மடலோடு ஒட்டியதில்லை. மிகப்‌ பெரிய காது வளையம்‌ 
இது. அடிப்புறத்தில்‌ கல்‌ வைத்துக்‌ கட்டப்பட்டிருக்றெது. இச்‌ 
சான்றுகளால்‌ அழகர்‌ மேல நாட்டுக்‌ கள்ளர்‌ போல்‌ வேடம்‌ 
புனைந்து வரும்‌ செய்தி உறுதிப்படுகிறது. 


இக்கோயில்‌, 'கள்ளழகர்‌ கோயில்‌' என்று பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டிலிருந்துதான்‌ ஆவணங்களில்‌ குறிக்கப்படுகிறது. 
ஆழ்வார்கள்‌ பாசுரங்களில்‌ மட்டுமின்றி இக்கோயிலில்‌ உள்ள 123 
கல்வெட்டுகளில்‌ ஒன்றில்கூட இப்பெயர்‌ வழங்கக்‌ காணவில்லை. 
அழகர்‌ குறவஞ்சி, அழகர்‌ கலம்பகம்‌, அழகர்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
அழகர்‌ இள்ளைவிடுதூது, இருபதாம்‌ நூற்றாண்டிலெழுந்த 
சோலை மலைக்‌ குறவஞ்சி ஆகிய இலக்கியங்களும்‌ இதைப்பற்றி 
எந்தக்‌ குறிப்பையும்‌ தரவில்லை. அழகர்‌ கள்ளை விடுதூது 
அழகர்‌ மதுரைக்கு வந்து வைகையாற்றில்‌ இறங்குவதைப்‌ பற்றி 
மட்டுமே பாடுகிறது. மதுரைக்கு வரும்‌ அழகரை வரவேற்கும்‌ 
வகையிலமைந்த அழகர்‌ வருகைப்‌ பத்தும்‌ கள்ளர்‌ வேடமிடுவதைக்‌ 
குறிக்கவில்லை. சென்னை கீழ்த்திசை ஓலைச்சுவடி நூலகத்திலுள்ள 
'திருமாலிருஞ்‌ சோலைமலை அழகர்‌ மாலை; என்னும்‌ நூல்‌ 
மட்டும்‌ (௩. 8469), 


கள்ளக்‌ குடிகட்கு உரிமை அமைத்தருள்‌ காரணத்தால்‌ 
களளாக்குரிய அழகப்பிரான்‌ எனக்‌ காதலுரைத்‌(து) 
உள்ளத்‌ துறையும்‌ பிரானே அழகில்‌ ஓப்பிலியே 


என்று கள்ளழகர்‌ என்ற பெயரையும்‌, கள்ளர்க்கு உரிமையுடையவர்‌ 
அழகர்‌ என்ற செய்தியினையும்‌ குறிப்பிடுகிறது." 

அழகர்‌ வருணிப்பு என்னும்‌ பாடல்‌ அழகர்‌ கள்ளர்‌ வேட 
மிடுவதைக்‌ “கள்ளர்‌ வேடம்‌ தானெடுத்து, கையில்‌ வளைதடியும? 
தான்‌ பிடித்து” என்று குறிப்பதோடு அதற்குரிய கதையினையும்‌ 
இறிக்கன்றது ” (நாற்பது அண்டுகளுக்கு முன்‌ இராம குருசாமி 
கோனார்‌ என்பவரின்‌ வேண்டுகோளுக்ணெங்க த்க்‌ 
“விராயர்‌ எ முதிய பெரிய அழகர்‌ வருணிப்பும்‌ கள்ளர்‌ வேடத்தில்‌ 


அழகர்‌ வருவதை விரித்துரைக்கின்றது. 


பஷ 4 5p 
£ண்பாட்டு ஓசைகள்‌ 


அழகர்‌ வருணிப்பு கூறும்‌ கதை இதுதான்‌: அழகர்‌. 
கோயிலிலிருந்து மதுரை வரும்‌ வழியில்‌ கள்ளந்திரி தாண்டுநார்‌. 
அப்போது, 
கள்ளர்‌ வழி மறித்து - காயாம்பு மேனியை 
கலகமிகச்‌ செய்தார்கள்‌ 
வள்ளலாரப்போது - நீலமேகம்‌ 
கள்ளர்களைத்தான்‌ ஜெயிக்க 
மாயக்கணையெடுத்து - ஆதிமூலம்‌ 
வில்லில்தான்‌ பூட்டி 
ஆயர்‌ தொடுத்துவிட - நரசிங்க மூர்த்தி 
அப்போது கள்ளருக்கு 
கண்ணு தெரியாமலப்போ - என்‌ செய்வோமென்று 
கள்ளர்‌ மயங்கி நின்றார்‌ 
புண்ணாகி நொந்து கள்ளர்‌ - காயாம்பூ மேனியிடம்‌ 
புலம்பியே யெல்லாரும்‌ 
வழி வழிவம்சமுமாய்‌ - நீலமேகத்திற்கு 
வந்தடி மை செய்யுகிறோம்‌ 
ஓளிவு தெரியும்படி - ஆதிமூலம்‌ 
உம்மாலவிந்த கண்ணை 
திறக்க வேணுமெனறு சொல்லி - கள்ளர்‌ 
மாரக்கமுடனே பணிந்தார்‌,” 
உடனே அழகர்‌ “நான்‌ வண்டியூர்‌ சென்று மீண்டும்‌ 
மலைக்குத்‌ திரும்பும்வரை என்‌ உண்டியலைத்‌ தூக்கிக்கொண்டு 
வாருங்கள்‌” என்று கட்டளையிடுதிறார்‌. 


இப்பகுதி மக்களிடம்‌ வழங்கும்‌ கதையும்‌ இதே 
செய்தியைத்தான்‌ சொல்கிறது. ஆனால்‌ கள்ளந்திரி 
மண்டபம்‌ தாண்டி வந்தபோது இந்நிகழ்ச்சி நட ந்ததா 
அழகர்‌ வருணிப்பு சொல்ல, மக்களிடம்‌ வழங்கும்‌ கதையே! 
இச்சம்பவம்‌ காரைக்‌ இணற்றில்‌ (காதக்கணெறு) நடந்ததாகலே 
கறுநறெது. இரண்டிடங்களுக்கிடையில்‌ 5 ஒ.மீ. தொலை 
ல்‌ பெரிய அழகர்‌ வருணிப்பும்‌ காரைக்‌ இணெற்றில 
இந்நிகழ்ச்சி நடந்ததாகவே கூறுகிறது. சிறிய அழகர்‌ வருணிப்‌* 
மற்றோரிடத்தில்‌ “காரைக்ணெர்‌ கடந்தார்‌ - என்‌9 2 
ன்‌ இப்பகுதி 

வேல பேக்தில்‌ “காரைக்கிணறு கழிச்சேன்‌ கழிச்சேன்‌ கள்ளி 
வஷம்‌ போட்டேன்‌ போட்டேன்‌” என்று அழகர்‌ செ ரல்வதி" 


னையன்‌ 
கள்ளர்‌ ம ஒர்‌ ப்‌ 2 
பயமே தீர்ந்தார்‌”!! என்று கூறுறெது. தவிரவும்‌ இ 
வழங்‌ ரல்‌; 
மங்கும்‌ சொல்லடையும்‌ இக்கருத்தை உறுதி செய்வத“ 


1 16% தொ பரமசிலன்‌ 


கள்ளர்‌ அழகர்‌ ஊர்வலத்தை மறித்த இடம்‌ காரைக்கிணறுதான்‌ 
என்று உறுதியாகக்‌ கொள்ளலாம்‌. இச்சொல்லடை, நிகழ்ச்சி 
நடந்த இடத்தோடு அழகர்‌ காரைக்கிணறு தாண்டிக்‌ கள்ளர்‌ 
வேடமிடுவதாக ஏதோ உறுதி (சத்தியம்‌) செய்து கொடுப்பது 
போலவும்‌ சொல்கிறது. 

அழகர்‌ ஊர்வலம்‌ கள்ளர்களால்‌ வழிமறிக்கப்பட்டது 
தொடர்பாக ஒரு சிறு சடங்கு மட்டுமே இப்பொழுது நடை 
பெறுகிறது. விழா முடிந்தபின்‌ அழகர்‌ தன்‌ கோயிலுக்குத்‌ திரும்பும்‌ 
வழியில்‌ தல்லாகுளம்‌ பெருமாள்‌ கோயிலுக்குப்‌ பின்புறமாக, 
அழகர்‌ ஏறிவரும்‌ பல்லக்கை மாங்குளம்‌ கிராமத்தினரான 
கள்ளர்‌ சாதியினர்‌ சிலர்‌ பெருஞ்சத்தத்துடன்‌ வழிமறிக்கின்றனர்‌. 
பல்லக்கை இரண்டு மூன்று முறை சுற்றி வந்தபின்‌ பல்லக்கின்‌ 
முன்‌ கொம்பினை 'வாழாக்கலை' என்னும்‌ ஈட்டியால்‌ குத்து 
கின்றனர்‌. சில நிமிடங்களுக்கு ஒரு நாடகம்போல இந்நிகழ்ச்சி 
நடத்தப்பெறுகிறது. 


வெள்ளியங்குன்றம்‌ ஜமீன்தார்‌, நாயக்கராட்சியின்போது 
அழகர்‌ கோவில்‌, 'வடக்குக்கோட்டை கொத்தழம்‌' பாதுகாவல்‌ 
பொறுப்பிலிருந்தார்‌. அழகர்‌ ஊர்வலம்‌ திருமலை நாயக்கர்‌ 
காலத்தில்தான்‌ மதுரை வந்தது. அதற்கு முன்‌ சோழவந்தான்‌ 
அருகிலுள்ள தேனூர்‌ சென்றது. வெள்ளியங்குன்றம்‌ 
ஜமீன்தாருக்கு சகம்‌ 1591இல்‌ (௫.பி.1669) திருமலை நாயக்கர்‌ 
வழங்கிய பட்டயம்‌ வேடர்கள்‌ (வலையர்‌ எனப்படும்‌ மூப்பனார்‌ 
சாதியினர்‌) இக்கோயிலில்‌ நகைகளையும்‌ பாத்திரங்களையும்‌ 
கொள்ளையிட்ட செய்தியைக்‌ குறிக்கிறது.” இப்பட்டயம்‌ 
திருமலை நாயக்கர்‌ மறைந்து பத்தாண்டுகளுக்குப்‌ பின்னரே 
வழங்கப்பட்டுள்ளது. இதற்குமுன்‌ சகம்‌ 1489இல்‌ (இ.பி. 1562) 
விசுவநாத நாயக்கர்‌ வழங்கிய பட்டயம்‌ கள்ளர்கள்‌ அழகர்‌ 
கோயிலுக்கு வந்த பக்தர்களைக்‌ கொள்ளையடித்துத்‌ தொல்லை 
கொடுத்த செய்தியைக்‌ குறிக்கிறது.” 

இரண்டு பட்டயங்களிலும்‌ அழகர்‌ சப்பரத்தை மறித்த 
செய்தியோ, கள்ளர்‌ வேடம்‌ பற்றிய குறிப்போ காணப்படவில்லை. 
எனவே நாயக்கராட்சியின்‌ வீழ்ச்சியின்போது, நாட்டில்‌ தா்‌ 
தலைமை பலவீனமடைந்திருந்த காலத்திலேதான்‌ இந்நிகழ்ச்‌ 
நடந்திருக்கலாம்‌ என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. 
அழகர்‌ மதுரை வரும்போது தல்லாகுளம்‌. கட்த! 
யிலில்‌ கள்ளர்‌ வேடத்தைக்‌ களைந்து பெருந்தெய்வக்‌ ப்‌ இல்‌ 
புனைறோர்‌. திரும்பும்போது தல்லாகுளம்‌ சேதுபதி மண்டல்‌ 
மீண்டும்‌ கள்ளர்வேடம்‌ அணிகிறார்‌. தல்லாகுளத வே 
வண்டி யூருக்கும்‌ இடைப்பட்ட பகுதியில்‌ பெருந்தெய்வ 


கோ 


qb 
ப ்‌ 
பாட்டு அசைவுகள்‌ 


அவர்‌ காட்சி தருகிறார்‌. தல்லாகுளத்தில்‌ கள்ளர்‌ வேடமிடும்‌ 
இடத்தில்‌ அழகரின்‌ வாசல்‌ காவலனான பதினெட்டாம்படி க்‌ 
கருப்பசாமிக்கு ஒரு கோயில்‌ உள்ளது. அழகர்‌ வரும்போது அந்த 
இடத்தில்‌ அவரைப்‌ பாண்டிமுனி மறித்துக்‌ கொள்வதாகவும்‌, 
அதனால்‌ அழகர்கோயிலில்‌ இருந்து வந்த கருப்பசாமி தல்லாகுளம்‌ 
பாண்டி முனியை விரட்டிவிட்டு அவ்விடத்தில்தான்‌ கோயில்‌ 
கொண்டு நிலையாக அமர்வதாகவும்‌ மக்களிடையே ஒரு கதை 
வழங்கி வருகிறது.” இக்கதையும்‌, வேறு சில சான்றுகளும்‌ 
கள்ளர்‌ வேடத்தில்‌ வந்த அழகர்‌ ஊர்வலம்‌ தல்லாகுளத்தில்‌ 
'வழிமறிக்கப்பட்டதோ என்ற ஐயத்தை எழுப்புகின்றன. இது, 
விரிவான மற்றொரு ஆய்வுக்குரியது. 

சித்திரை மாதம்‌ அழகர்‌ ஆற்றில்‌ இறங்கும்‌ திருவிழா, மதுரை 
தவிரப்‌ பரமக்குடி, மானாமதுரை ஆகிய ஊர்களிலும்‌ பெரிய 
அளவில்‌ நடைபெறுகிறது. அங்கும்‌ கள்ளர்‌ வேடம்‌ உண்டு, 
மதுரை சித்திரைத்‌ திருவிழாவின்‌ செல்வாக்கு காரணமாக 
இவற்றின்‌ மறுவடிங்களாகவே அவை விளங்குகின்றன. 

ஆழ்வார்களில்‌ பெண்பாலரான ஆண்டாளுக்கு அழகரிடத்தி 
லுள்ள ஈடுபாட்டின்‌ காரணமாகவும்‌ ஆண்டாள்‌ சூடிக்‌ கொடுத்த 
மாலையினைச்‌ சித்திரை விழாவில்‌ அழகர்‌ சூடுவதனாலும்‌, 
திருவில்லி புத்தூரிலும்‌ மார்கழி மாதம்‌ நடைபெறும்‌ நீராட்டுத்‌ 
திருவிழாவின்‌ இரண்டாம்‌ நாளில்‌ இதே போன்ற கள்ளர்‌ 
வேடம்‌ திருமாலுக்கு இடப்படுகிறது. பெரும்பாலும்‌ மதுரைப்‌ 
பகுதியிலுள்ள வைணவக்‌ கோயில்களிலும்‌, நவராத்திரிக்‌ 
கொலுவின்போது சில அம்மன்‌ கோயில்களிலும்‌ கடவுளுக்குக்‌ 
'கள்ளர்‌' வேடமிடுகின்றனர்‌. இவ்வடிவத்தை அக்காலச்‌ சமுதாயம்‌ 
ஏற்றுக்கொண்ட விதத்திற்கு இவை சான்றுகளாகும்‌. 

அழகரின்‌ கள்ளர்‌ கோலம்‌, அதற்கான கதை, சடங்குகள்‌, 
நம்பிக்கைகள்‌ இவற்றிலிருந்து நம்மால்‌ உண்மையாக நடந்திருக்கக்‌ 
கூடிய நிகழ்ச்சிகளை ஊகித்து உணர முடிகிறது. 

_ அழசர்கோயிலுக்குத்‌ தெற்கிலும்‌ கிழக்கிலும்‌ மேலைநாட்டுக்‌ 
கள்ளர்களே பெருந்தொகையாக வாழும்‌ சாதியினராவா: 
அவர்கள்‌ வைணவ மரபினர்‌ அல்லர்‌ மிகப்பெரிய 
டட டசம்‌ நிறுவனமாகிய கோயிலோ ஒரு ப்‌ 
பில அையதலைது ஆன வலை ஆற வசமா! 

ள்‌ ர்‌ சாதியினர்‌ தங்கள்‌ மரபுவழி நாட்டுப்‌ பகுத க்‌ 

கொள்‌ அரைக்கு வரும்‌ அழகரின்‌ ஊர்‌ வலத்தை ல்‌ 

ஏற்றிருந்த 3 ர முனைகின்றனர்‌ கோயிலின்‌ மேலாண்ல்‌ ந்தம்‌ 

பாத அசாதியினர்‌ கோயிலும்‌ இறைவனும்‌ உங்களு! ரர்‌ 
அ' எனச்‌ சமரசம்‌ ௦ லி 


ப்‌ னெ! 
செய்துகொள்ள முன்வருகின்றி 


சமரசத்திஓ்‌ ரில்‌ 
ரசத்தின்‌ வெளிப்பாடாகக்‌ கோயில்‌ நடைமுறைகள்‌ 


4 (78% டம்‌ பரமசிவன்‌ 


கள்ளர்க்கு மரியாதைகள்‌ வழங்கப்படுகின்றன. ஆடிமாதத்‌ தேர்த்‌ 
திருவிழாவில்‌ நான்கில்‌ மூன்று வடங்களை இழுக்கும்‌ உரிமை 
மேலநாட்டுக்‌ கள்ளர்க்கு வழங்கப்படுகின்றது. சித்திரைத்‌ இரு 
விழாவில்‌ அழகர்கோயிலுக்கும்‌ தல்லாகுளத்திற்கும்‌ இடைப்பட்ட 
பகுதியில்‌, கள்ளர்‌ சாதியின்‌ ஆண்மகனைப்‌ போல இறைவனுக்கு 
வேடமணிவித்து வரவும்‌ கோயிலார்‌ உடன்படுகன்றனர்‌. 


நிலமானிய மதிப்பீடுகள்‌ வலிமையாக இருந்த அக்காலத்தில்‌ 
"கோயில்‌ மரியாதை' என்பது கள்ளர்‌ சாதியாருக்குக்‌ கிடைத்த 
மிகப்பெரிய அங்ககோரமாகக்‌ கருதப்பட்டிருக்கின்றது; ஆகையால்‌ 
அவர்களும்‌ இதற்கு உடன்பட்டிருக்கின்றனர்‌. வைணவ மதம்‌ 
சார்ந்த கோயில்‌, ஒரு பண்பாட்டுச்‌ சமரசத்தை வெற்றிகரமாகச்‌ 
செய்து முடித்துத்‌ தன்னையும்‌ தன்‌ சொத்துகளையும்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. நாளடைவில்‌ கோயிலும்‌ கள்ளழகர்‌ கோயில்‌ 
என்றே வழங்கப்படலாயிற்று. இதுவே அழகர்‌, கள்ளழகர்‌ ஆன 
கதையாகும்‌. மதுரை நகரத்தின்‌ அரசியல்‌ தலைமை வலிமையிழந்து 
போயிருந்த காலத்தில்தான்‌ (உத்தேசமாக கி.பி. 1690-1742) இந்த 
நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. 


தமிழ்நாட்டு வைணவம்‌ இதுபோன்ற பல அனுபவங்களைக்‌ 
கொண்டிருக்கிறது. சான்றாக, ஆழ்வார்‌ திருநகரி நம்மாழ்வார்‌ 
திருவுருவத்தை முசுலீம்‌ படையெடுப்புக்‌ காலத்தில்‌ பொதியமலை 
அடிவாரத்தில்‌ ஒரு சுனையில்‌ போட்டுவிட்டனர்‌ பகையச்சம்‌ 
நீங்கிய பின்‌ அந்த இடத்தை அடையாளம்‌ கண்டு, ஆழமான 
சுனையிலிருந்து அந்த விக்கிரகத்தை ஒரு குறவன்‌ எடுத்துத்‌ தந்தான்‌ 
என்பர்‌. அவனுக்கு மரியாதை செய்யும்‌ பொருட்டு, இன்றளவும்‌ 
நாள்தோறும்‌ சிறிது நேரம்‌ நம்மாழ்வார்‌ விக்கிரகத்துக்கு, “குறவன்‌ 
கொண்டை' இடப்படுகிறது. 


அகமாதியான சடங்குசுளோடு 'சம்பிரதாயம்‌' என்ற பெயரில்‌ 

பல சடங்குகள்‌ வட்டார வேறுபாடுகளோடு தமிழ்நாட்டு 
வைணவத்தில்‌ கலந்துள்ளன. அவ்வாறான சடங்குகளில்‌ 
பரும்பாலானவை பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட 

சாதியாருக்கு மதத்தின்‌ எல்லைக்குள்‌ பெருமளவு உரிமை 
தந்துள்ளன. “ஆசாரியர்களுடைய கருத்தில்‌ உருவாகி உபதேச 
பரம்பரையிலேயே தனியாக வளர்ந்து வந்த தமிழ்தாட்டு 
வைணவத்திற்கும்‌, ஆகமங்களையும்‌ ஆகம சம்பிரதாயங்களையும்‌ 
ராகப்‌ பின்பற்றி வந்த ஆலயங்களுக்கும்‌ நேரான பதச்‌. 
டையாது” என்று வைணவ அறிஞர்‌ ராமாநுஜ தாத்தாச்சா ர 

விளக்குகிறார்‌. அயினும்‌ இச்சம்பிரதாயங்கள்‌ பின்னர்‌ ஆலய 
கடைமுறையோடு கலந்துவிட்டன. புதிய பைய ன்‌ 
“ரவா அவற்றையும்‌ ஆலயங்கள்‌ ஏற்றுக்கொண்டுவிட்டன. 


. 1791 
“ண்பாட்டு அசைவுகள்‌ 7 


இராமானுசருக்குப்‌ பின்‌ தமிழ்நாட்டு வைணவம்‌ சாதி 
வேறுபாடுகளைத்‌ தாண்டி சாதாரண மக்களோடு கலந்தது. அதன்‌ 
விளைவாக இவ்வகையான நடைமுறைகளை வைணவம்‌ விரும்பி 
ஏற்றுக்கொண்டது. இக்கருத்துக்குச்‌ சார்பான நடைமுறைகளை 
தமிழ்நாடு முழுவதும்‌ வைணவக்‌ கோயில்களில்‌ காணலாம்‌. 
தமிழ்‌ நாட்டில்‌ அரச ஆதரவை மிகக்குறைந்த அளவில்‌ பெற்ற 
மதம்‌ வைணவம்தான்‌. எனவே நேரடியாகவே மக்களைத்‌ தன்‌ 
பக்கம்‌ ஈர்க்க வேண்டிய சூழ்நிலையும்‌ கட்டாயமும்‌ அதற்கு 
ஏற்பட்டது. விளைவாக ஆகம வழிபாட்டு முறைகளும்‌ நாட்டார்‌ 
வழிபாட்டு முறைகளும்‌ கலந்து வளர்ந்ததாகத்‌ தமிழ்நாட்டு 
வைணவம்‌ புதிய உருக்கொண்டது. 


குறிப்புகள்‌ 
1. சித்திரைத்‌ இருவிழா அழைப்பிதழ்‌ - 1977, அழகர்கோயில்‌, 
ய. 1 


பெரியாழ்வார்‌ திருமொழி (நாலாயிரத்‌ இவ்வியப்பிரபந்தம்‌, 
இிருவேங்கடத்தான்‌ இருமன்றம்‌ பதிப்பு, 1973, சென்னை) 
பா. 454, நம்மாழ்வார்‌ திருவாய்மொழி, பா. 3140. 


8. கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 6, ப. 684. 


4. Col. Welsh, Military Reminiscenes qQயofed by மீ. மனோகர ன்‌, 
'வளரி' (கட்டுரை, மன்னர்‌ கல்லூரி வெள்ளிவிழா மலர்‌, 
சிவ கங்கை, 1973, ப. 83. 


5. சிவகங்கை சரித்திரம்‌ கும்யியும்‌ அம்மானையும்‌, இ. சந்திர 
சேகரன்‌ (ப.ஆ) 


, 8ழ்த்திசை ஓலைச்சுவடி நூலகம்‌, சென்னை, 
ப. 148. 


மீ. மனோகரன்‌, 'வளரி' (கட்டுரை), மேலது, ப. 81. 


7. Edgar Thurston, Ethnographic Notes in Southern India (Rep! 
1975, p. 558. 


J.H. Nelson, Manual of Madurai. Vol. II, ற.55. 


திருமாலிருஞ்சோலைமலை அழகர்மாலை, கையெழுத்து! 


படி, R 8462. கீழ்த்திசை ஓலைச்சுவடி நூலகம்‌, சென்னை, 
பா. 12. 


(0. அழகர்‌ வகுணிப்பு, ஸ்ீமகள்‌ கம்பெனி பதிப்பு, ப... 


1. இராமசாமிக்‌ கலி 


த ராம்‌ 
சாமிக்‌ே ராயர்‌, பெரிய அழகர்‌ வழுணிப்பு (8.7 
்‌ே 


கான்‌), 9ஆம்‌ பதிப்பு, மதுரை, ப. 33 


4 130 » தொ. பரமசிவன்‌ 


12. அழகர்‌ வருணிப்பு, பக்‌. 6-7. 


13. மேலது, ப. 


14. தகவல்‌ தந்தவர்‌ : பா. ௮. மலையாண்டி அம்பலம்‌, கொடிக்‌ 


குளம்‌, 15.11.77 


15. வெள்ளியக்குன்றம்‌ ஜமீன்தாரிடமுள்ள செப்புப்‌ பட்டயங்கள்‌. 


16. மேலது. 


17. தகவல்‌ தந்தவர்‌ : 
கோட்டை) 22.4.7 


சுப்பையாத்‌ தேவர்‌, ஆவியூர்‌ (அருப்புக்‌ 


18. அக்னிகோத்ரம்‌ ராமானுஜ தாத்தாச்சாரியார்‌, வரலாற்றில்‌ 
பிறந்த வைணவம்‌, ஸ்ரீசாரங்கபாணி தேவஸ்தானம்‌, குடந்தை, 


1978, ப. 9 


பண்பா 
பாட்டு அசைவுகள்‌ 


* 


4 பட? 


உடைமையும்‌ ஒழுக்கமும்‌ 


தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ வரலாற்றில்‌ பக்தி இயக்கம்‌ 
மிகப்பெரிய இடம்‌ ஒன்றினைப்‌ பெறுகின்றது. 
கி.பி. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ அரும்பத்‌ தொடங்கிய 
பக்தி இயக்கத்தின்‌ வளர்ச்சி ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ 
முற்பகுதியில்‌ மிகப்பெரிய வீச்சனைப்‌ பெறுகின்றது. 
திருநாவுக்கரசரும்‌, இருஞானசம்பந்தரும்‌, 
பெரியாழ்வாரும்‌ இவ்வளர்ச்சியில்‌ கணிசமான 
பங்கினை அற்றியுள்ளனர்‌. 
பக்தி இயக்கத்தின்‌ ஆற்றல்‌ வாய்ந்த கருவியாக 
இலக்கியம்‌ திகழ்ந்திருக்கறது. பக்தி இயக்கத்தின்‌ 
வெற்றிக்குரிய காரணங்கள்‌ பல. அவற்றில்‌ முதன்மை 
யானது, பக்தி இலக்கியங்களைப்‌ பாடியவர்கள்‌ 
மானிட அனுபவங்களையே தம்‌ இறை அனுபவமாக 
மாற்றிக்காட்டியது அகும்‌. அன்புக்குரிய ஆணாகக்‌ 
கடவுளும்‌, அவன்‌ அன்புக்கு ஏங்கி நிற்கும்‌ 
பண்ணாக மனிதனும்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளனர்‌. 
அன்புக்குரிய ஆணும்‌ பெண்ணும்‌ சேரும்போது 
கடம்ப அமைப்பு உருவாகிறது. பக்கி இலக்கியத்தில்‌ 
கடவுள்‌ கணவனாக மட்டுமன்றி, பிள்ளைக்குத்‌ 
தந்தையாகவும்‌ மாறுகிறான்‌. சில ஆண்டுகள்‌ 
கழித்து அவன்‌ பிள்ளையும்‌ திருமணத்திற்கு 
உரியவனாதிறான்‌. இவ்வாறு குடும்ப அமைப்பின்‌ 
வளர்ச்சி நிலைகளைப்‌ | க்தி இலக்கியத்தில்‌ 


பரவலாகக்‌ காணமுடி இறது. எ டுத்துக்காட்‌ டாக்த்‌ 
திருநா வுக்கரசரின்‌ 


4] ளக 
ழக தேவாரப்‌ பாடல்களை 
காண்போம்‌ 


4182p கதர்‌ பரமசிவன்‌ 


1. வட்டணைகள்‌ படநடந்து மாயம்‌ பேசி 
வலம்புரமே புக்கங்கு மன்னினாரே 
(திருவலம்புரம்‌ - திருத்தாண்டகம்‌) 


இது, காதல்‌ வசப்பட்ட பெண்‌ ஒருத்தி ஆணின்‌ அன்புக்கு 
ஏங்கும்‌ நிலை. 


2. துறைகளார்‌ கடல்‌ தோணிபுரத்‌ துறை 
இறைய னார்க்கிவள்‌ என்கண்டு அன்பாவதே 
(திருத்தோணிபுரம்‌ - திருக்குறுந்தொகை) 
இது, பெண்ணைப்‌ பெற்ற ஒரு தாயின்‌ வியப்பு. 
3. தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே 
(திருவாரூர்‌ - திருத்தாண்டகம்‌) 
இது, பெண்‌ ஆணைத்‌ தேடிக்‌ கலந்துவிட்ட செய்தி. அதாவது 
அவர்கள்‌ கணவன்‌ மனைவி ஆகிவிட்டனர்‌. 
4. சூடினார்‌ கங்கையாளைச்‌ சுடிய துழனி கேட்டங்‌(கு 
ஊடினாள்‌ நங்கையாளும்‌ 
(திருவதிகை வீரட்டானம்‌ - திருநேரிசை) 
இது, மணவாழ்வின்‌ ஊடல்‌ பற்றிய படப்பிடிப்பு. 
5, படைமலிந்த மழுவாளும்‌ மானும்‌ தோன்றும்‌, _- 
பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும்‌ 
(திருப்பூவணம்‌ - திருத்தாண்டகம்‌) 
இது, மகனும்‌ தந்தையும்‌ தந்த திருக்காட்சி. 
6. நங்கடம்பனைப்‌ பெற்றவள்‌ பங்கினன்‌ 
தென்‌ கடம்பைத்‌ திருக்கரக்‌ கோயிலான 
(திருக்கடம்பூர்‌ - திருக்குறுந்தொகை) 
இது, கணவனும்‌ மனைவியும்‌ பிள்ளையுமான சிறு குடும்பத்தின்‌ 
அமைப்பு, 
7. குறவிதோள்‌ மணந்த செல்வக்‌ குமரவேள்‌ தாதை 
(திருப்பெருவேளூர்‌ - திருநேரிசை) 
இ 
வு, மகனும்‌ வளர்ந்து மணமகன்‌ ஆன கதை: 
பெளத்தத்தையும்‌ 


ணத்தையும்‌ 
அறவு நெறியாகிய சமணத்தை ிலைப்படுத்தியது 


*ப்பதற்குக்‌ குடும்ப அமைப்பை முன்‌ ்‌ 
பக்‌ த ம 25 மானிட 
க்தி இயக்கம்‌ எனலாம்‌. அந்தச்‌ சந்தனையோடுதான 


ட்‌ ள்‌ ட்டன. 
அனுபவங்கள்‌ பக்தி அனுபவங்களாகக காட்டப்ட 


பஸ்‌. 43% 
பாட்டு அசைவுகள்‌ 


பக்தி இயக்கத்தின்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணமாகத்‌ 
தமிழ்நாட்டில்‌ நிகழ்ந்த வரலாற்றுப்‌ போக்கு, நிலவுடைமையின்‌ 
வளர்ச்சியாகும்‌. சங்க காலத்தின்‌ இறுதிக்‌ கட்டத்திலேயே 
தமிழ்நாட்டு வேந்தர்கள்‌ 'குளந்தொட்டு வளம்‌ பெருக்க' புதிய 
பயிர்‌ நிலங்களை உருவாக்கினர்‌. பயிர்‌ நிலங்களின்‌ அளவோடு 
அவற்றுக்கு உரிமையாளரான இழார்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
பெருகியது. அரசனுக்கு அருகிருந்த பார்ப்பனரும்‌ கிழார்களும்‌ 
இணைந்து வேள்வி நடத்தினர்‌ (புறம்‌. 166). சிவபெருமான்‌ 
நிலவுடைமையோடு சேர்ந்த தெய்வமாக்கப்பட்டான்‌. 'உடையார்‌' 
"என்பது இறைவனைக்‌ குறிக்கும்‌ சொல்லாயிற்று. நிலவுடைமையால்‌ 
குவிந்த செல்வம்‌ காரணமாகச்‌ சிவபெருமானுக்கு 'மூலபண்டாரம்‌' 
(திருவாசகம்‌), அதாவது 'அனைத்துச்‌ செல்வங்களின்‌ இருப்பிடம்‌' 
என்றும்‌ பெயர்‌ வழங்கப்பட்டது. 

காட்டிலே வாழும்‌ வேட்டுவ வாழ்க்கையை விடவும்‌, 
கால்நடை வளர்க்கும்‌ காட்டு வாழ்க்கையை விடவும்‌, 
நன்செய்‌ வேளாண்மையை மையமாகக்‌ கொண்ட மருதநில 
வாழ்க்கையிலேதான்‌ செல்வம்‌ குவிந்தது. மருத நிலத்தின்‌ 
செல்வ வாழ்க்கையில்‌ வசதியுடையோர்‌ வீட்டுப்‌ பெண்கள்‌ 
உடலுழைப்பில்‌ இருந்து விலக்கப்பட்டனர்‌. எனவே உழைப்பு 
சார்ந்த ஆடல்பாடல்‌ போன்ற கலைகளிலிருந்தும்‌ அவர்கள்‌ 
அயன்மைப்பட்டனர்‌. வேளாண்‌ நாகரிக ஆண்களின்‌ திரண்ட 
செல்வக்‌ குவியல்‌ ஆடல்பாடல்வல்ல பழைய பாண்‌ மரபினரைப்‌ 
பரத்தையர்‌ ஆக்கியது. 


“மருதத்தின்‌ ஒழுக்க முறையான ஊடலின்‌ சமூகப்‌ 
பொருளாதார முக்கியத்துவம்‌ எளிதில்‌ புரியக்கூடியதே. 
மருதத்தின்‌ வேளாண்மையின்‌ வளர்ச்சியானது விரிவான தனி 
நிலவுடைமை வளர்ச்சிக்கு அடிகோலியது. பொருளாதார 
ஆதிக்கத்தின்‌ அடிப்படையான உபரி உற்பத்தியினை- 
மிகுந்த அளவில்‌ நெல்லைச்‌ சேமித்து வைப்பதனைச்‌ சில 
பாடல்கள்‌ வெளியிடுகின்றன. இத்தகைய செழுமையான 
நிலப்பிரபுத்துவ அமைப்பில்‌, வீரயுகத்தின்‌ பெண்குலச்‌ 
கலைஞர்கள்‌ பரத்தையர்களாக மாறினார்கள்‌. பரத்தமை 
“முதாயத்தால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மண உறவுக்‌ 
வெளியே இன்பம்காணும்‌ வாயிலாக விளங்கிற்று. ஏனென ்‌ 
சொத்துரிமைக்கும்‌, குடும்ப பரம்பரை உரிமைக்கு? 
இடையூறு செய்யாத ஒரு தனியுரிமையாக இது இகழ்ந்த” 
அப்படி இருந்தபோதிலும்‌ இது ஒரு மனிதாபிம ரனச்‌ 
சிக்கலாகவும்‌ அறைகூ வலாகவும்‌ மனையில்‌ வாழு? 
கழத்திக்கு இருந்தது. இதுபோன்ற உறவுமுறையில்‌ தட? 
ஆதிக்கம்‌ செலுத்துகிறது” 


4 184 p தொ. பரமசிவன்‌ 


என்று பேராசிரியர்‌ கா. சிவத்தம்பி இணைக்‌ கோட்பாட்டினை 
1 விளக்குகிறார்‌. 


சைவம்‌ நிலவுடைமை சார்ந்து வளர்ந்த மதம்‌ என்பதை 
ஆர்‌. பானர்ஜி, ஜி.எஸ்‌. குரே போன்றவர்கள்‌ விரிவாகவே 
எடுத்துக்காட்டி உள்ளனர்‌. எனவே நிலவுடைமை சார்ந்து 
வளர்ந்த 'பரத்தமை' என்ற நிறுவனத்தைச்‌ சைவ சமயம்‌ 
கண்டிக்கவில்லை; மாறாகத்‌ தேவரடியார்‌, பதியிலார்‌, உருத்திர 
கணிகையர்‌, மாணிக்கத்தார்‌, தளியிலார்‌ என்ற பெயரோடு 
சோழ, பாண்டிய அரசுகளின்‌ எழுச்சிக்‌ காலத்தில்‌ பரத்தமை 
கோயிலோடு சேர்க்கப்பட்டது. தேவார மூவரில்‌ ஒருவரான 
சுந்தரர்‌ திருவாரூர்க்‌ கோயிலில்‌ ஆடுமகளிர்‌ மரபில்‌ வந்த 
பரவை நாச்சியார்‌ என்ற பெண்ணைக்‌ கண்டு, காதல்‌ மணமும்‌ 
செய்துகொள்கிறார்‌. இக்கதை தொடங்கி பல்வேறு வகையில்‌ 
சைவ மரபுகள்‌ பரத்தமையை அங்கோரம்‌ செய்கின்றன. கி.பி. 
பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ தஞ்சைக்‌ கோயிலில்‌ ஆடல்வல்ல, 
நானூறு பணி மக்களை (நக்கன்‌ என்ற பெயரில்‌) அமர்த்திய 
முதலாம்‌ இராசராசன்‌ அவர்களுக்குத்‌ தனித்தனியே வீட்டு வசதி 
அளித்த செய்தியினையும்‌ தஞ்சைக்கோயில்‌ கல்வெட்டுகளால்‌ 
அறிகிறோம்‌. 


நிறுவன சமயங்களாக வளர்ந்த சைவத்திற்கும்‌ வைணவத்‌ 
திற்கும்‌ தமிழகத்தில்‌ பெருங்கோயில்கள்‌ பல உண்டு. 
அரசர்களாலும்‌, அரசியல்‌ அதிகாரம்‌ உடையவர்களாலும்‌ 
இக்கோயில்கள்‌ ஆக்கப்பட்டன பெருஞ்சொத்துகளைக்‌ 
கொண்டிருந்த இக்கோயில்கள்‌, தங்கள்‌ சமய எல்லையைக்‌ 
கடந்து தத்தம்‌ பகுதிகளில்‌ பெருவாரியான அடித்தள 
மக்களின்‌ பண்பாட்டைத்‌ தீண்ட முற்படவில்லை. அதாவது 
பெருவாரியான அடித்தள மக்களின்‌ நினைவுகளிலும்‌, இலக்கியம்‌ 
போன்ற பண்பாட்டு வெளிப்பாடுகளிலும்‌ இவை தங்களுடைய 
ஆளுமையினைச்‌ செலுத்த முடியவில்லை. இதனை மீறி 
(விதிவிலக்காகத்‌ தடம்பதித்த பெருமை இரண்டு கோயில்களுக்கு 
மட்டுமே உண்டு. அவை சைவர்களின்‌ மதுரை மீனாட்சி 
கோயிலும்‌ வைணவர்களின்‌ சரங்கமும்‌ (இருவரங்கம்‌) ஆகும்‌. 


மதுரை, இன்றளவும்‌ தமி! ர்களின்‌ பண்பாட்டுத்‌ தலைநகரம்‌ 
க்‌. லலத ரை மீனாட்சித்‌ தெய்வம்‌ 
பழந்தமிழரின்‌ தாய்த்தெய்வ வழிபாட்டின்‌ எச்சமாக விளங்குநெது. 
மதுரை நகருக்கு அரசியாக, இருமணத்திற்கு முன்‌ ம 
குடி, கணவனை விஞ்சிய பெருமை உடையதாக இத்தெய்வம்‌ 
விளங்குகிறது. மதுரை வட்டாரத்தில்‌ மட்டுமின்றித்‌ தமிழகத்‌ 
எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ தாலாட்டு, ஒப்பாரி எனப்படும்‌ நாட்ட. 


பண்பாட்‌ 4060 
'ண்பாட்டு அசைவுகள்‌ 


ல ம்‌ மீனாட்சியின்‌ அழகு, பெருமை, அவள்‌ குடும்பம்‌ 
கத்னா னாடு அவள்‌ அண்ணன்‌ தன்‌ தங்கைமீது காட்டும்‌ 
நடத்து! தியவை பதியப்பட்டுள்ளன. தாலாட்டு, ஒப்பாரி ஆலய 
இரண்டும்‌ பெண்களுக்கே உரிமையுடைய படைப்பிலக்கியங்கள்‌ 
என்பதனை நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. 


ம்நா। வதும்‌ பரவலாக வழங்கி வரும்‌ தாலாட்டுப்‌ 
டார அல ற மாடல்‌ அவள்‌ கணவன்‌ சொக்கரோடு 
நடத்தும்‌ குடும்பப்‌ பாங்கினைப்‌ பேசுறது. அச்சிடப்பட்ட 
தாலாட்டுப்‌ பாடல்‌ தொகுதிகளில்‌ தமிழண்ணல்‌, மா. வரதராசன்‌, 
அறு. அழகப்பன்‌, அன்னகாமு ஆகியோரது தொகுதிகளிலும்‌ 
இப்‌ பாடல்‌ இடம்பெற்றுள்ளது. தனிநபர்கள்‌ சேகரித்த, 
அச்சிடப்படாத பாடல்‌ தொகுதிகளிலும்‌ இப்பாடலைப்‌ பலர்‌ 
கண்டுள்ளனர்‌. ஒரு சில சொல்மாற்றங்களுடன்‌ இப்பாடல்‌ 
பெருமளவுக்கு ஒன்று போலவே கிடைத்துள்ளது. 
மதுரைக்குத்‌ தெற்கே 
மழை பெய்யாக்‌ கானலிலே 
தரிசாக்‌ கிடக்குதுன்னு - மீனாள்‌ 
சம்பாவ விட்டெறிஞ்சா 
அள்ளி விதை பாவி - மீனாள்‌ 
அழகு மலைத்‌ தீர்த்தம்‌ வந்து 
வாரி விதை பாவி - மீனாள்‌ 
வைகை நதித்‌ தீர்த்தம்‌ வர்‌ 
சம்பா கதிரடித்து - சொக்க 
தவித்துநிற்கும்‌ வேளையிலே 
சொர்ணக்‌ கிளிபோல _ மீனாள்‌ 
சோறு கொண்டு போனாளாம்‌ 
ரங்கள்‌ ஆச்சுதென்று - சொக்கர்‌ 
அநல்லெடுத்து எறிந்தாராம்‌. 
அள்ளி எறிந்தாராம்‌ 
அளவற்ற கூந்தலிலே 
மயங்கி விழுந்தாளாம்‌ - மீனாள்‌ 
“லலைகைப்பூ மெத்தையிலே 
ற்து விழுந்தாளாம்‌ 
சொக்கட்டான்‌ மெத்தையிலே 
அழுதகுரல்‌ கேட்டு 
அழகர்‌ எழுந்தி 
ககக கொடுத்‌ 
வயகத்தில்‌ உள்ளமட்டும்‌ 
சீரு கொடுத்தாராம்‌ டு 


லயே உள்ளமட்டும்‌ 


41% க்‌ பரமசிஸி 


மானா மதுரை விட்டார்‌ 
மதுரையிலே பாதிவிட்டார்‌. 

தல்லாகுளமும்‌ விட்டார்‌ 
தங்கச்சி மீனாளுக்குத்‌ 

தளிகையிலே பாதிவிட்டார்‌. 


இத்தாலாட்டுப்‌ பாடலோடு இதுவரை கிடைக்காத பிற்பகுதி 
ஒன்று இக்கட்டுரையாளருக்குக்‌ கிடைத்தது. 1982 ஏப்ரலில்‌ 
முகவை மாவட்டம்‌ பரமக்குடி நகரின்‌ வடபுறமாக அமைந்துள்ள 
காந்தி நகர்‌ என்னும்‌ பகுதியில்‌, தேவேந்திரர்‌ சாதியைச்‌ 
சேர்ந்த மூதாட்டி ஒருவர்‌ ஆய்வாளருக்கு இப்பாடலைப்‌ 
பாடிக்காட்டினார்‌. விளைந்த வயலைச்‌ சொக்கர்‌ பார்வையிட 
வருகின்ற இடத்திலிருந்து இந்த அடிகள்‌ தொடங்குகின்றன. 
அரிகுறுணி காணுமின்னு - என்‌ அம்மா சொக்கர்‌ 
ஆளனுப்பிப்‌ போகவிட்டார்‌ 
காரானை மேலிருந்து - என்‌ அம்மா சொக்கர்‌ 
கதிரறுக்க வாராராம்‌ 
போரானை மேலிருந்து- என்‌ அம்மா சொக்கர்‌ 
பொலியளக்க வாராராம்‌ 
வாரிப்‌ பொலியளக்க - என்‌ அம்மா சொக்கா 
வாரியலைச்‌ சேகரிச்சார்‌ 
குமிச்சுப்‌ பொலியளக்க - என்‌ அம்மா சொக்கர்‌ 
குடும்பன்களைச்‌ சேகரிச்சார்‌ . 
நெல்லடிச்சு கோட்டை கட்டி-நல்ல என்‌ கண்ணே 
நெடும்‌ பொலிய விட்டாத்தி i 
பொலியளந்த தூசியோட - என கண்ணே சொக்கர்‌ 
போய்‌ நொழைஞ்சார்‌ தாசி வீடு 
தாசி மயக்கமோ - என்‌ அம்மா 
தட்டாத்தி கைமருந்தோ உ 
வேசை மயக்கமோ -என்‌ அம்மா சொக்கர்‌ 
வீடு வந்துஞ்‌ சேரவில்லை. 
ந்தப்‌ புதிய பகுதியைப்‌ பின்னர்‌ காணலாம்‌. தமிழண்ணல்‌, 
னன்‌ ம்‌ வரதராசன்‌ ஆஃயோருக்குக்‌ இடைத்த 
பாடல்களின்‌ தொடக்க அடிகள்‌ புதிய வேளாண்மைப்‌ பெருக்‌ 
கத்தைக்‌ காட்டுகின்றன. அதாவது புதிய நீர்க்கால்களை 
உருவாகி நஞ்சை நிலங்களின்‌ அளவினைப்‌ பெருக்கு சன்‌ 
வளர்ச்சிக்‌ கட்டம்‌ ஒன்றினை அடையாளம்‌ காட்டுகின்ற 
மனிதகுல வரலாற்றில்‌ மக்கள்‌ தொகை பெருகும்போ தேக ன்‌ 
டக்கின்ற நீர்வளத்தைக்‌ கொண்டு பயிர்‌ நிலங்களின்‌ பத்‌ ; 
; க்‌ ்‌ . அடிகள்‌ 
9, ரக்குவது ஒரு வரலாற்றுப்‌ போக்காகும்‌. இந்த யோடு 
“சாக்கரின்‌ துணைவி மீனாட்சியையும்‌ வேளாண்மை 


்‌ 4070 
ப க 
பாட்டு அசைவுகள்‌ 


தொடர்புபடுத்துகன்றன. ஏனென்றால்‌ பயிர்த்தொழில்‌ என்பது 
சமூக வளர்ச்சியில்‌ பெண்களால்‌ கண்டுபிடிக்கப்பட்டதாகும்‌, 
இவற்றோடு தொல்பழைய நம்பிக்கைகளும்‌ கலந்து பெண்‌ 
விதைப்புச்‌ சடங்குக்கு உரியவளாகிறாள்‌. இன்றளவும்‌ மகப்பேற்று 
ஆற்றல்‌ குறையாத மங்கலப்‌ பெண்களே விதைநெல்லை 
அளந்தும்‌, விதைப்‌ பெட்டியை எடுத்தும்‌ கொடுத்துவருகிறார்கள்‌. 
இந்த நம்பிக்கையே மங்கலப்பெண்‌ மீனாட்சியை விதைப்பு 
நிகழ்ச்சியோடு தொடர்புபடுத்தியது. இப்படித்‌ தொடங்குகிற 
தாலாட்டு மீண்டும்‌ குடும்ப அமைப்பிற்குள்‌ புகுந்துகொள்கிறது. 
அதாவது, கணவன்‌ மனைவியர்க்கு இடையில்‌ சிறிய மன 
வருத்தங்கள்‌ ஏற்படுகின்றன. இந்தச்‌ செய்தி பெண்ணின்‌ 
தாய்வீட்டுக்கு எட்டுகிறது. பெண்ணின்‌ உடன்பிறந்தவன்‌ 
(மீனாட்சியின்‌ அண்ணனான அழகர்‌) திரண்ட சீர்வரிசைகளுடன்‌ 
வந்து, தங்கை - மைத்துனர்‌ இருவரின்‌ வருத்தங்களையும்‌ 
தணிவிக்கின்றார்‌. கணவன்‌ மனைவியரின்‌ மன வருத்தங்களுக்கான 
காரணங்களைக்‌ கண்டறிய அவர்‌ முயலவேயில்லை. இந்தப்‌ 
பாடல்‌ காட்டும்‌ நிகழ்ச்சி, நேற்றுவரை நமது கிராமப்புற 
வேளாண்‌ சமூகத்தின்‌ அன்றாட நிகழ்வே ஆகும்‌. இதன்‌ பொருள்‌ 
என்ன? பெண்ணுக்குச்‌ சொத்துரிமை மறுக்கப்பட்ட சமூக 
அமைப்பில்‌ பெண்‌ தனக்குரிய பங்கனைத்‌ திருமணத்தின்போது 
நகைகளாகவும்‌ பின்னர்‌, 'சீர்‌ வரிசை' என்ற பெயரிலும்‌ 
தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முயல்கிறாள்‌. அப்பொழுதும்‌ 
நிறைவடையாது பிறந்த வீட்டிலிருந்து பெண்‌ எடுத்தோ, பிறந்த 
வீட்டுக்குப்‌ பெண்‌ கொடுத்தோ தன்‌ சொத்துடைமை உணர்வை 
நிறைவுசெய்துகொள்ளப்‌ பார்க்கிறாள்‌. முறைப்பெண்‌ - முறை 
மாப்பிள்ளை என்ற வழக்கம்‌ திராவிட நாகரிகத்தின்‌ தனிப்‌ 
பண்புகளில்‌ ஒன்றாக அமைந்திருப்பதை நாம்‌ எண்ணிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. குடும்ப அமைப்பில்‌ உடைமை உணர்வுகள்‌ புகுந்த 
காலத்தில்தான்‌ இவ்வுறவுமுறை வழக்கம்‌ தோன்றியிருச்ச 
வேண்டும்‌. 


கட்டுரையாளருக்குக்‌ கிடைத்த புதிய அடிகள்‌ இந்தத்‌ 
தாலாட்டின்‌ வளர்ந்த நிலையினைக்‌ காட்டுகின்றன. நிலக்கிழ 
ரான சொக்கர்‌ களத்துமேட்டிலிருந்து தாசி வீட்டுக்குச்‌ செல்கிறா!” 
நிலவுடைமையினால்‌ பிறந்த செல்வச்‌ செழிப்பு நிலக்ழொல 
நேரடியாகப்‌ பரத்தமைக்குத்‌ தூண்டியது என்ற சமூக வளர்ச்சி” 
போக்கும்‌ தெளிவாகப்‌ புலப்படுகிறது. 


வ 3 ்‌ க்‌ 
இப்பொழுது மேலும்‌ ஒரு கேள்விக்கு விடைகண்ட* 


வேண்டும்‌ சதக்‌ ன்‌ 
“வண்டும்‌. தமிழ்நாட்டின்‌ தனிப்பெருங்கடவுள்‌ ஆகிய இிவபெரும்‌* 


லவ்‌ தொ. பரமசிலன்‌ 


இப்‌ பாடலில்‌ பரத்தமையோடு தொடர்புபடுத்தப்படுதிறார்‌. 
வேறு சொற்களில்‌ கூறுவதானால்‌ பரத்தமை தெய்வத்தின்‌ 
பேரால்‌ நிலைப்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு நிகழ்ந்தது 2 
சங்க இலக்கியங்கள்‌ காட்டும்‌ மருதத்‌ இணையின்‌ பரத்தமை, 
நிலவுடைமையின்‌ வளர்ச்சியில்‌ நேரடியாகப்‌ பிறந்ததாகும்‌. 
௮க்‌ காலத்தில்‌ இருந்த கோயில்கள்‌ மிகச்‌ சிறிய வழிபாட்டு 
இடங்களாகவே விளங்கின. பின்னர்‌ பக்தி இயக்கம்‌ அரும்பிய 
காலத்தில்‌ அவை வழிபாட்டு இடங்களாக மட்டுமல்லாமல்‌ 
இயக்க மையங்களாகவும்‌ விளங்கின. பக்தி இயக்க எழுச்சியைத்‌ 
தொடர்ந்து உருவான சோழ பாண்டியப்‌ பேரரசுகளின்‌ காலத்தில்‌ 
கோயில்கள்‌ கருங்கற்களால்‌ அமைந்த பெரிய கட்டுமானக்‌ 
கோயில்களாகத்‌ தொடங்கின. ஊரின்‌ விளைநிலங்களனைத்தும்‌ 
இறைவன்‌ பெயராலும்‌ கோயிற்‌ பார்ப்பனர்‌, மேலாண்மை செய்த 
வேளாளர்‌ ஆகியோர்‌ பெயராலும்‌ கோயிலோடு சேர்க்கப்பட்டன. 
எனவே கோயில்கள்‌ மிகப்பெரிய சொத்துடைய நிறுவனங்களாக 
மாறின. பணப்‌ புழக்கம்‌, நீர்‌ மேலாண்மை, மருத்துவம்‌, நீதி, 
கலைகள்‌ ஆகிய அனைத்தும்‌ கோயிலோடு இணைக்கப்பட்டன. 
அலைந்து திரியும்‌ பாணர்‌ மரபும்‌ வாழ்க்கையும்‌ அழிக்கப்பட்டு 
ஆடல்‌, பாடல்‌ ஆகிய கலைகளோடு அவற்றிற்குரிய கலைஞர்களும்‌ 
கோயிற்‌ பணியாளர்‌ ஆக்கப்பட்டனர்‌. பெருங்கோயில்களின்‌ 
வளர்ச்சியோடுதான்‌ தமிழ்நாட்டின்‌ நிலமானிய அமைப்பு 
மூறை முழுமை பெற்றது. எனவேதான்‌ 'பரத்தமை' என்ற 
நிறுவனத்தையும்‌ கோயில்‌ தன்னுள்‌ இழுத்துக்கொண்டு 
கட்டுப்படுத்தியது. இதன்‌ பின்விளைவாக நிலமானிய முறையின்‌ 
அனைத்து மனித மதிப்பீடுகளும்‌ கடவுளுக்கும்‌ சேர்க்கப்பட்டன. 


கடவுள்‌ சிறந்த நீதிபதியானார்‌; சிறந்த மருத்துவன்‌ ஆனார்‌; 
சிறந்த பாட்டுப்‌ புலவர்‌ ஆனார்‌: இசைவாணர்‌ ஆனார்‌: 
இடல்‌ வல்லான்‌ ஆனார்‌: நிலக்கிழார்‌ ஆனார்‌: செல்வத்‌ 
நிரட்சியால்‌ பரத்தை வீடு தேடிச்‌ செல்பவராகவும்‌ ஆனார்‌. 
சைவ மதத்தின்‌ நிலவுடைமைச்‌ சார்பு சொக்கரை இப்படியொரு 
'காற்றங்கொள்ள வைத்ததில்‌ வியப்பில்லை. இது அன்றைய 
டின்‌ பாற்பட்டது. எனவே இத்தகைய தாலாட்டுகள்‌ 
பரன்‌ மத்தியில்‌ பிறந்து எளிதாகப்‌ பரவியுள்ளன. 


ப சைவக்‌ கோயில்களைப்‌ போலவே வைணவக்‌ பறையன்‌ 
7த்தமை: என்ற நிறுவனத்தை அங்கீகாரம்‌ செய்திருக்‌ a 
இருப்பினும்‌ 'நிலவுடைமைச்சார்பு' வைணவ நெறி 
பெ. ததன்‌ அளவுக்கு வேரோடியஇல்லை. கு 
"ருளாதரரச்‌ சூழலில்‌ திருமால்நெறி கா 


ரல்நடை வளர்ப்புப்‌ 
ல்கொண்டதே 


பாட (௦) 
"ட்டு அசைவுகள்‌ 


அதற்குக்‌ காரணமாகும்‌. தமிழகத்தின்‌ பேரரசுகளின்‌ வளர்ச்சி 
யிலும்‌ வைணவ நெறிக்குப்‌ பெரும்‌ பங்கில்லை. ஆகவே அது 
சைவத்திலும்‌ பார்க்க மிகக்‌ குறைந்த வளர்ச்சியினையே 
தமிழ்நாட்டில்‌ பெற்றிருந்தது. 

ஆய்வுக்குரிய தாலாட்டுப்பாடல்‌ நிலவுடைமைக்கும்‌ 
பரத்தமைக்கும்‌ உள்ள தொடர்பைச்‌ சமயப்‌ பின்னணியில்‌ 
காட்டுவதை நாம்‌ இவ்வாறுதான்‌ விளங்கிக்கொள்ள முடியும்‌. 
“வாய்மொழி இலக்கியங்கள்‌ சமூக வளர்ச்சியின்‌ பெரும்‌ 
அசைவுகளையும்‌ மதிப்பீடுகளையும்‌ தம்முள்‌ தவறாது பதிவுசெய்து 
வைத்திருக்கின்றன' என்பது மேற்குறித்த தாலாட்டுப்‌ பாடலால்‌ 
தெளிவாக விளங்குகிறது. 


* 


4 00% சொ. பரமசிலன்‌ 


மாற்று மரபுகளும்‌ 
்‌ தமிழ்‌ வைணவமும்‌ 


“நாட்டார்‌', நாட்டார்‌ மரபு' ஆகிய சொற்கள்‌ 
இன்று நாட்டார்‌ வழக்காற்றியலில்‌ பல்வேறு 
வகையான விளக்கங்களைப்‌ பெற்றுள்ளன. ரிச்சர்டு 
டார்சன்‌, வில்லியம்‌ பாஸ்கம்‌ போன்ற மேனாட்டு 
அறிஞர்களும்‌, பேராசிரியர்‌ நா. வானமாமலை, தே. 
லூர்து, ஆ சிவசுப்பிர மணியன்‌ போன்ற தமிழ்நாட்டு 
அறிஞர்களும்‌ இச்சொற்களுக்குப்‌ பல விளக்கங்கள்‌ 
அளித்துள்ளனர்‌. இந்தக்‌ கட்டுரையில்‌ 'நாட்டார்‌ 
மரபுகள்‌' என்பன பின்வரும்‌ பொருளிலேயே 
கொள்ளப்படுகின்றன: வேதத்தையும்‌ வேள்வியையும்‌ 
தலைமையாகக்‌ கொண்ட வைதிக நெறிக்கு 
மாறுபட்டவை; பெருஞ்சமயங்களான சைவம்‌, 
வைணவம்‌, சமணம்‌, பெளத்தம்‌ ஆகியவற்றை 
முறைப்படுத்தும்‌ சாத்திரங்களுக்கும்‌ ஆகம நெறி 
களுக்கும்‌ உட்படாதவை; மிக அரிதாகவே இச்சமய 
நெறிகளின்‌ செல்வாக்குக்கு ஆட்பட்டவை. 


மேற்குறித்த சமயங்களில்‌ சைவமும்‌ வைணவமும்‌ 
தமிழ்நாட்டில்‌ கால்கொண்டவை; ஆகம்‌ நெறிகளால்‌ 
முறைப்படுத்தப்பட்டவை. ஆயினும்‌ தமிழ்நாட்டு 
மக்கள்‌ திரளில்‌ மிகப்பெரும்பான்மையினர்‌ 
ஆகமங்களின்‌ வழி நிற்கும்‌ சைவ வைணவப்‌ பெருஞ்‌ 
சமயங்களின்‌ எல்லைகளுக்கு உட்படாதவர்‌ என்பதும்‌ 
வளிப்படை மிகப்‌ பழமையான வழிபாட்டு 
நெறிகளே அவர்களின்‌ சமயமாக அமைகின்றன. 
இந்த மக்கள்திரளின்‌ வாழ்நெறிகள்‌, நம்பிக்கைகள்‌, 
சடங்குகள்‌ பற்றிய மரபுகளே இங்கு நாட்டா 


ப 
“பாட்டு அசைவுகள்‌ 4191p 


மரபுகள்‌' என்று சுட்டப்படுகின்றன. தவிர்க்க இயலாதவாறு 
இந்நாட்டார்‌ மரபுகளில்‌ சிலவற்றை நிறுவன சமயங்களான 
சைவமும்‌ வைணவமும்‌ ஏற்றுக்‌ கொண்டு உள்ளன. இவ்வாறு 
அவை ஏற்றுக்கொண்ட முறைகள்‌ சமய நிறுவனங்களான 
பெருங்கோயில்களிலும்‌ அக்கோயில்கள்‌ தொடர்பான சடங்கு 
களிலும்‌ காணக்டெக்கின்றன. அவ்வகையில்‌ தமிழ்நாட்டு 
வைணவம்‌ நாட்டார்‌ மரபுகளை ஏற்றுக்கொண்ட முறைகள்‌ 
பற்றியும்‌ அவற்றின்‌ காரணம்‌ பற்றியும்‌ இந்தக்‌ கட்டுரை 
ஆராய்றெது. 

. இக்கட்டுரையாளர்‌ 1979இல்‌ நிகழ்த்திய கள ஆய்வில்‌ 
கிடைத்த செய்திகளே இக்கட்டுரைக்கான முதல்‌ தரவுகளாகும்‌.' 
தஞ்சை மாவட்டம்‌ திருக்கண்ணபுரம்‌ சவுரிராஜப்பெருமாள்‌ 
மாசி மாதம்‌ மக நட்சத்திரத்தில்‌ காரைக்காலை அடுத்த 
இருமலைராயன்பட்டினத்திற்குக்‌ கடலாட எழுந்து அருளுகிறார்‌. 
இந்த இரண்டு இடங்களுக்கும்‌ இடைப்பட்ட தொலைவு 70 
கி.மீ. ஆகும்‌. இருமலைராயன்பட்டினத்தை அடுத்த கடற்கரை 
யில்‌ பட்டினஞ்சேரி என்ற மீனவச்‌ சிற்றூர்‌ உள்ளது. இம்‌ 
மீனவர்கள்‌ திருக்கண்ணபுரத்திலிருந்து பல்லக்கில்‌ வரும்‌ 
பெருமாளைத்‌ திருமலைராயன்பட்டினத்தின்‌ மேற்கு எல்லையில்‌ 
எதிர்கொள்கின்றனர்‌. அந்த இடத்தில்‌ இருந்து தாங்கள்‌ கொண்டு 
வந்த 'பவளக்காய்ச்‌ சப்பரம்‌' என்னும்‌ மிகப்‌ பெரிய சப்பர; த்தில்‌ 
பெருமாளை அமர்த்துகின்றனர்‌. அச்சப்பரம்‌ நெற்கதிர்க்‌ 
கொத்துகளால்‌ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பெருமாளை 
அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டு மருமகன்‌ என்று அழைக்கின்றன: 
சப்பரம்‌ அவர்கள்‌ ஊர்‌ எல்லையைத்‌ தொட்டதும்‌ ஊரார்‌ 
சார்பில்‌ பெரிய மாலையும்‌ பட்டும்‌ சார்த்துகின்றனா- 
பின்னர்‌ ஏறத்தாழ 200 பேர்‌ அதனைத்‌ தங்கள்‌ தோளில்‌ 
தூக்கிக்கொண்டு 'மாப்பிளே” 'மாப்பிளே' என்று மகிழ்ச்சியுடன்‌ 
உரத்த குரல்‌ எழுப்பிக்கொண்டு, சப்பரத்தைக்‌ குலுக்குகின்றன- 
இந்த நிகழ்ச்சியின்போது, அந்த மீனவ இனத்தைச்‌ சார்ந்த 
பெண்கள்‌ சீப்பரத்திற்கு நேர்‌ எதிரில்‌ வந்து நின்று இறைவன்‌ 
வணங்குவதில்லை. பெண்கள்‌ மருமகனுக்கு எதிரே நிற்பது" 
அவரை வணங்குவதும்‌ 'வெட்கக்கேடு' என்ற மரபுவழிக்‌ கூச்ச” 
இதற்குக்‌ காரணமாகச்‌ சொல்லப்படுகிறது. ஐம்பது ஆண்டு த்‌ 
முன்பு வரை முதிய பெண்கள்‌ ஓரமாக நின்றுகொண்டு 
சிறிய சுளகினால்‌ தங்கள்‌ முகத்தை மறைத்துக்‌ கொண்டுத்‌ த்‌ 
இறைவனைப்‌ பார்ப்பார்கள்‌, என்று ஒரு முதிய தகவலா? 
குறிப்பிட்டார்‌. 


்‌ இரு 
கடற்கரை மணற்பகுதிக்கு வந்ததும்‌ சப்பரத்தில்‌ இ ந! 
இறங்கி இறைவன்‌ ஒரு சிறிய பல்லக்கில்‌ கடலுக்குள்‌ ட்‌ 


4 192 தொ. பரமசிவன்‌ 


நீராடிவிட்டு மீண்டும்‌ கரைக்கு வருகிறார்‌. கடற்கரையில்‌ 
மீன்‌ வலையையே கூரையாக வேய்ந்த ஒரு பந்தலுக்குக்‌ ஒழ்‌ 
எழுந்தருளுகிறார்‌. இப்பந்தலின்‌ கால்கள்‌ கட்டுமரங்களால்‌ 
அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாளிலும்‌ அதற்கு முன்னும்‌ 
பின்னுமான இரு நாட்களிலும்‌ அவ்வூர்‌ மீனவர்கள்‌ மீன்‌ பிடிக்கச்‌ 
செல்வதில்லை. மீனோ புலாலோ உண்பதும்‌ இல்லை. (ஆனால்‌ 
சிறுவர்‌ சிறுமியர்‌ உட்பட அனைவரும்‌ மது அருந்திக்‌ களிப்பதைக்‌ 
கள ஆய்வில்‌ காணமுடிந்தது.) 
மதுரை மாவட்டம்‌ அழகர்கோயிலில்‌ சித்திரைத்‌ 
திருவிழாவின்போது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சாதியினர்‌ 
(கட்டுக்கு உறுப்பான) தோலால்‌ செய்த பைகளில்‌ எடுத்து 
வரும்‌ நீரை, உலா வரும்‌ இறைவனின்‌ திருமேனிமீது பீய்ச்சி 
அடிக்கின்றனர்‌. வேறு சிலர்‌ மிகப்‌ பெரிய திரியினை வைத்து 
இறைவன்‌ முன்‌ சாமியாடுகின்றனர்‌. வேறு சிலர்‌ சாட்டையால்‌ 
தங்களை அடித்துக்‌ கொண்டு ஆடுகின்றனர்‌. இந்த அடியவர்கள்‌ 
அனைவரும்‌ தென்கலை நாமமும்‌, மார்பில்‌ துளசிமாலையும்‌ 
அணிந்திருக்கின்றனர்‌. 1979இல்‌ இக்கட்டுரையாளர்‌ நிகழ்த்திய 
கள ஆய்வின்படி இவ்வாறு ஆடியும்‌ பாடியும்‌ வரும்‌ மக்களில்‌ 
பள்ளர்‌, பறையர்‌, இடையர்‌, சேர்வை, தேவர்‌, பிள்ளை, குறவர்‌, 
சக்கிலியர்‌, நாயுடு, நாயக்கர்‌, ஆசாரி, வலைய மூப்பனார்‌, 
அம்பலம்‌ (கள்ளர்‌), வேளார்‌ (குயவர்‌) ஆகிய சாதியினர்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதைக்‌ காண முடிந்தது. இவர்களில்‌ 34% இடையர்‌, 
20% பள்ளர்‌ பறையர்‌, 16% சேர்வை, 3% சந்தனக்‌ குறவர்‌, 3% 
சக்கிலியர்‌? 
கோவை மாவட்டம்‌ காரைமடை ரங்கநாதர்‌ கோயிலில்‌ 
மாசி மாதம்‌ பெளர்ணமியன்று நடைபெறும்‌ தேரோட்டத்‌ 
திருவிழாவில்‌ இருளர்‌, படகர்‌ ஆதிய மலைச்‌ சாதியினரும்‌ 
போயர்‌, மாதாரி, தாசபளஞ்ச செட்டியார்‌ ஆதிய சாதியினரும்‌ 
பெருவாரியாகக்‌ கலந்துகொள்கின்றனர்‌:' அழகர்‌ கோயிலை 
பாலவே இவ்வைணவக்‌ கோயிலிலும்‌ ல்‌ ல 
டுத்து, சாமியாடுன்றனர்‌. இரி வளைந்ததாக உள்ளது க்‌ 
பகத்‌ தொங்கவிட்டுக்கொள்கின்றனர்‌. ஆட்டுத்தோ, பத்து க 
காயில்‌ தெப்பக்‌ த்திலிருந்‌ நீரெடுத்து வந்து கோயில்‌ 
க்க க்காக தூறு 
ற்றில்‌ விடுகின்றனர்‌. நேர்த்திக்‌ கடனுக்காக நதி 


அிரநாறு முறை இவ்வாறு செய்கின்றனர்‌. தென்கலைத்‌ இரும 


அணி ட ்‌ ஈர்பிலணிந்து 
கையத்‌ துளசி மாலையினைக்‌ கொத்தாக ள்‌ டன்‌ சிலர்‌ 
ச்‌ ட சிறு பிரம்பொன்றேந்திப்‌ பறை, மேள! ட யவர்கள்‌ 
யாடுதின்றனர்‌ மியாடி வருவோர்க்கு க்தி ச்‌ 
வாயி று சா ப லவகைப்‌ பழங்களை 


ல்‌ த ்‌ ற ்‌ 
வாளம்‌' கொடுக்கின்றனர்‌; இதுப்‌ 


கரை பிசைந்த 


ட ம்‌. 
i ல்‌ உருண்டை யாகு 
/வல்லத்துடன்‌ சேர்த்துப்‌ ட 


ரத்‌ 


4031 


ல 
ய்‌ ட்‌ 
பாட்டு அசைவுகள்‌ 


வைணவம்‌ வேதத்தின்‌ தலைமையினையும்‌ பிராமணர்களின்‌ 
மேலாண்மையையும்‌ ஏற்றுக்கொண்ட சமயமே ஆகும்‌. வைணவக்‌ 
கோயில்கள்‌ பாஞ்சராத்திரம்‌ அல்லது வைகானசம்‌ என்ற ஆகம 
நெறிகளில்‌ ஒன்றின்படியே அமைக்கப்பட்டு உள்ளன. பிராமண 
மேலாண்மையும்‌ ஆகம நெறிகளும்‌ சாதிக்‌ கோட்பாட்டையும்‌ 
இண்டாமைக்‌ கோட்பாட்டையும்‌ ஏற்றுக்கொண்டுள்ளவையே. 
மேலும்‌ வேதத்தின்‌ தலைமையை ஏற்றுக்கொண்ட எல்லா 
மதங்களும்‌ சாதிய அடுக்குமுறையையும்‌ ஏற்றுக்கொண்டுதான்‌ 
உள்ளன. ஆனால்‌ மேற்குறித்த திருவிழா நிகழ்ச்சிகள்‌ மூன்றும்‌ 
பிராமணர்‌ மேலாண்மை, சாதிக்‌ கோட்பாடு, தீண்டாமைக்‌ 
கோட்பாடு ஆகிய மூன்றையும்‌ தகர்த்தெறியும்‌ ஆற்றலோடு 
விளங்குகின்றன. இதை வைணவம்‌ என்ற பெருஞ்சமயம்‌ எவ்வாறு 
ஏற்றுக்கொண்டது என்பதே நாம்‌ விடை தேடவேண்டிய 
பெருங்கேள்வியாகும்‌. 


மேற்குறித்த மூன்று நிகழ்ச்சிகளும்‌ கோயிலுக்கு வெளியே 
நடை பெறுகின்றன. இவை தவிர வைணவக்‌ கோயில்களுக்கு 
உள்ளாக இன்றளவும்‌ நடைபெறும்‌ சல நிகழ்ச்சிகளும்‌ விழாக்‌ 
களும்‌ வைணவத்தின்‌ தத்துவ எல்லைக்கும்‌ ஆகம எல்லைக்கும்‌ 
புறம்பாக அமைவன. ஆண்டாளின்‌ 'வாழித்‌ திருநாமப்‌ பாட்டு", 

திருவாடிப்‌ பூரத்துச்‌ செகத்துதித்தாள்‌ வாழியே 

திருப்பாவை முப்பதும்‌ செப்பினாள்‌ வாழியே 

பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே 

பெரும்பூதூர்‌ மாமுனிக்குப்‌ பின்னானாள்‌ வாழியே 


என்று பேசுகிறது. ஆண்டாள்‌ ௫, பி. ஏழாம்‌ நூற்றாண்டிலும்‌ 
பெரும்பூதூர்‌ மாமுனியாகிய இராமாநுசர்‌ இ.பி. 12ஆம்‌ 
நூற்றாண்டிலும்‌ (1020 - 1140) வாழ்ந்தவராவர்‌. வைணவ மரபும்‌ 
ஆண்டாளுக்கு நெடுங்காலம்‌ பிற்பட்டவர்‌ இராமாநுசர்‌ என்பதை 
ஏற்றுக்கொள்ளும்‌. இருப்பினும்‌ ஆண்டாளுக்கு இராமாநுசர்‌ 
'அண்ணன்‌' என்று பேசப்படுவதற்குப்‌ பாசுரம்‌ சார்ந்த 
மரபு ஒன்றை வைணவர்கள்‌ காரணமாகக்‌ காட்டுகிறார்கள்‌: 
தன்னுடைய நாச்சியார்‌ திருமொழியில்‌ ஆண்டாள்‌, 

நாறு நறும்பொழில்‌ சூழ்‌ மாலிருஞ்‌ சோலை நம்பிக்கு 

நூறு தடா வெண்ணைய்‌ வாய்‌ நோந்து பராவி வைத்தேன்‌ 

நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில்‌ சொன்னேன்‌ 7 

ஏறு திருடடையான்‌ இன்று வந்து இவைகொள்ளும்‌ கொலோ : 
என்று அழகர்கோயிலில்‌ உள்‌ 
செய்துகொள்‌ இறரர்‌.: 
திருமாலோடு ஐக்கியம 
நிறைவேற்றப்பட த 


ள்‌ ந ன்‌ 
ள இருமாலுக்கு நேர்த்திக்கட 
ட த ] 
ஆண்டாள்‌, வைணவ மரபுப்‌ 3 
ட 9 2நர்த்திக்கட ன 
ஈன பின்னர்‌ இந்த நேர்த்தி: ல்‌ 
ஸ்‌ 2 த்த 
கச செய்தி இல்லை. பின்னர்‌ தன்‌ காலத்தி 


4 ன்‌ 
1224 தொ. பரமசிவன்‌ 


அழகர்கோயிலுக்கு வந்த இராமாநுசர்‌ ஆண்டாளின்‌ பாசுரத்தை 
நினைவுகூர்ந்து இந்த நேர்த்திக்கடனைத்‌ தான்‌ முன்வந்து 
செலுத்துகிறார்‌. பின்னர்‌ அங்கிருந்து அவர்‌ திருவில்லிப்புத்தூர்‌ 
சென்றபோது, அங்கே இறைவி ஆகிவிட்ட ஆண்டாள்‌ அவரை 
எதிர்கொண்டு, "அண்ணனே வருக' என்று வரவேற்றார்‌. இந்தக்‌ 
கதை மரபு பற்றியே இராமாநுசருக்குக்‌ கோயில்‌ அண்ணர்‌' என்று 
பெயரும்‌ ஏற்பட்டது.” தந்தையில்லாத இடத்தில்‌ பெண்ணுக்கு 
வேண்டியனவும்‌, சீரும்‌ செய்வது அண்ணன்‌ என்பது தமிழ்நாட்டு 
மரபு. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சாதியாரிடத்தில்‌ 
இந்த மரபு இன்றும்‌ வலிமை குன்றாமல்‌ நடை முறையில்‌ 
உள்ளது. இம்மரபு பற்றியே காலத்தை முன்பின்னாக மாற்றி 
இராமாநுசர்க்கு ஆண்டாள்‌ 'பின்‌ஆனாள்‌' (தங்கை) எனலாம்‌. 
இவ்வகையான மரபுகளையும்‌ சடங்குகளையும்‌ வழக்கு 
களையும்‌ தமிழ்நாட்டு வைணவம்‌ எவ்வாறு ஏற்றுக்கொண்டது 
என்பதை உணர வைணவ ஆழ்வார்கள்‌, ஆசாரியர்களுடைய 
வாழ்க்கையினைக்‌ கூர்ந்து உணர வேண்டியது அவசியம்‌ ஆகும்‌. 
தமிழ்நாட்டில்‌ பக்தி இயக்கம்‌ பிராமணராலும்‌ பிராமணரை 
அடுத்த மேல்சாதியினராலுமே தொடங்கப்பட்டது. சமண, 
பெளத்த சமயங்களை எதிர்த்து எழுந்த இவ்வியக்கத்தில்‌ திருஞான 
சம்பந்தர்‌, இருநாவுக்கரசர்‌, பெரியாழ்வார்‌, தொண்டரடிப்‌ 
பொடியாழ்வா। ர்‌, திருமங்கை ஆழ்வார்‌ ஆகியோரது பாடல்களும்‌ . 
செயல்களுமே வேகம்‌ மிகுந்தவையாக இருந்தன. சாதி அடுக்கு 
இறுகிப்‌ போய்விட்ட அக்காலத்தில்‌ தமக்குக்‌ 8ழ்‌ உள்ள 
சாதியாரையும்‌ பக்தி இயக்கத்தில்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டிய 
வரலாற்றுக்‌ கட்டாயம்‌ அவர்களுக்கு ஏற்பட்டது. “அவுரித்துத்‌ 
தின்றுழலும்‌ புலையரையும்‌' சேர்த்துக்கொள்ள திருநாவுக்கரசர்‌ 
றொ ர்‌. 'நலந்தாங்கு சாதிகள்‌ நாலினும்‌ இழிந்த குலந்தாங்கு 
டாளரையும்‌' ஏற்றுக்கொள்ள வைணவமும்‌ ஒருப்படுகிறது. 
ம்‌ புறமாக, 'கெளணியர்‌ கோன்‌ ஞானசம்பந்தன்‌ என்றும்‌, 
ழ்‌ கோன்‌ விட்டுசித்தன்‌' என்றும்‌ தம்‌ குலப்‌ பெருமை 
வை வதும்‌ நடைபெறுகிறது. ஆயினும்‌ சாதிய மேன்மையா 
சட்ட மேன்மையா எதை முன்னிலைப்படுத்துவது' என்ற 
இந்தக்‌ ப ணவ எல்லைக்குள்‌ மிகப்‌ பெரிதாக எழுந்து நின்றது. 
பொ, விக்குத்‌ தெளிவான விடையைத்‌ தொண்டரடிப்‌ 
யாழ்வாரே முன்‌ வைக்கிறார்‌.” 
குளித்து மூன்றனலையோம்டும்‌ குறிகொள்‌ அந்தண்மை தன்னை 
ஒளிததிட்டேன்‌ என்கண்‌ இல்லை நின்கணும்‌ பத்தனல்லேன்‌. 
க கமி வாழ்வார்‌ மட்டுமன்றி ஏனைய ஆழ்வார்களும்‌ 
பாலைப்‌ பாடிய பாடல்கள்‌ எளிமையும்‌ ஏழ்மையும்‌ 


குந்த . "பதாகவே 
“ அடித்தள மக்களின்‌ வாழ்வைப்‌ படம்‌ பிடிப்பத। 


பண்‌ 
பாட்டு அசைவுகள்‌ 4 (95 b 


உள்ளன. திருமாலின்‌ பத்து அவதாரங்களில்‌ இருஷ்ணாவதாரமே 
ஆழ்வார்களும்‌ தமிழ்‌ நாட்டு வைணவமும்‌ தேர்ந்துகொண்ட 
அவதாரமாகும்‌. இந்த அவதாரத்தில்தான்‌ இறைவனின்‌ 
'செளலப்ய குணம்‌' (எளிய தன்மை) நிரம்பி இருக்கிறது. அதன்படி 
பாட்டுடைத்‌ தலைவனான இறைவன்‌ ஏழைக்குலத்தில்‌ பிறந்து 
வளர்ந்தவன்‌. அவன்‌ திருடுகிறான்‌; பொய்‌ சொல்கிறான்‌; அக 
ஒழுக்கம்‌ இல்லாதவனாக இருக்கிறான்‌; கடுமையான உடல்‌ 
உழைப்பாளியாக இருக்கிறான்‌; எனவே பெருந்தீனிக்காரனாகவும்‌ 
இருக்கிறான்‌; பகலெல்லாம்‌ குடையும்‌ செருப்பும்‌ குழலும்‌ கொண்டு 
மாடு மேய்த்துவிட்டு அந்திப்போதில்‌ வீடு திரும்புகின்றான்‌; 
அவன்‌ தாய்‌, 

பேடை மயிற்சாயல்‌ பின்னை மணாளா 

நீராட்டமைத்து வைத்தேன்‌ 
ஆடியமுதுசெய்‌ அப்பனும்‌ உண்டிலன்‌ 
உன்னோடு உடனே உண்பான்‌. 

என்று காலையில்‌ குளிக்காது மாலையில்‌ குளிக்கும்‌ உழைப்பாளக்‌ 
குடும்பத்‌ தலைவியாகப்‌ பேசுதிறாள்‌. 'உன்‌ திருமண நாள்‌ 
நெருங்கிவிட்டது. நீ நாளையிலிருந்து மாடு மேய்க்கச்‌ செல்ல 
வேண்டாம்‌' என்று மகனை வேண்டுகிறாள்‌: 

கண்ணாலஞ்‌ செய்யக்‌ கறியுங்‌ கலத்தது அரிசியுமாக்கி 

வைத்தேன்‌ 
கண்ணா நீ நாளைத்‌ தொட்டுக்‌ கன்றின்பின்‌ போகேல்‌ 
கோலஞ்‌ செய்‌(து) இங்கேயிரு.* 

இவன்‌ காதலித்து அழைத்துவந்த பெண்‌ உயர்குலத்தைச்‌ 


சேர்ந்தவள்‌. அந்தப்‌ பெண்ணின்‌ தாய்‌, 

வேடர்மறக்குலம்‌ போலே வேண்டிற்றுச்‌ செய்‌(து) என்மகளை 

கூடிய கூட்டமேயாகக்‌ கொண்டு குடிவாழுங்‌ கொலோ? 
என்று புலம்புகிறாள்‌. அதாவது, உடன்போக்கிலே கொண்டுபோன 
இடைக்குலத்தான்‌ ஆ கண்ணன்‌, வேடர்குலமும்‌ மறக்குலமும்‌ 
போலே எவ்விதச்‌ சடங்கு சாத்திரங்களும்‌ இன்றி இப்படி 
குடும்பம்‌ நடத்தத்‌ தொடங்கி விடுவானோ என்று புலம்புகிறாள்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்வதானால்‌ எளிமையும்‌ ஏழ்மையும்‌ 
நிறைந்த கிருஷ்ணாவதாரக்‌ கதையின்‌ சமூகப்‌ பின்புலங்களைத்‌ 
தயக்கமில்லாமல்‌ தமிழ்நாட்டு வைணவம்‌ ஏற்றுக்‌ கொள்கிறத்‌ 
அதச்‌ கற்பனையில்‌ மேலும்‌ விரிவு செய்கிறது இ 
தக்‌ இறைவனின்‌ பண்புகளில்‌ சிறந்த பண்பா 

லப்யம்‌ முன்நிறுத்திக்‌ காட்ட ப்படுகிறது 
ஆழ்வார்களும்‌ பின்வந்த 


்‌ ம்‌ 
ல்‌ வைணவ ஆசாரியர்கள்‌ 
கும்‌ தீண்ட மைக்கும்‌ எதி, 


£டு 


சாத, 


: 
ராக விளக்கங்கள்‌ கூறுவ௦த்‌ 


டர தொ. பரமசிவன்‌ 


அவற்றைச்‌ செயலிலும்‌ காட்டினர்‌. திருவரங்கத்தில்‌ வாழ்ந்த 
பெரிய நம்பி தாழ்த்தப்பட்ட சாதியைச்‌ சேர்ந்த மாறனேர்‌ 
நம்பிக்கு இறுதிக்‌ கடன்களைச்‌ செய்கிறார்‌. அவருடைய 
மாணவரான இராமாநுசர்‌ வைசியரான திருக்கச்சி நம்பியை 
ஆசிரியராக ஏற்றுக்கொள்கிறார்‌; மேல்கோட்டை எனப்படும்‌ 
திருநாரணபுரத்தில்‌ தாழ்த்தப்பட்ட மக்களைக்‌ கோயிலுக்குள்‌ 
அழைத்துச்‌ செல்கிறார்‌; தாழ்த்தப்பட்ட மக்களும்‌ நாராயண 
மந்திரத்தை அறியும்‌ உரிமை உடையவர்கள்‌ என்பதையும்‌ 
அவர்களுக்கும்‌ வைணவ சமயத்தில்‌ இடமுண்டு என்பதையும்‌ 
திருக்கோஷ்டியூரில்‌ நிலைநிறுத்துகிறார்‌. இராமாநுசருக்குப்‌ 
பின்வந்த ஆசாரியர்கள்‌ பிறவியினால்‌ கற்பிக்கப்பெறும்‌ 
உயர்வு இழிவுகளை வைணவம்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை என 
நிலைநிறுத்துநறொர்கள்‌. 


'பாகவதனன்றிக்கே வேதார்த்த ஜ்ஞாநாதிகளையுடையவன்‌ 
குங்குமஞ்‌ சுமந்த கழுதையோபாதி என்று சொல்லா 
நின்றதிறே” என்று கூறும்‌ பிள்ளை லோகாச்சாரியார்‌ 
திருமாலடியாரின்‌ சாதியை விசாரித்து அறிவது “மாத்ரு யோநி 
பரீகைஷ்யோடொக்கும்‌'! (பெற்ற தாயின்‌ கற்பைச்‌ சோதித்து 
அறிவது போல) என்று கடுமையாகச்‌ சாடுகிறார்‌. அவருடைய 
மாணவரான அழகிய மணவாள நாயனார்‌ தம்‌ ஆசார்ய 
ஹ்ருதயத்தில்‌ “பேச்சுப்பார்க்கில்‌ கள்ளப்‌ பொய்ந்நூல்களெல்லாம்‌ 
கராஹ்யங்களே; பிறவி பார்க்கில்‌ அஞ்சாம்‌ ஓத்தும்‌ அறுமூன்றும்‌ 
கழிப்பனாம்‌” என்றார்‌.” அதாவது, ஒருவனுடைய பிறவியைக்‌ 
கொண்டு தீர்மானம்‌ செய்வதானால்‌ ஐந்தாவது வேதம்‌ என்னும்‌ 
பாரதத்தையும்‌ அறுமூன்று பதினெட்டு அத்தியாயங்களை 
உடைய கீதையையும்‌ நாம்‌ இழந்துபோக வேண்டும்‌. ஏனென்றால்‌ 
தாழ்ந்த குலத்து மீனவப்‌ பெண்‌ வயிற்றில்‌ பிறந்த வியாசர்‌ 
அருளிய பாரதமும்‌, 'பெற்றம்‌ மேய்த்துண்ணும்‌ குலத்தில்‌ பிறந்த 
கிருஷ்ணன்‌ அருளிய இதையும்‌ வைணவத்தின்‌ உயிர்‌ நூல்கள்‌ 
3௫ம்‌. இவ்வாறு கூறும்‌ மணவாள மாமுனிகள்‌ மீனும்‌ பழைய 
வெண்ணெயும்‌ உண்டாக்கும்‌ நாற்றமும்‌, திருமாலின்‌ துழாய்‌ 

மும்‌ ஒன்றாகுமா ? எனில்‌ 'ஆம்‌' என்கிறார்‌." 


. இன்னுமொரு கேள்வி எழுகிறது. சாதிய மேன்மை போலவே 
ஒத இயக்க மூலவர்கள்‌ சமஸ்கிருத மொழி மேன்மையையும்‌ 
காண்டாடினர்‌. எளிய மக்களின்‌ வாழ்நெறிகளை ஏற்றுச்‌ 
“காண்ட வைணவம்‌ அவர்களுடைய மொழியினையும்‌ 
பிறுக்கொண்டதா ? 'செந்திறத்த தமிழோசை" என்ற திருமங்கை 


உ ழ்வாரின்‌ பாசுரத்தைக்‌ குறிப்பிடும்‌ ஆசார்ய ஹிருதி்‌ or 
p A ’ ஏடிறார்‌. (செற்ற; 
ஆ மாழியும்‌ தோற்றமில்லாதது' என்‌ பாத்‌ ல்‌ 


தழி 
ட ்‌ 
மாசை என்‌ தனால்‌ ஆகஸ்தியமும்‌ 


பண்பாட 47D 
பாட்டு அசைவுகள்‌ 


அவர்‌ கூறும்‌ வசனமாகும்‌)” திருவாய்மொழி வேதத்துக்குச்‌ 
சமமானது என நீறுவும்‌ முயற்சி ஸ்ரீபராசரபட்டர்‌, மணவாள 
மாமுனிகள்‌ ஆஃயோரால்‌ தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. 
பட்டர்‌ இக்கருத்தை விளக்க “அலங்கார சுலோகம்‌' என்றே 
மணிப்பிரவாள நடையில்‌ ஒரு நூல்‌ எழுதி உள்ளார்‌. 
“வடதிசை பின்புகாட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்னும்‌ 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வாரின்‌ பாசுரத்திற்கு உரையெழுதவந்த 
பெரியவாச்சான்‌ பிள்ளை, வடதிசை “ஆரியர்களின்‌ முருட்டு 
சமஸ்‌ருதம்‌ வழங்கும்‌ பிரதேசம்‌' என்பதாலும்‌ தென்திசை, 
“ஆழ்வார்களின்‌ ஈரத்தமிழ்‌ நடையாடா நின்ற பிரதேசம்‌' 
என்பதாலும்‌ இருவரங்கன்‌ தெற்கு நோக்கினான்‌ என்பர்‌." 


மேலே குறிப்பிட்ட செய்திகளிலிருந்து தமிழ்நாட்டு வைணவம்‌ 
சாதிக்‌ கோட்பாட்டையும்‌ தீண்டாமைச்‌ கோட்பாட்டை 
யும்‌ புறந்தள்ளிவிட்டு, எளிய மக்களிடையே தன்னை நிறுவ 
முயன்றிருப்பது தெரிகிறது. இதன்‌ விளைவாகவே வைணவ 
மதத்தின்‌ ஜீயரிடம்‌ வைணவத்‌ தீட்சை (இருவடி சம்பந்தம்‌] 
பெற்றுக்கொண்டவரிடையே சாதிய ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ கடைப்‌ 
பிடிக்கப்படுவது இல்லை. இன்றளவும்‌ இது ஒரு நடைமுறை 
உண்மையாகும்‌. 


தமிழ்நாட்டுப்‌ பெருஞ்சமயங்களான சைவம்‌, வைணவம்‌ 
இரண்டிலும்‌ சைவத்தை விடவும்‌ வைணவம்‌ நாட்டார்‌ மரபுகளைப்‌ 
பெருமளவு உள்வாங்கிக்‌ கொண்டிருக்கிறது. அரசு ஆதரவைச்‌ 
சைவத்தினும்‌ பார்க்க வைணவம்‌ குறைவாகவே தமிழ்நாட்டில்‌ 
பெற்றிருந்தது என்பதும்‌ வரலாற்று உண்மையாகும்‌. இருப்பினும்‌ 
வரலாற்றுப்‌ போக்கில்‌ சைவத்தைப்‌ போலவே வைணவமும்‌ 
தன்னை நிலை நிறுத்திக்கொண்டது. சைவம்‌ இயல்பிலேயே 
உடைமை சார்ந்தும்‌ அதிகாரம்‌ சார்ந்தும்‌ நிற்பதைப்‌ போல 
வைணவம்‌ நிற்கவில்லை. ஏனென்றால்‌ அது கால்நடை வளர்ப்ப” 
காலத்தைச்‌ சேர்ந்த முல்லை நாகரிகப்‌ பொருளாதாரத்தில்‌ பிறந்த 
சித்தாந்தமாகும்‌. வேளாண்மை நாகரிகப்‌ பொருளாதாரமே 
உடைமை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்தது எனவேதான்‌ 
சைவம்‌ இறைவனை உடையார்‌ (இருப்பவன்‌) என்றும்‌ கோ யின்‌ 
ஈசசரம்‌ ஈசுவரம்‌ * ஐசுவரியம்‌ மிகுந்த இடம்‌) என்றும்‌ உடைமை 
க குறிப்பிட்டு வந்திருப்பதைக்‌ காணலாம்‌. ஓரா யிரத்திறி ல்‌ 
மற்பட்ட தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ சைவக்‌ கோயில்கள்‌. 
இறைவன்‌ 'உடையார்‌' என்று அழைக்கப்படுவதையும்‌. வைணவர்‌ 


கோயி; 8 ப்‌ ்‌ ர 
ல்களில்‌ அச்சொல்‌ விலக்கப்பட டு 'அழ்வார்‌. பரமசா 


ஆயெ சொற்கள்‌ பயன்‌ படிவல ரம்‌ எண்ணி 
வேண்டும்‌. படுத்தப்படுவதையும்‌ நாம 
டதப த] பரமசிவன்‌ 


தொ 


இதுவன்றி மற்றும்‌ ஒரு காரணத்தையும்‌ நம்மால்‌ உணர 
முடிகிறது. பக்தி இயக்கம்‌ எழுந்தபோது சைவம்‌ வைணவம்‌ 
ஆகிய இரு சமயங்களும்‌ வடமொழி வேதத்தின்‌ தலைமையினை 
முழுமையாக ஏற்றுக்கொண்டன. காலப்‌ போக்கில்‌ தமிழ்நாட்டு 
வைணவம்‌ வடமொழி வேதங்களின்‌ இறுகிய பிடியிலிருந்து 
தன்னை விடுவித்துக்கொள்கிறது. “வேதங்‌ கற்றான்‌ ஒருவன்‌ 
வந்தால்‌ நாழி அரிசியைக்‌ கொடுத்துப்‌ புறந்திண்ணையிலே 
இட என்பார்கள்‌. திருவாய்மொழி கற்றான்‌ ஒருவன்‌ வந்தால்‌ 
அகத்துக்குள்ளே இடம்‌ ஒழித்துக்‌ கொடுப்பார்கள்‌” என்பதும்‌ 
வைணவ உரையாசிரியர்‌ கூற்றாகும்‌. இதனால்தான்‌ வேதத்தையும்‌ 
வடமொழியையும்‌ விலக்கி வைத்துவிட்டு வைணவம்‌ எளிய 
மக்களை நோக்கிச்‌ செல்கிறது. வேத மதமும்‌ வைதிக வெறியும்‌ 
தமிழ்நாட்டில்‌ வேர்‌ பிடிக்கவில்லை; வேர்‌ பிடிக்க இயலாது 
என்பதை வைணவ அசாரியர்களும்‌ உரையாசிரியர்களும்‌ 
நன்றாகவே புரிந்தகொண்டனர்‌. எனவே அவர்கள்‌ அடித்தள 
மக்களின்‌ பண்பாட்டோடு சமரசம்‌ செய்துகொண்டனர்‌. இந்தப்‌ 
பண்பாட்டுச்‌ சமரசத்தை விழாக்களிலும்‌ சடங்குகளிலும்‌ குரு 
பரம்பரைக்‌ கதைகளிலும்‌ நிலைப்படுத்தி வைத்தனர்‌. 


திருமலைராயன்‌ பட்டினத்துக்‌ கடற்கரை மீனவர்கள்‌ 
திருமாலை வீட்டு மருமகன்‌ என்பதற்குரிய காரணத்தை 
ஒரு கதையாகக்‌ கூறுகின்றனர்‌. கடலுக்குரியவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டில்‌ பெருமாள்‌ பணியாளாக இருந்து தங்கள்‌ வீட்டுப்‌ 
பெண்ணை அழைத்துக்கொண்டு ஓடிப்போய்த்‌ இருமணம்‌ 
செய்துகொண்டதாகவும்‌, அதனால்தான்‌ அவர்‌ தங்களுக்கு 
மருமகனானார்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. கூர்ந்து நோக்கினால்‌, 
திருமாலின்‌ மனைவியாகிய இருமகள்‌ பாற்கடலில்‌ பிறந்தவள்‌ 
என்ற வைணவ மரபினைக்‌ கொண்டு தமிழ்நாட்டு வைணவம்‌ 
னவர்களை வென்றெடுத்திருக்கிறது என்பதை உணரலாம்‌. 
எனவே அவர்கள்‌ பெருமாளைத்‌ தங்கள்‌ வீட்டு மாப்பிள்ளை 
என்று சொல்வதையும்‌, தோளிலே தூக்கிக்‌ கொண்டாடுவதையு2, 
மீன்வலைப்‌ பந்தலில்‌ அமரச்‌ செய்வதையும்‌ அது அனுமதித்து 
இருக்கிறது ஆண்டாளுக்கு இராமாநுசர்‌ அண்ணனான 
னம்‌ இவ்வாறுதான்‌. அண்ணன்‌ - தங்கை க 
ப்ரம்‌ பண்பாடுகளிலும்‌ மரியாதைக்குரியது; ல 
ண்பாட்டிலோ அது மிகுந்த அழுத்தத்தினைப்‌ பெறு 
இறைப்‌ பெண்‌, முறை மாப்பிள்ளைத்‌ திருமணம்‌ என்பது 
விடப்‌ பண்பாட்டின்‌ தனிக்‌ கூறுகளில்‌ ஒன்றாகும்‌. இது 
ஈமணியத்திற்கு மாறான நெறி என்பர்‌. 


இதன்படி உடன்பிறந்த ஒருவனும்‌ ஒருத்‌, ்‌ 
ல முறையில்‌ பெண்‌ கொடுத்தும்‌ எடுத்தும்‌ 


தயும்‌ அடுத்த 


&ை ம்பந்திகள்‌ 


வ்‌ 19% 
"பாட்டு அசைவுகள்‌ 4 


ஆத்‌ தங்கள்‌ உறவை உறுதி செய்துகொள்கின்றனர்‌. எனவே 
அண்ணன்‌ சீர்தருவது என்பது அடுத்த தலைமுறைக்கும்‌ உறவு 
தொடர்வதைக்‌ குறிப்பதாகும்‌. எனவேதான்‌ தாய்‌ குழந்தைக்குப்‌ 
படைக்கும்‌ தாலாட்டு என்னும்‌ வாய்மொழி இலக்கியத்தின்‌ 
நாயகனாகக்‌ குழந்தையின்‌ தந்தைக்குப்‌ பதிலாகத்‌ தாய்மாமன்‌ 
முன்நிறுத்தப்படுறொன்‌. திராவிடக்‌ குடும்ப அமைப்பின்‌ 
இந்த அழுத்தமான உறவுநிலையைத்‌ தமிழ்நாட்டு வைணவம்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டதால்தான்‌ நான்கு நூற்றாண்டுகளுக்குப்‌ 
பின்‌ பிறந்த இராமாநுசர்‌ ஆண்டாளுக்கு அண்ணனாரறார்‌. 
நாட்டார்‌ மரபுகளை இவ்வாறு உள்ளிழுத்துக்கொண்ட 
வைணவர்‌ கடவுளை இன்னும்‌ எளிமையான பொருளாக்கினர்‌. 
பூனை தன்‌ குட்டியைத்‌ தன்‌ பொறுப்பாகக்‌ கவ்விச்‌ செல்வதைப்‌ 
போல இறைவன்‌ தானே பொறுப்பேற்று அடியவர்களைக்‌ 
காப்பாற்றுவான்‌ என்று 'மார்ச்சால நியாயம்‌' பேசினர்‌. இவ்வகை 
யான போக்கினால்‌ தமிழ்நாட்டில்‌ வைணவத்தின்‌ ஒரு பிரிவினர்‌ 
பிரிந்து சென்றபோதும்‌ தம்முடைய நெறியைத்‌ “தென்கலை 
என்று பெருமையுடன்‌ அழைத்துக்கொண்டனர்‌. இன்னும்‌ 
விளக்கமாகச்‌ சொல்வதானால்‌ இந்தியத்‌ தத்துவ மரபு வேத 
மரபு சார்ந்தது. இன்றளவும்‌ இந்தியத்‌ தத்துவ ஞானம்‌ என்பது 
வேத ஞானமாகவே காட்டப்படுகிறது. தமிழ்ச்‌ சமய வரலாற்றைக்‌ 
கூர்ந்து நோக்குவோர்‌ இக்கருத்தை ஏற்கவியலாது. தமிழ்நாட்டு 
வைணவமே அடித்தள மக்களின்‌ மரபுகளை வேத மரபுக்கு 
மாற்று மரபாகக்‌ கொண்டு வரலாற்றுப்‌ போக்கில்‌ தன்னைத்‌ 
தற்காத்துக்கொண்டது. வேத மரபுக்கு மாற்று மரபுகள்‌ குறித்த 
ஆய்வுகள்‌ பெருகெரும்‌ இவ்வேளையில்‌ இக்கட்டுரையை 
அதற்குரிய முன்னுரைகளில்‌ ஒன்றாகக்‌ கொள்ளலாம்‌. 


குறிப்புகள்‌ 


1. திருமலைராயன்‌ பட்டினம்‌, கள ஆய்வு நாள்‌ 13-3-1979. 


2. தொ. பரமசிவன்‌, அழகர்கோயில்‌ (மதுரை காமராசா 


பல்கலைக்‌ கழக வெளியீடு), 1989, பக்‌ 193-194. 


காரைமடை (கோவை ம 
2~1978. 


்‌ ய ; ள்‌ 22/23- 
ஈட்டம்‌), கள ஆய்வு நா 


- நாச்சியார்‌ திருமொழி, 9:6. 


. 2 ரமி 
ஆர ஈயிரப்படி குருபரம்பரா பிரபாவம்‌, இருஷ்ணா்‌ 
ஐயங்கார்‌ பதிப்பு, இருச்சி, 1968, பக்‌. 77-78. 


6. தொன்‌ - க (ட 
தாண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌, இருமாலை, பாடல்‌ 


4 200% ழ்‌ பரமசிவன்‌ 


7. பெரியாழ்வார்‌ திருமொழி, 3:3:3. 
8. மேலது, 3:3:9. 
9. மேலது, 3:8:0. 


10, தீவசன பூஷண தாத்பர்யஸாரம்‌ (அண்ணங்கராசாரியார்‌ 
உரையும்‌ பதிப்பும்‌), காஞ்சிபுரம்‌, வசனம்‌ 236. 


1. மேலது, வசனம்‌ 195 - 197. 

12. ஆசார்ய ஹிருதயம்‌, சூர்ணை எண்‌ : 185. 
1. மேலது, சூர்ணை எண்‌ : 202. 

14. மேலது, சூர்ணை எண்‌ : 128, 


1. இந்த அரிய நூல்‌ திருக்கண்ணபுரம்‌ கோயிலில்‌ ஆண்டுதோறும்‌ 
வைகுண்ட ஏகாதசித்‌ திருநாளில்‌ வாசிக்கப்படுறெது. இந்த 
நூலின்‌ ஏட்டுப்பிரதியொன்று இந்த ஆய்வாளரிடம்‌ உள்ளது. 

16. தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌, திருமாலை, பாடல்‌ 19 
மற்றும்‌ அதன்‌ உரை. 


* 


ப்பட, 42007 
"டு அசைவுகள்‌ 


[13 உ 99 
பார்ப்பார்‌ : 
ஒரு வரலாற்றுப்‌ பார்வை 


சங்க இலக்கியங்கள்‌ பிராமணர்களைக்‌ குறிப்பதற்கு 
அந்தணர்‌, பார்ப்பார்‌ என்ற இரண்டு சொற்களைப்‌ 
பயன்படுத்துகின்றன. பிராமணர்களைக்‌ குறிக்க 
இக்காலத்தில்‌ வழங்கும்‌ ஐயர்‌ (அல்லது ஐயங்கார்‌) 
என்ற சொல்‌ சங்க இலக்கியங்களில்‌ அவர்களைக்‌ 
குறிக்க எங்குமே பயன்படுத்தப்படவில்லை. 
பதிற்றுப்பத்தின்‌ பதிகம்‌ ஒன்று “உயர்‌ நிலை 
உலகத்து ஐயர்‌' என்று வானகத்துத்‌ தேவர்களைக்‌ 
குறிப்பிடுகிறது. ஐயர்‌ யாத்தனர்‌ கரணம்‌ என்ப” 
(தொல்பொருள்‌ 143) என்று ஐயர்‌ என்ற சொல்லை 
வழங்கும்‌ தொல்காப்பியத்தின்‌ மரபியல்‌ பகுதியின்‌ 
ஏற்புடைமை விவாதத்துக்குரியது. பிற்காலத்தில்‌ 
சமயத்‌ தலைவர்‌ என்ற பொருளில்‌ இச்சொல்‌ 
கிறித்துவர்களாலும்‌ பயன்படுத்தப்பட்டது 
என்பதையும்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 

“அறுவகைப்பட்ட பார்ப்பனப்‌ பக்கமும்‌," 
(தொல்பொருள்‌ 79, 'பேணுதகு சிறப்பிற்‌ பார்ப்பான்‌' 
(தொல்பொருள்‌ 502) என்று தொல்காப்பியம்‌, 
'பார்ப்பனர்‌' என்ற சொல்‌ வழக்கையும்‌ 'ஆறு 
தொழில்களையுடைய பார்ப்பனர்‌ பேணுதற்குரியவா 
என்ற செய்தியையும்‌ குறிப்பிடுகிறது. 

சங்க இலக்கியங்களில்‌ பார்ப்பனப்‌ புலவர்களை 
அவர்களுக்குரிய ரிஷிகோத்திரப்‌ (குடி முதல்வனான 
முனிவர்‌) பெயர்களுடன்‌ காண முடிகிறது 
காசியபன்‌ (காஸ்யப), கெளதமன்‌ (கெளதம), வாதூளி 


{202 » தொ. பரமசிவன்‌ 


(வாதூல), ஆத்திரையன்‌ (ஆத்ரேய), கவுணியன்‌ (கெளன்டின்ய), 
சாண்டிலியன்‌ (சாண்டில்ய) ஆகியன தொகை நூல்களில்‌ 
காணப்படும்‌ பார்ப்பனக்‌ குடிப்பெயர்களாகும்‌. பதிற்றுப்பத்தின்‌ 
பதிகம்‌ ஒன்று 'நெடும்பாரதாயன்‌' என்ற பெயர்வழி பாரத்வாஜ 
கோத்திரத்தைக்‌ குறிப்பிடுகிறது. தொல்காப்பியரே 'காப்பியக்‌ 
(காவ்ய) குடி' என்ற பார்ப்பனக்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்‌ என்றும்‌ 
சிலர்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
பார்ப்பனரைக்‌ குறிக்கும்‌ மற்றொரு சொல்‌ 'அந்தணர்‌' 
என்பதாகும்‌. தொல்காப்பியத்திலும்‌ இச்சொல்‌ 'அந்தணர்‌', 
. 'அந்தணாளர்‌' என்று காணப்படுகிறது, (தொல்பொருள்‌ 625, 
637) பார்ப்பனரும்‌ அந்தணரும்‌ ஒருவர்தாமா என்ற ஐயம்‌ 
சிலருக்கு எழுந்துள்ளது. இவர்கள்‌ இருவேறு பிரிவினர்‌ என்றும்‌, 
'பார்ப்பனர்‌ வேள்வித்‌ தொழில்‌ செய்யாமல்‌, தலைமக்களின்‌ 
வீட்டோடு இருந்து அவர்களின்‌ இல்லறச்‌ றெப்பிற்குத்‌ 
துணை நின்றவர்கள்‌” என்றும்‌ புலவர்‌ குழந்தை குறிப்பிடுவார்‌. 
இக்கருத்தை மறுக்கத்‌ தமிழ்‌ இலக்கியங்களிலேயே போதிய 
சான்றுகள்‌ உள்ளன. ஆயினும்‌ 'அறுவகைப்பட்ட பார்ப்பனப்‌ 
பக்கம்‌' என்ற தொல்காப்பிய நூற்பா பார்ப்பனர்‌ வேள்வி 
உள்ளிட்ட அறுதொழில்‌ உடையவர்‌ என்பதைக்‌ காட்டும்‌. 
'வேளாப்‌ பார்ப்பான்‌' (அகம்‌. 24) என்ற இலக்கிய வழக்கு 
பார்ப்பனர்‌ என்போர்‌ பொதுவாக வேட்கும்‌ (வேள்வி செய்யும்‌) 
தொழில்‌ செய்வோர்‌ என்பதையே எதிர்மறையாகக்‌ காட்டுகிறது. 
பார்ப்பான்‌ வேதசூத்திரங்களை (ஓத்துகளை) மறந்துவிட்டாலும்‌ 
நினைவுபடுத்திக்‌ கொள்ளலாம்‌' என்று கூறும்‌ இருக்குறள்‌ 
பார்ப்பனர்க்கு வேதம்‌ பயில்வதும்‌, ஓதலும்‌, ஒதுவித்தலும்‌ 
கடமை என்பதையே குறிப்பிடுகிறது. 


'அறுதொழில்‌ அந்தணர்‌ அறம்புரிந்‌ தெடுத்த . 
தீயொடு விளங்கும்‌ நாடன்‌' (புறம்‌ 397) 


“அழல்‌ புறந்தரூஉம்‌ அந்தணா்‌' (புறம்‌) 
'ஓதல்‌ வேட்டல்‌ அவைபிறர்ச்‌ செய்தல்‌ 


ஈதல்‌ ஏற்றல்‌ என்று ஆறு புரிந்து ஒழுகும்‌ ர 
அறம்புரி அந்தணா' (பதிற்‌. 24) 


ஆகிய குறிப்புகளால்‌ அறுதொழில்‌ உடைய அத்தா ல்‌ 
திய செய்திகளை அறிகிறோம்‌. அறு தொழில்களுள்‌ ஒன்றான 
வட்பித்தலை. பூஞ்சாற்றூர்ப்‌ பார்ப்பான கவு 

ண்‌ ணந்தாயன்‌ திறம்படச்‌ செய்ததை ஆவூர்‌ மூ க்ப்‌ த்‌ 
பலவர்‌ பாராட்டுகிறார்‌ (புறம்‌ 166) புறநானூற்றின்‌ கர்‌ 
உடலில்‌ (47) பார்ப்பார்‌, அரசர்களிடம்‌ ஏற்றலை பழரச ம்‌ 
Dp பார்ப்பார்க்கு ஈர்ங்கை நிறையப்‌ ட ம்‌ 


பண்ட. 42001 
பாட்டு அசைவுகள்‌ 


i ச்‌ ந்து” என்று விளக்கமாகக்‌ குறிப்பிடுஒறார்‌. 
வ்‌ ரவர்‌ அந்தணர்‌ ' ஆதிய சொற்களை இரு வேறு 
ல்லாம்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ என்று புலவர்‌ குழந்தை 
கருதுவதை ஏற்கவியலாது. க 

ம்‌ பார்ப்பனர்களில்‌ வேள்‌ த்‌ தா ல்‌ சய்யாத 
னி பிரிவினரும்‌ இருந்ததைச்‌ சங்க ல்‌ 
காண முடிகிறது. “வேளாப்‌ பார்ப்பான்‌ வாள்‌ அரந்து 
(அகம்‌. 94) என்ற அடிகளிலிருந்து சங்கறுக்கும்‌ கனை, 
பார்ப்பனரையும்‌, அவர்கள்‌ வேள்வித்‌ தொழிலுக்கு வர்க 
என்பதையும்‌ நம்மால்‌ அறிய முடிகிறது. தவன்‌ ன 
(று தொழில்களிலும்‌ சேராது தூது செல்லும்‌ தொழி ரான்‌ 
பார்ப்பனரும்‌ இருந்ததைத்‌ தூதொய்‌ பார்ப்பான்‌ கம்‌ 
அகநானூற்றுப்‌ பாடல்‌ (337) வரிகளால்‌ அறிகிறோம்‌. காம ap 
நப்பாலத்தனார்‌, காமக்கணி நப்பசலையார்‌, னார்‌ ன்‌ 
காமக்கணியார்‌ முதலிய சங்கப்புலவர்‌ பெயர்களைப்‌, ற்கா 
இலக்கிய சாசன வழக்காறுகளுடன்‌ பொருத்த தரத்‌ 
இவை சோதிடம்‌ வல்ல பிராமணர்களின்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
என நிறுவுகிறார்‌ மு. இராகவையங்கார்‌ (ப.69). 


சிலப்பதிகாரத்தின்‌ மூலம்‌, வேத வாழ்க்கையை தர 
“இழுக்கிய ஒழுக்கம்‌' உடையாராய்‌, வரிப்பாடல்கள்‌ ன்‌ 
பார்ப்பனர்‌ மதுரை நகர்ப்புறத்தே இருந்ததை அறிகிறே 
(13:38-39). இவை ஒருபுறத்திருக்க, 

நூலே கரகம்‌ முக்கோல்‌ மணையே 

ஆயும்‌ காலை அந்தணர்க்‌ குரிய (தொல்‌ மரபு ம்‌] 


என்று அந்தணர்க்குரிய பொருள்களைப்‌ பட்டியலிட்ட 
காட்டுகிறது தொல்காப்பியம்‌. ஆயினும்‌ நீர்க்கரகமும்‌ ௭52" 
மணைப்‌ பலகையிட்டு அமரும்‌ பார்ப்பனரைச்‌ சங்கப்‌ ம்‌ 
காட்டவேயில்லை. முல்லைப்பாட்டில்‌ மட்டும்‌ ஒரு வரி i, 
பார்ப்பனரின்‌ முக்கோல்‌ உவமையாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளதி! ப 
அடி 38. அதற்கு முந்திய வரியில்‌ பார்ப்பனர்‌, செங்காவிக்‌ சல்‌? வதி 
தோய்ந்த செவ்வாடை அணிந்தவராகவும்‌ குறிக்கப்படு* ம்‌ 
ஒரு புதிய செய்தி இது. சங்க இலக்கியங்களில்‌ வேறெர்க 
காணப்படவில்லை. 

இனி, பார்ப்பார்‌ 
இச்சொல்லுக்கு 
என்பது பொரு 
சொல்லின்‌ திரி 
என்ற சொல்‌, 


வோம்‌: 
என்ற சொல்லின்‌ பொருளை ஆர ங்‌ ன்‌ 
“வேதத்தையும்‌ வேதாந்தத்தையும்‌ பார்ப்ப 
ள்‌; பார்ப்பான்‌ என்ற சொல்‌ பிர ரமணன்‌ £ pt 
பாகும்‌" என்பார்‌ ந. சுப்பிரமணியன்‌ க 
லுக்கு வேர்ச்சொல்‌ பார்ப்பு" என்பதா 


4204 » ட்டு! டசி” 


இந்தச்‌ சொல்லுக்கு இளமை, குஞ்சு, குட்டி என்பது பொருள்‌. 
“பார்ப்பும்‌ பறமும்‌ பறப்பவற்றிளமை” (தொல்‌. மரபு. 4) என்பது 
தொல்காப்பியம்‌. எனவே இது பிராமணன்‌ என்ற சொல்லின்‌ 
திரிபு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாதத்திற்குரிய 
தொல்காப்பிய மரபியல்‌, நான்கு இடங்களில்‌ இச்சொல்லைப்‌ 
பறவைகள்‌, ஊர்வன, குரங்கு ஆகியவற்றின்‌ குஞ்சுகளையும்‌, 
குட்டிகளையும்‌ குறிக்கப்‌ பயன்படுத்துகிறது. சங்கப்பாடல்களிலும்‌, 


*யாமைப்‌ பார்ப்பு” (குறுந்‌. 152) 
“தன்‌ பார்ப்புத்‌ தின்னும்‌ அன்பில்‌ முதலை” (ஐங்‌. 41) 
“மேற்‌ கவட்டிருந்த பார்ப்பினங்கள்‌” (அகம்‌. 31) 
“பார்ப்புடை மந்திய மலை” (குறு. 276) 


என்று இச்சொல்‌ இளமைப்‌ பொருளாகவே பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இன்றும்‌ குழந்தையைக்‌ குறிக்கும்‌ “பாப்பா' என்ற 
விளியாக அமைந்த வழக்குச்‌ சொல்லும்‌ பார்ப்பு - பார்ப்பா - 
பாப்பா என்றே திரிந்திருக்க வேண்டும்‌. புலவர்‌ குழந்தை 
மட்டும்‌ பார்ப்பான்‌ என்ற சொல்லாராய்ச்சியின்போது இப்‌ 
பொருளை ஏற்றுக்கொள்கிறார்‌. ஆயினும்‌, பார்ப்பான்‌ என்ற 
குடிப்பெயர்‌ வழக்கோடு இப்பொருளைப்‌ பொருத்துதற்கு 
இயலாமல்‌ விட்டுவிடுகறார்‌. பார்ப்பார்‌ என்ற சொல்லுக்கு 
வேர்ச்சொல்லின்படி 'இளையர்‌' என்பதே பொருளாகும்‌. 
இப்பொருளை ஏற்றுக்கொள்வதானால்‌ அடுத்து ஒரு 
கேள்வி எழுகிறது. பார்ப்பார்‌ யாருக்கு இளையர்‌? அவருக்கு 
மூத்தவர்‌ யார்‌? இதற்கான விடையை இலக்கியங்களில்‌ 
மட்டும்‌ தேடுவது பயனற்றது. கள ஆய்வின்‌ துணையுடன்தான 
இக்கேள்விக்கு விடை காண முடியும்‌. இன்னும்‌ ஒரு கேள்வியும்‌ 
இங்கு எழுகிறது. பிராமணரின்‌ தமிழக வருகைக்கு முன்னர்‌, 
தமிழகத்துக்‌ கோயில்களில்‌ பூசை செய்யும்‌ குருமார்களாக யார்‌ 
இருந்தார்கள்‌ என்பது அக்கேள்வி. 
... இந்த இரண்டு கேள்விகளையும்‌ விவா; 
மற்றுமொரு செய்தியை மனங்கொள்ள வேண்‌ 


'இப்பதற்கு முன்னர்‌ 
டும்‌. சங்கப்‌ 


, ்‌ க்கவும்‌ சனைக்‌ 
பாடல்களில்‌ பார்ப்பனர்‌ வேதத்தைக்‌ காக்கவும்‌, அரச வ்‌ 
காக்கவும்‌, நாட்டின்‌ நன்மை கருதியும்‌ வேள்விக்கடன்‌ ஆற்று ள்‌ 

றச செய்வோராக எங்கு 


க » f த்‌ 
தாகவே உள்ளனர்‌. கோயில்‌ பூச ந்த அவாகள்‌ 
ஈண்‌ ்‌ ய்‌ ்‌ 
த்‌ "ணப்ப வில்லை. பார்ப்பனரல்லாத குடும்பத்திற்கு மாமுது 
AE] . முதன்‌ முத 

சதா இருந்த செய்தியையும்‌ முத 5 
பார்‌ ்‌ இருந்த ௦ ஸரி ்‌ வரும்‌ சிலப்பதிகார 

ப்பான்‌ மறை வழி காட்டிட என வரு 


அ ்‌ 
டி அளால்தான்‌ அறிகிறோம்‌. 


4205 D 


பண்பா 
ப 1 
பாட்டு அசைவுகள்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ (புதிய நாகரிக 
அலைகளினால்‌ பெருமளவு சமூக மாற்றங்கள்‌ ஏற்படும்‌ முன்‌) 
தமிழ்‌ நாட்டுப்‌ பார்ப்பனர்‌ பெருந்தெய்வக்‌ கோயில்‌ பூசனை 
செய்வோராகவும்‌, சிறுபான்மை புரோகிதம்‌ செய்வோராகவும்‌, 
மிகச்‌ சிறுபான்மையினரே வேள்விக்கடன்‌ செய்வோராசவும்‌ 
இருக்கக்‌ காண்கிறோம்‌. விதிவிலக்காக பிராமணர்‌ சிறுதெய்வக்‌ 
கோயில்களில்‌ பூசை செய்வதும்‌ உண்டு. ஆனால்‌, பெருந்தெய்வக்‌ 
(சிவன்‌, திருமால்‌) கோயில்களில்‌ பார்ப்பனரல்லாதார்‌ மூலத்‌ 
இருமேனியைத்‌ தொட்டுப்‌ பூசை செய்யும்‌ வழக்கம்‌ இல்லவே 
இல்லை. 


அனால்‌, பெருந்தெய்வம்‌ அல்லாத சிறுதெய்வக்‌ கோயில்‌ 
களில்‌ (இவற்றின்‌ தலையாய பண்புகள்‌ ஆகம வழிப்‌ பூசைகள்‌ 
இன்மையும்‌, இரத்தப்‌ பலி கொடுத்தலும்‌) சடங்கியலான 
தொல்லெச்சங்கள்‌ மூலம்‌ இன்று தாழ்த்தப்பட்ட சாதியராகக்‌ 
கருதப்படுவோரில்‌ சில சாதியார்‌, அக்காலத்தில்‌ கோயில்‌ பூசை 
செய்பவராக இருந்ததை அறிய முடிகிறது. இந்த உண்மையை 
முதன்‌ முதலாக 1874இல்‌ டபிள்யூ. ஜே. வால்கெளஸ்‌ என்ற 
ஆராய்ச்சியாளர்‌ தொட்டுக்காட்டினர்‌. இவர்களுள்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்லத்‌ தகுந்தவர்‌ பறையர்கள்‌ ஆவர்‌. 'சங்க இலக்கியத்தில்‌ 
பறையர்கள்‌ மதிக்கத்தக்க இடத்தைப்‌ பெற்றவராகத்‌ தெரிநெது. 
துடியர்களைப்‌ போல இழிசனர்களாக எங்கும்‌ குறிக்கப்படவில்லை' 
என்று அனுமந்தன்‌ குறிப்பிடுகிறார்‌. சங்க காலத்தில்‌ மதச்‌ 
சடங்குகளைச்‌ செய்தவர்களில்‌ பறையர்களும்‌ உண்டு என்று 
ஜார்ஜ்‌ எல்‌. ஹார்ட்‌ குறிப்பிடுகிறார்‌. 'தூய்மை, தீட்டு இவை பற்றிய 
கோட்பாடுகள்‌ பிராமணர்‌ வருகையினால்தான்‌ தமிழ்நாட்டில்‌ 
இடம்பெற்றன” என்கிறார்‌ அவர்‌. இன்றும்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ 

மாரியம்மன்‌ என்ற தெய்வத்தின்‌ கணவராகப்‌ பறையர்‌ 
கருதப்படுகின்றனர்‌. பல இடங்களில்‌ மாரியம்மன்‌ கோயில்‌ 
திருவிழா தொ டங்கும்போது பறையர்க்குக்‌ காப்பு கட்டும்‌ வழக்கம்‌ 
நடைமுறையில்‌ இருந்து வருகிறது. திருவாரூர்‌ தியாகராச? 
கோயில்‌ திருவிழாவின்போது இறைவனின்‌ இருவீதி உலாவில்‌ 
முன்னதாக யானை மீது அமர்ந்து ஒரு பறையர்‌ கொடிபிடித்தி* 
செல்லும்‌ வழக்கம்‌ உண்டு. உள்ளூர்ப்‌ புராண மரபுகளின்பீர்‌ 
அக்கோயிலின்‌ பிராமண அர்ச்சகர்கள்‌ நண்பகற்பொழுதில்‌ 90 
நாழிகை நேரம்‌ (24 நிமிடம்‌) பறையர்களாக மாறிவிடுவதா 
ஒரு செய்தி வழங்க வருஇறது. நண்பகல்‌ கழிந்தபின்‌ மீண்டு? 
ஒரு உட அவர்கள்‌ குளித்துவிட்டுப்‌ பிராமணராவார்கள்‌. 
ங்கை பவன்‌, ர்க்கு “மத்யானப்‌ பறையர்‌' என்ற த 
ப்பொ। பன்‌ ரட்ட புராணம்‌, “முன்னர்ப்‌ பறையன்‌ னக்‌ 
மது பள்ளனும்‌ ஆனாய்‌” என்று வெபெருமாலி 


{206 » தொ. பரமசிலன்‌ 


குறிப்பிடுகிறது. பேரூர்க்‌ கோயிலில்‌ 'நாற்று நடவுத்‌ இருவிழா' 
என்ற பெயரில்‌ இன்றும்‌ ஒரு திருவிழா நடந்து வருதிறது. 

தென்‌ மாவட்டங்களில்‌ சிறுவர்கள்‌ பனம்பழம்‌ உண்ணும்போது 
வேடிக்கையாகப்‌ பனம்பழத்தின்‌ ஒரு முனையினை "பார்ப்பான்‌ 
முனை' என்றும்‌ மற்றொரு முனையைப்‌ 'பறையன்‌ முனை' 
என்றும்‌ கேலிசெய்து நகையாடும்‌ வழக்கம்‌ உள்ளது. இந்தப்‌ 
பழம்‌ பற்றிய குறியீடு இரு சாதியாரும்‌ ஒரு தொழிற்களத்தில்‌ 
இருந்ததைக்‌ குறிப்பதாகும்‌. தவிர "பார்ப்பானுக்கு மூப்பு பறையன்‌, 
கேட்பார்‌ இல்லாமல்‌ 8ழ்ச்சாதியானான்‌' என்பதும்‌ மற்ற 
சாதியினரால்‌ தென்மாவட்டங்களில்‌ பெருக வழங்கும்‌ ஒரு 
சொல்லடையாகும்‌. “கேட்பதற்கு ஆளில்லாவிட்டால்‌ நிலை 
இழப்பு ஏற்படும்‌' என்ற பொருளில்‌ இது வழங்கி வருகிறது. 
இவை ஒரு காலத்தில்‌ பறையர்‌ பெற்றிருந்த சமூக உயர்வுக்கான 
சான்றுகளாகும்‌. 


பிராமணராகிய புரோகிதர்க்கும்‌ பறையராகிய புரோகிதர்க்‌ 
கும்‌ இடையிலான பெரிய அளவிலான வேறுபாடு (மொழி தவிர) 
புலால்‌ உண்ணலும்‌, இரத்தப்‌ பலியிடுதலும்தாம்‌. வேத காலத்துப்‌ 
பிராமணர்‌ வேள்விகளில்‌ ஏராளமான உயிரினங்களைப்‌ பலி 
கொடுத்துள்ளனர்‌. தமிழ்நாட்டிலும்‌ புலால்‌ உண்ட பிராமணராகச்‌ 
சங்கப்‌ புலவர்‌ கபிலரை (புறம்‌ 113) நாம்‌ காண்கிறோம்‌. 


கி.மு. 6ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுந்த சமண மதத்தின்‌ 
செல்வாக்கே பிராமணர்களைப்‌ புலால்‌ உண்ணுவதிலிருந்து 
தடுத்து நிறுத்தியது. இன்றும்‌ புலால்‌ உண்ணும்‌ பழம்‌ மரபின்‌ 
தொல்லெச்சமாக ஆந்திரத்தில்‌ (கர்நூல்‌ மாவட்டம்‌ கம்மம்‌ 
தாலுகாவில்‌) 'மாதங்க' வழிபாட்டில்‌ ஈடுபட்டுள்ள பிராமணர்கள்‌ 
தங்கள்‌ இல்லத்தில்‌ எருமைக்‌ கறி சமைத்து மாதிகருக்குப்‌ 
பரிமாறுவதும்‌, அதே நேரத்தில்‌ மாதிகர்‌ ஆட்டுக்கறியைப்‌ 
பரிமாறுவதும்‌ பிராமணர்‌ உண்பதும்‌ ஆண்டுக்கொரு முறை 
“டங்கு நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. (மாதிகர்‌ ஆந்திரத்தில்‌ 
ஒடுக்கப்பட்ட சாதியார்‌ ஆவர்‌) 


வர மேற்குறித்த தொல்லெச்சங்கள்‌ யாவும்‌ பிராமணர்‌ 
வகைக்கு முன்னர்‌ புரோகிதராகப்‌ பறையர்கள்‌ இருந்த 
கற்று உண்மையினைக்‌ காட்டுகின்றன. கோயில்கள்‌ 
ட்‌ காயில்களா கவும்‌, பெருந்தெய்வக்‌ கோயில்களாகவும்‌ அரச 
அகரவோடு ஆக்கப்பட்ட காலங்களில்‌, அங்கு பூசனை 
“ஈய்வோராதக _ குடியேற்றவாசிகளான பிராமணர்கள்‌ 
ெர்த்தப்படுகின்றனர்‌ பிராமணர்‌ வருகைக்கு முன்னா 


6 OL ச 
மட பராக இருந்தவர்களிடமிருந்து வேறுபடுத்திக்‌ மைல்‌ 
ரமணர்‌ இளைய குருமாராக (புரோகிதராகி! இள 
“ண்பாட்டு [ 207 b 


அசைவுகள்‌ 


பொருள்‌ தரும்‌ பார்ப்பு எனும்‌ சொல்லின்‌ அடியாக, பார்ப்பார்‌, 
பார்ப்பனர்‌ என வழங்கப்பட்டனர்‌. 

பறையர்‌ தவிர, நாவிதர்‌, வண்ணார்‌ ஆகிய சாதியா ரும்‌ 
அங்கங்கே பிராமணர்‌ வருகைக்கு முன்னர்‌ தமிழ்ச்‌ சாதியார்‌ 
சிலருக்குக்‌ குருமாராக இருந்துள்ளனர்‌. இதைக்‌ காட்டும்‌ 
தொல்லெச்சங்களும்‌ ஏராளமாக உள்ளன. இவை தனி விரிந்த 
ஆராய்ச்சிக்கு உரிய களங்களாகும்‌. 


பயன்பட்ட நூல்கள்‌ 

1. இராகவையங்கார்‌, மு., இலக்கியச்‌ சாசன வழக்காறுசள்‌, 
தமிழ்நாடு அரசு வெளியீடு, 1973 

இராமகிருஷ்ணன்‌, எஸ்‌. இந்தியப்‌ பண்பாடும்‌ தமிழரும்‌, 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, மதுரை, 1971. 


ட 


3. புலவர்‌ குழந்தை, தொல்காப்பியர்‌ காலத்‌ தமீழா்‌. 
4. Elmore, Dravidian Gods in Modern Hinduism, 1913. 
5. George L. Hart III, The Poems of Ancient Tamils. 


6. Hanumanthan, K.R. Untouchability - A Historical Study, Koodal, 
Madurai, 1979. 


Subramanian, N., Sangam Polity, Asia Publishing House, Bombay. 
1966. 


, வ்‌ A.J, ‘Archaeological Notes’, The Indian Antiquary, July 
4. 


ட்‌ 


4 208 p தொ. பரமசிவன்‌ 


மதுரைக்கோயில்‌ 
அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌, 1939 


மதுரை மீனாட்சியம்மன்‌ கோயிலில்‌ 1939 ஜுலை 
ஆம்‌ தேதி அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌ நடைபெற்றது. 
மதுரை நகரத்தில்‌ வாழ்ந்த காங்கிரஸ்‌ பிரமுகர்‌ 
வைத்தியநாதையர்‌ இதனை முன்னின்று நடத்தினார்‌. 
தேசிய இயக்கத்தவரால்‌ “மிகப்‌ பெரிய சமூகப்‌ 
புரட்சி” என்று அன்றும்‌ இன்றும்‌ பெருமையோடு 
பேசப்படும்‌ நிகழ்ச்சி இது. 

தமிழ்நாட்டில்‌ அரிசனங்களுக்கும்‌ பெருந்தெய்வ 
ஆலயங்களுக்கும்‌ உள்ள உறவினை ஏறத்தாழக்‌ கிபி. 
எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ நிகழ்ந்த நந்தன்‌ கதையின்‌ 
மூலம்‌ முதன்முதலாக அறிகிறோம்‌. அதன்‌ பின்னர்‌ 
வைணவப்‌ பெரியாரான இராமாநுசர்‌ கி.பி. 18ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ கருநாடக மாநிலத்தில்‌ உள்ள மேல்‌ 
கோட்டையில்‌ (இருநாராயணபுரம்‌ என்று வைணவர்‌ 
வழங்குவர்‌) திருமால்‌ கோயிலுக்குள்‌ அரிசனங்களை 
அழைத்துச்‌ சென்ற செய்தியினை ஆறாயிரப்படி 
குருபரம்பரா ப்ரபாவத்தால்‌ அறிகிறோம்‌. 


1939இல்‌ மதுரையில்‌ பரபரப்பூட்டிய அரிசன 
ஆலயப்‌ பிரவேச நிகழ்ச்சியின்‌ மறுபக்கத்தினை, 
அதாவது அதற்கு மேல்சாதியினர்‌ காட்டிய எதிர்‌ ப்பு 
நடவடிக்கைகளை வரலாற்றுக்‌ கட்டுரைகளிலும்‌ 
நூல்களிலும்‌ முழுமையாகக்‌ காணமுடு வ்‌ 
இந்நிகழ்ச்சி ஒரு அரசியல்வாதியின்‌ தனிம6 i தீ 
முயற்சியாகவே காட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு 
எதிரான அமசியல்‌, சமூகப்‌ பின்னணி பற்றிய 
செய்திகள்‌ பின்‌ வந்தவர்களால்‌ அறியப்படவே 


பண்பாட 4209 
ண்பாட்டு அசைவுகள்‌ 


இல்லை எனலாம்‌. 1963இல்‌ மதுரைக்‌ கோயிலில்‌ பி.டி. இராசன்‌ 
முயற்சியால்‌ குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி 
வெளியிடப்பட்ட இ.பழனியப்பன்‌ எழுதிய 'கோயில்‌ மாநகர்‌' என்ற 
இருக்கோயிலாரால்‌ வெளியிடப்பட்ட 300 பக்கங்களையுடைய 
நூலில்‌ கோயில்‌ வரலாற்றில்‌ முக்கியமான இந்த நிகழ்ச்சி 
ஓரிடத்தில்கூடக்‌ குறிப்பிடப்படவில்லை. 


அனால்‌ இந்நுழைவு நடந்த காலத்தில்‌ அரிசன ஆலயப்‌ 
பிரவேசத்தைக்‌ கண்டித்தும்‌ எதிர்த்தும்‌ பிராமணப்‌ பெண்கள்‌ 
இருவர்‌ பாட்டுப்‌ புத்தகங்களை வெளியிட்டுள்ளனர்‌. 1939இல்‌ 
“மதுரை பேச்சியம்மன்‌ கோயில்‌ ரஸ்தா லேட்‌ பத்மனாபய்யரவர்கள்‌ 
பாரி பாரதி அம்மாள்‌' என்பவர்‌ 'ஆலய எதிர்ப்பு கும்மி பாட்டுப்‌ 
புஸ்தகம்‌' என்ற பெயரில்‌ இரண்டணா விலையில்‌ 16 பக்கத்தில்‌ 
ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்‌. 1940இல்‌ 'மதுரை கமலத்‌ 
தோப்புத்‌ தெரு எஸ்‌. தர்மாம்பாள்‌' என்பவர்‌ 'ஆலயப்‌ பிரவேச 
கண்டனப்‌ பாட்டுப்‌ புஸ்தகம்‌' என்ற பெயரில்‌ இரண்டணா 
விலையில்‌ 28 பக்கத்தில்‌ ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்‌. 
உணர்ச்சிமயமான இந்தப்‌ புத்தகங்களின்‌ பெயர்களில்‌ ஒரு 
“தெளிவின்மை' காணப்படுவது கவனிக்கத்‌ தகுந்தது. 


1937 மார்ச்‌ தொடங்கி மதுரைக்‌ கோயிலில்‌ ஆர்‌. எஸ்‌. நாயுடு 
என்பவர்‌ நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்கிறார்‌. மதுரையில்‌ 
புகழ்பெற்று விளங்கிய வழக்கறிஞர்களில்‌ ஒருவரும்‌ காங்கிரஸ்‌ 
தலைவருமான வைத்தியநாதையரும்‌, ஆர்‌.எஸ்‌. நாயுடுவும்‌ 
மதுரைக்‌ கோயிலில்‌ “அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌' நடத்தத்‌ 
தீர்மானித்தனர்‌. 1999இல்‌ வைத்தியநாதையர்‌ இது குறித்துப்‌ 
பொதுக்‌ கூட்டங்களில்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. ஜுன்‌ மாதத்தில்‌ 
இதற்கு ஆதரவு திரட்டும்‌ வகையில்‌ மதுரை நகருக்குள்‌ சில 
பொதுக்‌ கூட்டங்களையும்‌ அவர்‌ நடத்தினார்‌. 


துழைவுக்குப்‌ பத்து நாள்‌ முன்பிருந்தே மதுரையில்‌ தனதி 
இல்லத்தில்‌ (இப்போதுள்ள தேது ஹவுஸ்‌ வறதலின்‌ பின்புறமி 
சுமார்‌ 50 பேர்களுக்கு சத்தியாக்கிரகப்‌ பயிற்சி கொடுக்கத்‌ 
தொடங்கினார்‌. ஆனால்‌ ஆலயப்‌ பிரவேச நாளை அவர்‌ 
வெளியிடவில்லை. வைத்திய நாதையரின்‌ முயற்சியினை 
அறிந்த ஆலயத்தின்‌ பிராமணப்‌ பணியாளர்கள்‌, சனாதனிகள்‌ 
ஆகியோர்‌ மத்தியில்‌ கொந்தளிப்பான சூழ்நிலை நிலலியதி! 
இந்நிலையில்‌ ஜுலை 8ஆம்‌ தேதி இடீரென்று 6 பேரை உட்‌ 
ண்டு வைத்தியநாதையர்‌ கோயிலுக்குள்‌ நுழைந்தி 

ட்டார்‌. இதை யாரும்‌ எதிர்பார்க்கவில்லை. 


்‌ ள்‌ ்‌ ட்ப 

இந்த அறுவரில்‌ மதுரை மாவட்டக்‌ கரங்கிரஸ்‌ ர்‌ ்‌ 
உறுப்பினர்‌ ந திரி முக 
அ னர்‌ தும்பைப்பட டி கக்கன்‌ (பின்னாளில தமிழ 


82105 தொட பரமசிலனி 


அமைச்சராக இருந்தவர்‌), ஆலம்பட்டி முருகானந்தம்‌, 
மதிச்சியம்‌ சின்னையா, விராட்டிபத்து பூவலிங்கம்‌, முத்து 
ஆகிய ஐவரும்‌ அரிசனர்‌. ஆறாவது நபர்‌ விருதுநகர்‌ சண்முக 
நாடார்‌. (அக்காலத்தில்‌ நாடார்களுக்கும்‌ கோயில்‌ நுழைவு 
மறுக்கப்பட்டிருந்தது). 
இதைக்‌ சண்ட ஆலய அர்ச்சகர்களும்‌, வேதம்‌ ஒதும்‌ 
“அத்யயன பட்டர்‌' என்ற பிரிவினரும்‌ இந்தத்‌ திடீர்‌ முயற்சியைக்‌ 
கடுமையான சொற்களால்‌ (மட்டும்‌) எதிர்த்தனர்‌. இருப்பினும்‌ 
அன்றும்‌ மறுநாளும்‌ ஆலய பூசைகளை முறைப்படி செய்தனர்‌. 
.10.7.39 அன்று காலை பூசை முறைகாரர்‌ சுவாமிநாத பட்டர்‌ 
என்பவர்‌. மீண்டும்‌ 10ஆம்‌ தேதி பெருமளவில்‌ அரிசனர்கள்‌ 
கோயிலுக்குள்‌ நுழையப்‌ போவதைப்‌ பிராமணர்‌ அறிந்து 
மதுரை (தானப்ப முதலித்‌ தெருவில்‌ இருந்த) 'மங்கள நிவாசம்‌' 
என்னும்‌ பங்களாவில்‌ கூடினர்‌. வைத்தியநாதையரைப்‌ போலவே 
அக்காலத்தில்‌ மதுரையில்‌ புகழ்‌ பெற்றிருந்த வழக்கறிஞர்கள்‌ 
கே.ஆர்‌. வெங்கட்ராமையர்‌ என்பவரும்‌ ஆறுபாதி நடேச ஐயர்‌ 
என்பவரும்‌ இவர்களுக்கு உதவினர்‌. இவர்களில்‌ அறுபாதி 
நடேச ஐயர்‌ ஏற்கெனவே "வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கத்தின்‌' 
மதுரை நகரத்‌ தலைவராகவும்‌ இருந்தார்‌. வழக்கறிஞர்களின்‌ 
ஆலோசனைப்படி பிராமணர்கள்‌ 9ஆம்‌ தேதி இரவு முதல்‌ 
கோயிலைப்‌ பூட்டிவிட முடிவு செய்தனர்‌. 10ஆம்‌ தேதி அர்ச்சக 
முறைகாரரான ழ்வலூமிநாத பட்டர்‌ இதற்கு உடன்படவில்லை. 
எனவே 9ஆம்‌ தேதி இரவு பூசை முடிந்ததும்‌ அர்ச்சகர்கள்‌ 
கோயிலைப்‌ பூட்டி, சாவியை எடுத்துச்‌ சென்றுவிட்டனர்‌. 


'கோயில்‌ நிர்வாக அதிகாரி ஆர்‌. எஸ்‌. நாயுடு சனாதனிகள்‌ 
செய்யவிருந்த ஒவ்வொரு நடவடிக்கையையும்‌ எதிர்பார்த்து 
அதற்குத்‌ தகுந்த காரியங்களைச்‌ செய்தார்‌' என்றார்‌ ஒரு 
தகவலாளி. இதன்படி. 10ஆம்‌ தேதி காலையில்‌ மேஜிஸ்டிரேட்‌ 
ஒருவர்‌, சுவாமிநாத பட்டர்‌ ஆகியோர்‌ முன்னிலையில்‌ 
ஆர்‌.எஸ்‌. நாயுடு பூட்டியிருந்த கோயிற்கதவுகளைத்‌ இறந்தார்‌. 
திட்டமிட்டிருந்தபடி அன்று ஏராளமான அரிசனங்கள்‌ ஆலயப்‌ 
பிரவேசம்‌ செய்தனர்‌. 

2 கே.ஆர்‌. வெங்கட்ராம ஐயரும்‌ அறுபாதி நடேச ஐயரும்‌ 
பொட்ட திட்டங்கள்‌ தோற்றுப்‌ போயின. வெங்கட்ராமையர்‌ 
வன்முறையை எதிர்பார்த்துத்‌ தன்‌ கட்சிக்காரரும்‌ நண்பருமான 
பசும்பொன்‌ முத்து ராமலிங்கத்‌ தேவரின்‌ உதவியை நா டியதாகத்‌ 


தெரி - ! லை. 
தெரிகிறது. அனால்‌ தேவர்‌ உதவி செய்ததாகத்‌ தெரியவில்லை 
சுவாமிநாத 


இ முதல்‌ ்‌ 
ஆயிலில்‌ வேதம்‌ 


ஆலயப்‌ பிரவேசம்‌ நிகழ்ந்த 10ஆம்‌ தே 
ட்‌ தி த்‌ க கோயில 


பட ட ்‌ 
-டா தவிர மற்ற அர்ச்சகர்களும்‌, 


4210 


பண்பாட்டு அசைவுகள்‌ 


ஓதும்‌ அத்யயன பட்டர்‌ பிரிவினரும்‌ கோயிற்பணிகளில்‌ 
நேரடியாகக்‌ கலந்துகொள்ளாமல்‌ வெளியேறிவிட்டனர்‌. கோயில்‌ 
நிர்வாகத்தின்‌ மீது பல வழக்குகளைத்‌ தொடுத்தனர்‌. கோயிலில்‌ 
பிராமணரல்லாத மற்றப்‌ பணியாளர்கள்‌ வழக்கம்‌ போலத்‌ தம்‌ 
பணிகளைச்‌ செய்து கொண்டிருந்தனர்‌. 

வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கத்‌ தலைவரான ஆறுபாதி 
நடேச ஐயரும்‌ கோயில்‌ நிர்வாகத்தை எதிர்த்து வழக்குத்‌ 
தொடர்ந்தார்‌. இந்த வழக்குகளின்‌ விளைவாக வைத்தியநாதையர்‌ 
கைது செய்யப்படலாம்‌ என்ற நிலை உருவானது. 

' இதற்கிடையில்‌ அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சர்‌ 
இராஜாஜி, அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌ சட்டத்துக்கு எதிரானதல்ல 
என்று ஒரு அவசர சட்டத்தை அறிவித்தார்‌. இதன்‌ விளைவாக 
வைத்தியநாதையர்‌ கைதாகும்‌ நிலை தடுக்கப்பட்டது. 


ஆலயப்‌ பிரவேசம்‌ நிகழ்ந்த நாள்‌ முதல்‌ கோயிலின்‌ 
பிராமணப்‌ பணியாளர்களும்‌ சனாதனிகளும்‌ 'மங்கள நிவாசம்‌' 
பங்களாவிலே தொடர்ந்து கூடினர்‌. அதையே மீனாட்சி அம்மன்‌ 
கோயிலாகக்‌ கருதி பூசை வழிபாடுகளை அங்கேயே நடத்தி 
வந்தனர்‌. சில நாள்களுக்குள்‌, ஆறுபாதி நடேச ஐயர்‌ வீட்டின்‌ 
முன்‌ இருந்த காலி மனையில்‌ (இப்போது தமிழ்ச்‌ சங்கம்‌ 
சாலையில்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரியை அடுத்துக்‌ சீழ்புறமாக 
உள்ள காலி மனை) ஒரு 'புதிய மீனாட்சியம்மன்‌ கோயிலை'ச்‌ 
சிறியதாகக்‌ கட்டினர்‌. அங்கேயே வழிபாடுகளும்‌ பூசைகளும்‌ 
நடத்தினர்‌.” 

இந்தப்‌ புதிய கோயில்‌ வடக்குவெளி வீதியிலிருந்த 
(இப்போதுள்ள ஸ்பென்சர்‌ கம்பெனி) வெங்கட்ராமையர்‌ 
வீட்டுக்கு அருகில்‌ இருந்தது. அரிசன ஆலயப்‌ பிரவேசத்தைக்‌ 
கண்டித்துப்‌ பாட்டுப்‌ புத்தகங்கள்‌ எழுதிய இரண்டு பெண்களின்‌ 
வீடும்‌ இவர்‌ வீட்டை அடுத்த வலப்புறத்‌ தெருவிலும்‌ இடப்புறத்‌ 
தெருவிலும்‌ இருந்தன. 

, னவே 1930இலும்‌ 40இலும்‌ வெளியிடப்பட்ட இந்த இரண்டு 
பாட்டுப்‌ புத்தகங்களும்‌ அறுபாதி நே ட்‌ மையில்‌ 
இங்கி, கலர வெ ல ன்‌ தத்‌ 
வர்ணாடிர ஆர்‌. வெங்கட்ராமையரும்‌ பங்குகொண்ட 

ம ஸ்‌ ள்‌ கக்கன்‌ னே 
வெளிவந்திருக்க வெண்டும்‌ சங்கத்தின்‌ ஆதரவுடனே ய 
ள்‌ ந்து டுப்‌ புத்தகங்கள்‌ தரும்‌ செய்திகளை* 

ஆஸேது ஹிமயமலை வரையில்‌ - அங்கே 
எததனையோ ராஜாக்கள்‌ ஆண்டா - அவாள்‌ 


4 21 
ஸ்‌ தொ. பரமசிவன்‌ 


ஆலயப்‌ பிரவேசமென்ற அநீதிகளைக்‌ 
கனவிலும்‌ நினையார்‌ மனந்‌ துணியார்‌ 
அந்த நாளில்‌ இந்த சண்டாளர்கள்‌ இல்லையோ 
அவாள்‌ இன்றுதான்‌ பூமியில்‌ குதித்தனரோ 
(எதிர்ப்புக்‌ கும்மி) 
பாசரதியம்மாள்‌ புத்தகத்தில்‌ (1939) இவ்வகையான கடுமை 
கொஞ்சம்‌ அதிகமாகவே இருக்கிறது. 
ஆறுபேர்‌ சண்டாளர்களை 
அன்புடனே அழைத்துக்கொண்டு 
உ ஓருவருக்கும்‌ தெரியாமல்‌ 
உள்‌ நுழைந்தார்‌ திருடனைப்போல்‌. 
இந்த வரிகள்‌ 8.7.1939இல்‌ நடந்த நிகழ்ச்சியைக்‌ குறிக்கின்றன. 
இதே நிகழ்ச்சியை 1940இல்‌ வெளிவந்த தர்மாம்பாள்‌ பாட்டு, 
நிகழ்ச்சிக்குக்‌ காரணமான நபர்களின்‌ பெயர்களுடன்‌ குறிப்பிடு 
கிறது: 
ஆர்‌. எஸ்‌. நாயடும்‌ வைத்யநாதரும்‌ அக்ரமங்கள்‌ செய்தார்கள்‌ 
அக்ரமமாய்ப்‌ பஞ்சமரை ஆலயத்தில்‌ புகுத்திவிட்டார்‌ 
(கண்டனப்பாட்டு) 


பா8ரதியம்மாள்‌ புத்தகத்தில்‌ ஒரு பாட்டு 'அரிசனங்கள்‌ 
ஆலயத்துக்குள்‌ புகுந்தவுடன்‌ அங்கிருந்து வெளியேறிவிட்ட 
மீனாட்யெம்மனை மதுரை நகர்த்‌ தெருக்களில்‌ தேடுவதாக" 
அமைந்திருக்கிறது. 

அத்துடன்‌ அன்றைய முதலமைச்சர்‌ இராஜாஜி முயற்சியில்‌ 
அரிசன ஆலயப்‌ பிரவேச நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வெளியிட்ட 
அவசர சட்டத்தினையும்‌, அவரையும்‌ கண்டித்து பா$8ரேதியம்மாள்‌ 
பாடுகிறார்‌. (காங்கிரஸ்‌ கட்சிக்குள்‌ தன்‌ ஆதரவாளரான மதுரை 
வைத்தியநாதையரைக்‌ கைதாகாமல்‌ காப்பாற்ற வேண்டி 
அப்போது ஊட்டியில்‌ ஓய்வெடுத்துக்கொண்டிருந்த மாநில 
ஆளுநரிடம்‌ அவசரமாகக்‌ கையெழுத்து வாங்கி இராஜாஜி 
அவசரச்‌ சட்டத்தை வெளியிட்டார்‌) 


என்‌ தாயைப்‌ பறையர்‌ கையில்‌ ஓப்புவித்துப்‌ 
பவிஷுடன்‌ மார்தட்டுகிறார்‌ பிரதம மந்திரி 


என்று அவரைக்‌ கண்டிப்பதோடு, “பக்க பக்க மெம்பர்களுக்கு 
ச கொடுத்து” இந்தச்‌ சட்டத்தை நிறைவேற்றியதா கவும்‌ 
குற்றஞ்‌ சாட்டுகிறது. பாகீரதியம்மாளின்‌ மற்றொரு பாடல்‌ மங்கள 
எங்களாவுக்குப்‌ போவோம்‌ வாருங்கள்‌' என்று சனாதனிகளுி 
கோயிற்‌ பிராமணர்‌ களும்‌, வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கத்தாரும 


(௭.கு) 


பண்பாட 4231 
ண்பாட்டு அசைவுகள்‌ 


ட 


மங்கள நிவாசம்‌ பங்களாவிலே கூடி ஆலோசனையும்‌ பூசைகளும்‌ 
நடத்தியதைக்‌ குறிப்பிடுகிறது. 


இந்தக்‌ காலகட்டத்தில்‌ வடநாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு 
சாமியாரும்‌ இந்த முயற்சிகளுக்கு 'ஆசி' வழங்கியிருக்கிறார்‌, 
இவரை 'பூரிமடத்துச்‌ சாமியார்‌' என்று களஆய்வுச்‌ செய்திகள்‌ 
தெரிவிக்கின்றன. ஆனால்‌ தர்மாம்பாளின்‌ பாடல்கள்‌ இவர்‌ 
பத்ரிநாத்திலிருந்து வந்ததாகக்‌ குறிப்பிட்டு, இவரை வாழ்த்தி 
இவரிடம்‌ 'ஆலோசனைகளும்‌' கேட்கின்றன. “சத்குருவே எங்கள்‌ 
சமயமறிந்து வந்தீர்‌ தேசிகமூர்த்தி” என்றும்‌, “ஆலய அபரிசுத்தம்‌ 
ஆக்கிவிட்டார்கள்‌ - ஐயோ அனுக்கிரஹம்‌ செய்யுங்களேன்‌ 
தேசிகமூர்த்தி” (கபா) என்றும்‌ தர்மாம்பாள்‌ இவரைப்‌ பாடுகிறார்‌. 


10ஆம்‌ தேதி பெருமளவில்‌ அரிசனங்கள்‌ ஆலயத்துள்‌ 
நுழைந்த பிறகு 'மங்கள நிவாசம்‌' பங்களாவில்‌ கூடி எடுக்கப்பட்ட 
முடிவினைப்‌ பா8ரதியம்மாள்‌ பாடல்‌ தெரிவிக்றெது. 


ஆலயமொன்று இயற்றி 
ஆடவர்‌ ஸ்திரீ பாலருக்கு 
ஆகமவித்தை பயிற்சி 
அரும்‌ உபன்யாஸம்‌ இயற்றி 
வித்வத்‌ கோஷ்டிகளுடன்கூட 
வேகமுடன்‌ தெரிசித்து 
பக்தியுடன்‌ ஸத்காலேட்சபம்‌ 
செய்துதான்‌ வசிப்போம்‌ (௭.க.) 


. இந்த முடிவின்படிதான்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சாலையில்‌ 
'வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கத்‌ தலைவர்‌' ஆறுபாதி நடேசய்யர்‌ 
பங்களா வளாகத்தில்‌ காலி மனையில்‌ சிறியதாக ஒரு புது 
மீனாட்சியம்மன்‌ கோவில்‌' கட்டப்பட்டு பூசை, வழிபாடுகள்‌ 
நடைபெறத்‌ தொடங்கின. கோயிலுக்கு முன்னர்‌ சிறிய ஓலைப்‌ 
பந்தலும்‌ போடப்பட்டிருந்தது. மீனாட்சியம்மன்‌ கோயிலில்‌ 
இருந்து வெளியேறிய அர்ச்சகர்களும்‌, வேதம்‌ ஒதும்‌ பட்டர்சளும்‌ 
இங்கு வழிபாடு நிகழ்த்தினர்‌. 

1945 வரை இந்தக்‌ கோயில்‌ நீடித்திருந்தது. அதன்பின்‌ 
இடர்கள்‌ நிறுத்தப்பட்டு, மூடப்பட்டு, பின்னர்‌ சுவடு தெரியாமல்‌ 
இடிக்கப்பட்டும்விட்டது. கோயிலின்மீது வழக்குத்‌ தொடுத்திருந்த 
தோத்து களும்‌, வேதம்‌ ஓதும்‌ பட்டர்களும்‌ தங்கள்‌ முயற்சியில்‌ 

'தாற்று மீண்டும்‌ கோயிற்‌ பணிக்குத்‌ இரும்பினார்கள்‌. 


வைத்தியநாதையர்‌ இந்தப்‌ பிரச்சனையை ஏன்‌ முன்னெடுத்துச்‌ 
சென்றார்‌ என்றும்‌ ஒரு கேள்வி எழுகிறது. இந்தக்‌ கேள்விக்கான 
விடை காங்கிரஸ்‌ இயக்கத்தின்‌ வரலாற்றில்‌ பொதிந்து கிடக்கிறது. 

காந்தியடிகள்‌ எரவாடா சிறையில்‌ காலவரம்பற்ற உண்ணா 
நோன்பைத்‌ தொடங்கியதன்‌ விளைவாக டாக்டர்‌ அம்பேத்கார்‌ 
காங்கிரஸ்‌ இயக்கத்தோடு “புனா ஒப்பந்தத்தை' 1932 செப்டம்பர்‌ 
24இல்‌ செய்துகொண்டார்‌.' ஆயினும்‌ அவருக்கு நிறைவு ஏற்பட 
வில்லை. 1933 பிப்ரவரி 4ஆம்‌ நாள்‌ நிகழ்ந்த காந்தியடிகள்‌ - 
அம்பேத்கார்‌ சந்திப்பின்போது மத்திய சட்டசபையில்‌ ஸ்ரீரெங்க 
ஐயரும்‌ தமிழகச்‌ சட்டசபையில்‌ அப்போதைய முதலமைச்சர்‌ 
டாக்டர்‌ சுப்பராயனும்‌ கொண்டுவரவிருந்த 'தாழ்த்தப்பட்டோர்‌ 
ஆலயப்‌ பிரவேச மசோதாவுக்கு ஆதரவு தருமாறு காந்தியடிகள்‌ 
அம்பேத்காரைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. அம்பேத்கார்‌ இணங்க 
வில்லை.* 

“கல்வி, பொருளாதாரம்‌, அரசியல்‌ ஆகிய துறைகளில்‌ 
தாழ்த்தப்பட்டோர்‌ முன்னேறும்போது கோயில்‌ நுழைவு தானாக 
நடைபெறும்‌' என்பது அம்பேத்கார்‌ கருத்து. மறு வாரம்‌ 1! பிப்ரவரி 
1933 காந்தியடிகள்‌ புதிதாகத்‌ தொடங்கிய ஹுஜன்‌ இதழுக்கும்‌ 
இக்கருத்தையே அம்பேத்கார்‌ செய்தியாக அனுப்பியிருந்தார்‌.” 
இருவருக்குமான கருத்து வேறுபாடுகள்‌ முதிர்ந்துகொண்டு 
வந்தன. 


புனா ஒப்பந்தத்தில்‌ கையெழுத்திட்ட தாழ்த்தப்பட்டோர்‌ 
தலைவர்களில்‌ அம்பேத்காரைத்‌ தவிர மற்ற இருவரும்‌ 
தமிழ்நாட்டவர்‌ ஆவர்‌. ஒருவர்‌ ராவ்பகதூர்‌ (ரெட்டைமலை) 
சீனிவாசன்‌; மற்றவர்‌ எம்‌.சி. ராஜா. இவர்களில்‌ சினிவாசன்‌ 
வட்டமேசை மாநாட்டின்‌ முதல்‌ சுற்றில்‌ அம்பேத்காரோடு 
கலந்துகொண்டவர்‌. 

மிக விரைவில்‌ புனா ஒப்பந்தத்தைக்‌ காங்கிரஸ்காரர்கள்‌ 
நடை முறையில்‌ கைகழுவி விட்டனர்‌. அரிசனர்‌ கோயில்‌ 
நுழைவைக்‌ கடுமையாக வங்காள இந்துக்கள்‌ எதிர்த்தனர்‌. அதற்கு 
முசுலீம்களின்‌ ஆதரவைப்‌ பெறவும்‌ அவர்கள்‌ முயன்றனர்‌. 
1933இல்‌ வங்காளத்தைச்‌ சேர்ந்த சுவி ரவீந்திரநாத்‌ தா த்த 
புனா ஒப்பந்தத்துக்கு அளித்த தன்‌ ஆதரவைத்‌ திரும்ப! பெற்று 

காண்டார்‌.? 

புனா ஒப்பந்தத்துக்குத்‌ தமிழ்நாட்டில்‌ எதிர்ப்பு ல்‌ 
இருந்தது. 1939 அக்டோபரில்‌ சென்னையில்‌ ஜே.ிவச 
(பிள்ளை) தலைமையில்‌ கூடிய தாழ்த்தப்பட்டோர்‌ க தோடம்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ கண்டித்தது. அத்துடன்‌ “இம்மாதா 


4257 


பனு ஸு 
சபாட்டு அசைவுகள்‌ 


வ்வளவு அவசியமல்லவென்று கருதுகிறது” என்றும்‌ 

னம்‌ றைவேற்றிய்கு” காந்தி தாழ்த்தப்பட்டோருக்கு 
அரிஜன்‌ என்று பெயரிட்டு, இதழ்‌ ஒன்றையும்‌ தொடங்யெதைக்‌ 
கண்டித்துத்‌ தாழ்த்தப்பட்டோர்‌ எழுதினர்‌. மணிநீலன்‌ 
(எ.முத்துக்கருஷ்ணன்‌) என்பவர்‌ 

சாற்றிடும்‌ அரிசனப்‌ பெயர்‌ எதற்குதவும்‌ - அது 

தாழ்ந்தவரைக்‌ கை தூக்குமோ 
என்று பாடல்‌ எழுதினார்‌.” அவரெழுதிய நூலின்‌ பெயரே 
'காந்தி கண்டன 8தம்‌' என்பதாகும்‌. 1937 தேர்தலில்‌ காங்கிரஸ்‌ 
அம்பேத்காருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியது. இருப்பினும்‌ 
அவர்‌ வென்றார்‌. 

இந்தச்‌ சூழ்நிலையில்‌ தாழ்த்தப்பட்டோரைக்‌ காங்கிரஸ்‌ 
இயக்கத்துக்குள்‌ தக்கவைக்க வேண்டிய நெருக்கடி அதற்கு 
உருவாயிற்று. இந்த நெருக்கடி. தமிழ்நாட்டில்‌ கடுமையாக இருந்தது. 
ஏனென்றால்‌ முதலமைச்சர்‌ இராஜாஜியின்‌ வேட்பாளரான 
சுப்பையாவை எதிர்த்துத்‌ தமிழ்நாடு காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
தேர்தலில்‌ காமராசர்‌ வெற்றி பெற்றிருந்தார்‌. வெளியிலே 
தெரியாதபடி கட்சிக்குள்‌ ஒரு நெருக்கடி உருவாகியிருந்தது. 


மதுரை வைத்தியநாதையர்‌ காங்கரஸ்‌ கட்சிக்குள்‌ இராஜாஜி 
யின்‌ ஆதரவாளர்‌ ஆவார்‌. எனவே உள்கட்சி நெருக்கடி, 
தாழ்த்தப்பட்டோர்‌ ஆதரவைப்‌ பெறுவது என்ற இரண்டு 
நோக்கங்களோடு இவர்‌ மதுரைக்‌ கோயிலில்‌ “அரிசன ஆலயப்‌ 
பிரவேசம்‌' நடத்திக்‌ காட்டினார்‌. இராஜாஜியும்‌ அரிசன ஆலயப்‌ 
பிரவேசத்தை முறைப்படுத்தும்‌ அவசர சட்டத்தை வெளியிட்டு, 
வைத்தியநாதையரின்‌ முயற்சியினை வெற்றியாக்கிவிட்டார்‌. 


இனி, “அரிசன ஆலயப்‌ பிரவேசம்‌' என்ற நிகழ்ச்சியை 
முன்னிறுத்தி 'கோயில்‌' என்ற சமூக நிறுவனமும்‌ அதை மைய 
மிட்ட பண்பாடும்‌ எவ்வாறு தோற்றுப்‌ போயின என்பதை 
வரலாற்றுரீதியாகக்‌ காண வேண்டும்‌. 
கிபி. ஏழாம்‌ 
ன்பது மிகப்‌ 


முடிக்கப்பட்ட இராசராசனின்‌ தஞ்சைப்‌ 
Q + ES ்‌ . 
கோயிலின்‌ அக்கால வருமானம்‌ குறித்துப்‌ பேர சிரியர்‌ 
நி எழுதியுள்ள ஆய்வுக்‌ கட்டுரை இங்கு 

ற்குரியது.) நிலவுடைமையின்‌ விளைபொருள்களில்‌ 


4 216 ்‌ 
ச தொ. பரமசிவன்‌ 


ஒன்றான சாதி இறுக்கங்களும்‌, தீண்டாமையும்‌ பத்தாம்‌ 
நூற்றாண்டிலேயே மிகவும்‌ வளர்ந்துவிட்டதைச்‌ சோழர்‌ 
காலக்‌ கல்வெட்டுகள்‌ நன்கு உணர்த்துகின்றன. சுருக்கமாகச்‌ 
சொல்வதானால்‌ அரசுக்குத்‌ தேவையான பண்பாட்டு 
வடிவங்களைக்‌ கோயிலின்‌ மூலமாக மதம்‌ நிறைவேற்றி வந்தது. 
சோழப்‌ பேரரசு சரிந்து பிற்காலப்‌ பாண்டியப்‌ பேரரசிலும்‌ 
இந்நிலைமை நீடித்தது. 

பாண்டியப்‌ பேரரசின்‌ வீழ்ச்சியின்போது 1310இல்‌ நிகழ்ந்த 
மாலிக்காபூரின்‌ படையெடுப்பும்‌ கோயிற்‌ கொள்ளைகளும்‌ 
'கோயில்‌' என்ற சமூக நிறுவனத்தின்மீது பெருந்தாக்குதலாக 
அமைந்தன. 14ஆம்‌ நூற்றாண்டில்‌ பெருங்கோயில்கள்‌ பல தம்‌ 
செல்வாக்கை இழந்து நின்றன. மீண்டும்‌ விஜய நகரப்‌ பேரரசின்‌ 
எழுச்சிக்‌ காலத்தில்‌ “இந்து மதமும்‌' கோயில்களும்‌ மறுவாழ்வு 
பெற்றன. இருப்பினும்‌, பல்லவ, சோழ, பாண்டிய அரசர்கள்‌ 
காலத்திய செல்வாக்கினை மீட்க முடியவில்லை. அரசுக்குத்‌ 
தேவையான பண்பாட்டு முயற்சிகளில்‌ மதமும்‌ கோயிலும்‌ 
பின்தங்கிப்‌ போயின. ஆட்சியாளர்கள்‌ பிறமொழியாளர்களாக 
இருந்ததும்‌ இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம்‌. 


மீண்டும்‌ 1752இல்‌ 'கும்பினியார்‌' படைகளும்‌ நவாபின்‌ 
படைகளும்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ கோயில்களை நெருக்கடிக்கு 
உள்ளாக்கன. அதைத்‌ தொடர்ந்து அரசின்‌ நேரடி ஆதரவைக்‌ 
கோயில்கள்‌ இழந்தன. தம்‌ ஆதிக்கத்திலிருந்த நிலங்களைக்‌ 
காப்பாற்றத்‌ திணறின, 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ புதிய 
ஆங்கிலக்‌ கல்வியும்‌ வாழ்க்கை நெருக்கடிகளும்‌ கோயிலின்‌ 
தலைமையான பிராமண சமூகத்தினரை நகர்ப்புறங்களுக்கும்‌ 
புதிய நாகரிகத்துக்கும்‌ கொண்டு வந்து சேர்த்தன. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ நிலங்களின்மீதும்‌, 
லாசாரத்தின்மீதும்‌ தான்‌ கொண்டிருந்த மேலாதிக்கத்தைக்‌ 
“காயில்‌ சிறிதுசிறிதாக இழந்து கொணடிருந்தது. தேசிய 
அயக்கத்தின்‌ புதிய அலைகள்‌ இப்போக்கை விரைவுபடுத்தின. 
et முதல்‌ இந்தியாவெங்கும்‌ “கல்வி, குடியுரிமைகள்‌, பொதுக்‌ 
“றுகளைப்‌ பயன்படுத்துதல்‌, கோயில்களில்‌ நுழைவதற்கான 
அனுமத, இன்ன பிறவற்றுக்கான போராட்டங்கள்‌ 
கசர்ப்புறங்களில்‌ நடந்தன” என்கிறார்‌ கெய்ல்‌ ஒம்வெட்‌.” 
இந்தப்‌ பின்னணியில்‌ 1039இல்‌ நடைபெற்ற வைத்தியநாதைய 
டட பயற்சியை எல்லா நிலையிலும்‌ தளர்ந்திருந்த கோலக்‌ 
லாச ரத்தால்‌ எதிர்த்து நிற்க முடியவில்லை. எனவேதான்‌ 


ரின்‌ 


“காயில்‌ பிர ந? டுகள்‌ கழித்து 

1/௯... ராமணப்‌ பணியாளர்கள்‌ ஆறு ஆண்டுகள்‌ ழி ்‌ 

“9ல்‌ மீஷ்று ்‌ ஈயில்‌ இரும்ப வந்து சேர்ந்தனர்‌. 
அடும்‌ கோயிற்‌ பணியில்‌ திரும்‌ 

பண்பாட, 4127p 


9 அசைவுகள்‌ 


மற்றுமொரு நிகழ்ச்சியாலும்‌ உறுதிப்படுத்தலாம்‌. நாட்டு 
வ லக்‌ பின்னர்‌ வந்த ஜமீன்தாரி இனாம்‌ ஒழிப்புச்‌ 
சட்டத்தினால்‌ கோயில்‌ நிலங்களை வைத்திருந்த பிராமணர்‌, 
வேளாளர்‌ ஆதிய இரு மேல்‌ சாதியினரும்‌ அந்நிலங்களை 
இழந்தபோது அரசாங்கம்‌ கொடுத்த நட்ட ஈட்டை 'மனமுவந்து 
பெற்றுக்கொண்டு' ஒதுங்கிவிட்டனர்‌. பா8ரதியம்மாள்‌, 
தர்மாம்பாள்‌ இருவரது பாடல்களிலும்‌ ஒலிக்கும்‌ '8ண்டாமை 
உணர்வு' கால ஓட்டத்தில்‌ பலவீனப்பட்டு, தோற்றுப்போனதும்‌ 
இப்படித்தான்‌. 


குறிப்புகள்‌ 


கள ஆய்வில்‌ முக்கியமான தகவல்களை அளித்து 
உதவியவர்கள்‌ 


= 


காங்கிரஸ்‌ தலைவர்‌ அ.வைத்தியநாதையர்‌ மகன்‌, வழக்கறிஞர்‌ 
இரு. வை.சங்கரன்‌ (66, மதுரை 


. இரு. எஸ்‌. சுப்பிரமணியம்‌ (62), மதுரை 


ட த] 


. (காலஞ்சென்ற) இராகவையங்கார்‌ (6), மதுரை 
- இரு. இ.செயராமன்‌ (60), மதுரை 
. செல்வி. எஸ்‌. ஆனந்தி, மதுரை 
9 
விடுதலை, (தமிழ்‌ நாளிதழ்‌), 27-2-1989, ப.3 


[ட 


= 


- ஆலயப்‌ பிரவேசம்‌ நடந்தவுடன்‌ ஏற்பட்ட எதிர்விளைவினை 
வைத்தியநாதையர்‌ வாழ்க்கை வரலாறு பின்வருமாறு 
குறிப்பிடுகிறது : 


“நடேச அய்யரும்‌ சனாதனிகளின்‌ ஏனைய தலைவர்களும்‌ 
ஆவேசத்துடன்‌ மீனாட்சியம்மன்‌ கோவிலுக்கு விரைந்தனா” 
உடனே ஒரு பொற்குடத்திற்கு ஏராளமாகச்‌ சடங்காச்சார£ 
களைச்‌ செய்து பூஜை செய்தனர்‌. அந்தப்‌ பொற்குடத்துடீ 
சனாதனிகளனைவரும்‌ நடேச அய்யர்‌ வீட்டிற்குச்‌ சென்ற! 
மீனாட்சியம்மன்‌ இக்கோயிலை விட்டு வெளியேறிவிட்ட!? 
என்றும்‌, தமது வீட்டில்‌ அருள்‌ பாலித்திருப்பதாகவும்‌ நட்‌ 
அய்யர்‌ அறிவித்தார்‌. நடேச அய்யர்‌ வீட்டில்‌ பொற்குர 
எவைக்கப்பட்டுப்‌ பூஜைகள்‌ நடத்தப்பட்டன மீனாட்சியும்‌. 
தன்‌ கோயிலை விட்டு வெளியேறி நடேச அய்யர்‌ வீட்டில 
இருக்றொள்‌ என்ற செய்தி பொது மக்களிடையே மீண்டு 
திகைப்பை ஏற்படுத்தியது. ஏராளமான பிராமணர்கள்‌ ந 
அய்யர்‌ வீட்டிற்குச்‌ சென்று வழிபட ஆரம்பித்தனர்‌ 3 


428 p வ்‌ பரமசிலன்‌ 


பி.எஸ்‌.சந்திரபாபு, ஹு$னத்‌ தந்தை அமரர்‌ ௮. வைத்தியநாத 
அய்யர்‌ வாழ்க்கை வரலாறு, தமிழ்நாடு ஹரிஜன சேவக 
சங்கம்‌, மதுரை. 


M.L. Shahare, Dr. Ambedkar - His Life and Work, NCERT, 1988, 
p.53 


நரம்‌, p. 58 

டாம்‌, p. 58 

114, p. 56 

Ibid. ற. 62 

கழஞ்சூர்‌ செல்வராஜ்‌ (தொ. ஆ) டாக்டர்‌ அம்பேத்கார்‌ 
அறிவுக்கொத்து, ப. 87 (குடியரசு 28.10.1982, ப. 13) 
மணிநீலன்‌ (முத்துகிருஷ்ணன்‌), கரத்தி கண்டன கீதம்‌, உண்மை 
விளக்கம்‌ பிரஸ்‌, ஈரோடு, 1932, ப. (பி. யோசசுவரன்‌, தமிழ்க்‌ 
கவிதையில்‌ சமுதாயச்‌ சிக்கல்கள்‌, பக்‌.7]இல்‌ மேற்கோள்‌) 


10. கெய்ல்‌ ஓம்வெட்‌, வர்க்கம்‌ சாரதி, திலம்‌ (தமிழ்‌ மொழிபெயர்ப்பு : 


(8) 


இராஜாராம்‌), 1988, ப. 74 


* 


மின்னூலாக்கம்‌ 
முரளிதரன்‌ 


'ண்பா 4207 
பாட்டு அசைவுகள்‌ 


‘ 


பின்னிணைப்பு 1 


தமிழியல்‌ ஆய்வின்‌ 
புதிய களங்கள்‌ 


முனைவர்‌ தொ, பரமசிவன்‌ அவர்களது “அழகர்‌ 
கோயில்‌” நூல்‌ வெளிவந்து பத்தாண்டுகளுக்கு 
மேலாகின்றன. நூலின்‌ தலைப்பு ஒருவகையில்‌ 
துரதிருஷ்டவசமானது; அதன்‌ இலக்கு வாசகர்‌ 
களைத்‌ திசைதிருப்பி விடக்கூடியது. கோயில்‌ 
ஆய்வுகளுக்கு என்று ஒரு செக்கு மாட்டுத்‌ தடம்‌ 
உண்டு. தலபுராணத்திலிருந்து தொடங்கி, சில 
ஐூகங்களைப்‌ பட்டியலிட்டு, கோயில்‌ கட்டடத்தின்‌ 
அமைப்பை விவரிப்பது என்ற சட்டகத்தில்‌ அமைந்‌ 
துள்ள ஏராளமான கோயில்‌ ஆய்வுகள்‌ அந்தந்தக்‌ 
கோயிலைப்‌ பற்றி அறியும்‌ நாட்டமுடைய 
பக்தர்களுக்கு மட்டுமே ஆர்வமூட்டக்கூடியவை. 
“அழகர்கோயில்‌” நூலோ, தலைப்பு ஏற்படுத்தும்‌ 
எதிர்பார்ப்புகளைப்‌ பொய்யாக்கக்கூடியது. இலக்கியச்‌ 
சான்றுகள்‌, கல்வெட்டுகள்‌ மட்டுமல்லாமல்‌, 
நாட்டார்‌ வழக்காறுகள்‌, கள ஆய்வுச்‌ செய்திகள்‌ 
முதலானவற்றின்‌ அடிப்படையில்‌, குடியிருப்புகளுக்கு 
வெளியே தனித்து நிற்குமொரு சமூகப்‌ பண்பாட்டு 
நிறுவனத்திற்கும்‌ சமூகத்தின்‌ பல்வேறு பிரிவு 
களுக்கும்‌ (சாஇகள்‌) இடையிலான உறவைப்‌ புதிய 
கோணத்தில்‌ ஆராய்கின்றது. நூலின்‌ மைய இழைக்கு 
அரணாகவும்‌, இடைப்பிறவரலாகவும்‌ ஆங்காங்கே 
இறைந்து கடக்கும்‌ நுட்பங்களும்‌, இடைவெட டுகளும்‌ 
நூலுக்குப்‌ புதிய பரிமாணங்களைச்‌ சேர்க்கின்றன. 
தற்பொழுது அந்நூல்‌ பெற்றிருக்‌ $்தைவிட்‌ 


கும்‌ கவனத்‌ 
py 
மல்‌ ற 7 ்‌ : 
மேலதிகமான கவனத்தைப்‌ பெறும்‌ தகுதியுடையது! 


42210 


என்பதோடல்லாமல்‌, அதே சட்டகத்தை ஒட்டியும்‌ வெட்டியும்‌ பிற 
கோயில்களை ஆய்வு செய்வதற்கும்‌ அதனை முன்மாதிரியாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


இளமையில்‌, ஏறத்தாழ முப்பது வயதிற்குள்‌ இப்படிப்பட்ட 
தொரு ஆய்வை நிகழ்த்திக்‌ காட்டியவர்‌ அதன்பின்‌, இந்தப்‌ 
பதினைந்து இருபது ஆண்டுகளில்‌ எழுதியுள்ளவை, “அழகர்‌ 
கோயில்‌' தூண்டிவிட்ட பெரும்‌ ஆவலுக்கு நிகராக இல்லை. 
சிட்டி, சிவபாதசுந்தரம்‌ எழுதிய 'தமிழ்ச்‌ சிறுகதை: வரலாறும்‌ 
வளர்ச்சியும்‌”, 'க்ரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ அகராதி' முதலான 
நூல்களுக்கு எழுதிய கூர்மையான மதிப்புரைகள்‌ சலசலப்புடன்‌ 
கூடிய கவனத்தைப்‌ பெற்றன. அவ்வப்போது “ஆராய்ச்சி 
முதலான இதழ்களில்‌ எழுதிய கட்டுரைகள்‌ தஞ்சை - எட்டாம்‌ 
உலகத்தமிழ்‌ மாநாட்டையொட்டி தெய்வங்களும்‌ சமூக 
மரபுகளும்‌" என்ற பெயரில்‌ நூலாக்கம்‌ பெற்றன. தொ. பரமசிவ 
னின்‌ ஆர்வங்களையும்‌, அக்கறைகளையும்‌, ஆய்வு நெறியினை 
யும்‌ ஓரளவுக்குக்‌ காட்டும்‌ கட்டுரைகள்‌ - குறிப்பாகத்‌ தமிழ்‌ 
வைணவம்‌, மாற்று மரபுகள்‌, மதுரைக்‌ கோயில்‌ நுழைவு - 
அதில்‌ உண்டெனினும்‌ அவரது முழு வீச்சினையும்‌ அவை 
பிரதிநிதித்‌ துவப்படுத்துகின்றன என்று சொல்லமுடியாது. 


தொ.ப.வின்‌ எழுத்துகளை மட்டும்‌ படித்தவர்களின்‌ 
மதிப்பீட்டிற்கும்‌, அவருடன்‌ நேர்ப்‌ பழக்கம்‌ உள்ளவர்களின்‌ 
கொண்டாட்டத்திற்கும்‌ உள்ள இயைபின்மை எனக்கு உறைத்த 
துண்டு. நேராக அவருடன்‌ பழகத்‌ தொடங்க பிறகே நண்பர்களின்‌ 
உற்சாகத்தை என்னால்‌ புரிந்துகொள்ளவும்‌ படிர்ந்துகொள்ளவும்‌ 
முடிந்தது. உரையாடும்போது அவரிடமிருந்து தெறிக்கும்‌ 
கருத்துகளும்‌, சான்று மேற்கோள்களும்‌, வாழ்ந்து பெற்ற பட்ட, 
வும்‌ உடனுரையாடுபவரை மலைப்பில்‌ ஆழ்த்தக்கூடியவை- 
நாம்‌ நன்கு அறிந்தது என்று நினைக்கும்‌ விஷயத்தில்‌ புதிய 
ஒளி பாய்ச்சுவதும்‌, பழகப்‌ பழகப்‌ பொருளிழந்துவிட்டது என்றி 
தாம்‌ உணர்வற்று நோக்கும்‌ ஒரு சொல்‌ / தொடர்‌ / பழமொழியி 
லிருந்து ஒரு சமூகப்‌ புரிதலைச்‌ சற்றும்‌ எதிர்பாராத சமயத்தில்‌ 
அழங்குவதும்‌ தொ.ப.வின்‌ கருத்துப்‌ புலப்பாட்டு முறை. வானிது? 
மண்ணிலுமாக மாய ஜாலங்களைக்‌ காட்டும்‌ இந்திரசித்தின்‌ 
அ நற்‌ ஒன தது த அடப்‌ பெற்‌ 

நக்கு ஒருங்கே ஈட்டித்‌ தருவதும்‌ இதுத! 


ர்து ' ம ம்‌ மழ்ப்‌ 
முத்து முறையினும்‌ வாய்மொழி மரபில்‌ வந்த தீம்‌ 

புலமை நெறியில்‌ ல்‌ ்‌ னைக்கு 

நறியின்‌ வழி இது. கேட்பவரின்‌ எதிர்வினை து 

பக்‌ களைகட்டும்‌ இசைக்‌ கச்சேரி போன்ற இப்புலப்பாம்‌ 

றை எழுத்து வடிவில்‌ மிளிர்வதில்லை, நெடுங்கட்டுலி 


4 222 p 


வடிவமும்‌, நூல்‌ உருவமும்‌ இதற்குத்‌ தோதாக இருப்பதில்லை. 
“அறியப்படாத தமிழகம்‌' நூலில்‌ கையாளப்பட்டிருக்கும்‌ 
சறுகட்டுரைத்‌ தொடர்‌ வடிவம்‌ தொ.ப.வின்‌ ஆளுமையை - 
அதன்‌ பலங்களோடும்‌ பலவீனங்களோடும்‌ - பெருமளவுக்கு 
உருக்காட்டுவதாக அமைந்துள்ளது. 


ஒரு பொருட்டாக நாம்‌ கருதாத ஒரு செய்தியை எடுத்துக்‌ 
கொண்டு அதில்‌ வரலாறும்‌ பண்பாடும்‌ எவ்வாறு படிவம்‌ 
படிவமாகப்‌ படிந்துள்ளன என்பதை ஒவ்வொரு கட்டுரையும்‌ 
வெளிச்சமிட்டுக்‌ காட்டுகின்றது. உப்பு, எண்ணெய்‌, தேங்காய்‌, 
" வழிபாடு, விழாக்கள்‌, உடை, உறவு முறை, உறவுப்‌ பெயர்கள்‌ 
என அன்றாட வாழ்வின்‌ பகட்டில்லாத பல்வேறு கூறுகளைக்‌ 
கொண்டு தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ ஈராயிரம்‌, மூவாயிரமாண்டு 
வரலாற்று அசைவியக்கம்‌ கோடிட்டுக்‌ காட்டப்‌ பெறுகின்றது. 


பழையனவற்றை அறிய இயல்பிலேயே நமக்குள்ள 
ஆர்வம்‌, வாசகரைச்‌ சிக்க வைக்கும்‌ தூண்டில்‌. முதலாளியமும்‌ 
உலகமயமாக்கமும்‌ நிகழ்த்திக்‌ காட்டும்‌ விரைவான சமூக 
மாற்றத்தால்‌ இழந்து வருகின்ற பண்பாட்டுக்‌ கூறுகளைப்‌ 
பற்றிய ஏக்கம்‌ - இது தொ.ப.விடம்‌ நிறையவே உள்ளது; 
அவ்வகையில்‌ தொ. பரமசிவன்‌ பழைய பரமசிவம்‌ - நூலுக்கு 
ஓர்‌ உணர்ச்சிப்பாங்கான ஈர்ப்பைத்‌ தருகின்றது. புறநானூறு, 
குறுந்தொகை, தொல்காப்பியம்‌ என்று நன்கறியப்பட்ட இலக்கிய 
இலக்‌ கணங்கள்‌ மட்டுமல்லாமல்‌, பல்சந்தமாலை, பாய்ச்சலூர்ப்‌ 
பதிகம்‌ போன்ற அரிய நூல்களும்‌ கட்டுரைகளுக்குச்‌ சான்றரண। ஈகத்‌ 
தாமாகவே முன்வந்து நிற்கின்றன. கல்வெட்டுச்‌ சான்றுகளை 
இலாவகமாக இவர்‌ கையாளும்‌ முறையினை மதிப்பிடும்‌ தகுதி 
எனக்கில்லை. சொல்லாய்வுகள்‌ வலிந்து செய்யப்பட்டனவாக 
இல்லாமல்‌, “அட, வெள்ளிடை மலையாக இருந்ததை இத்தனை 
நாளாய்க்‌ கவனிக்காமல்‌ போய்விட்டோமே!" என்ற உணர்வையே 
ஏற்படுத்துகின்றன. கள ஆய்வு எது, வாழ்ந்து பெற்ற பட்டறிவு எது 
என்று பிரித்து அறிய முடியாதபடி தொ.ப.வின்‌ அவதானிப்புகள்‌ 
உள்ளன. ௨. வே. சாமிநாதையர்‌ தேடித்‌ தேடிக்‌ கண்டுபிடித்த 
இம்மாய'த்தை இவர்‌ நாளும்‌ காலை உணவுக்குத்‌ இன்கிறாரோ 
என்றும்‌ தோன்றுகிறது! தமிழ்‌ நாட்டுத்‌ தென்மாவட்டங்கள்‌! 
பண்பாட்டு வரைபடம்‌ இவர்‌ உள்ளங்கையில்‌. பழமொழிகள்‌. 
வழக்குத்‌ தொடர்களோடு இரைப்படங்களையும்‌, a 
வானொலி அறிவிப்புகளையும்‌ சான்றுகளாகப்‌ பயன்படுத்து 
பாங்கு பிரெஞ்சு “அனால்ஸ்‌" (482120) வரலாற்று நெறி ட்ட 
‘ வுபடுத்துறெது. 


42230 


ப) 


“அறியப்படாத தமிழகம்‌”- உண்மையில்‌ இது நாம்‌ அறிந்த 
தமிழகத்தின்‌ அறியாத பரிமாணம்‌ - நுவல்கின்றவற்றின்‌ சில 
மைய இழைகளை இனங்காண முயல்வோம்‌. இடையறாத 
நெடிய வரலாற்றையுடைய ஒரு சமூகத்தின்மீது மின்னல்‌ 
வெட்டுகளாகப்‌ பளீரென ஒளி பாய்ச்சுவதே நூலின்‌ அமைதி, 
விரிவான ஆராய்ச்சி என்ற ஒளிவெள்ளத்திலே முழுக்‌ காட்சியும்‌ 
விளக்கம்‌ பெறவேண்டும்‌ என்ற பொருளும்‌ இந்த உருவகத்தி 
லிருந்து பெறப்படும்‌. 

“தமிழ்‌” என்பது முதல்‌ கட்டுரையாக அமைந்திருப்பது 
தற்செயலானதன்று. தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ உருவாக்கம்‌ பற்றிய 
புரிதல்‌ நூல்‌ நெடுகவும்‌ இழையோடுகின்றது. புறச்‌ சமயங்களாகத்‌ 
திரித்துக்‌ காட்டப்படும்‌ சமண, பெளத்த மதங்கள்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டைச்‌ சமைத்ததில்‌ ஆற்றிய பங்கு அழுத்தமாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. சைவ, வைணவம்‌ பற்றிப்‌ பேசும்‌ அதே 
வேளையில்‌, சிறு தெய்வங்கள்‌ பற்றியும்‌, இப்‌ பெருஞ்‌ சமயங்கள்‌ 
நாட்டார்‌ சமயக்‌ கூறுகளை எவ்வாறு கைவயப்படுத்திக்‌ 
கொண்டன என்பதும்‌ தெளிவுபடுத்தப்படுகன்றன. தொ. பரமசிவன்‌ 
கட்டமைக்கும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டில்‌ இசுலாமும்‌, திறித்தவமும்‌ 
பிரிக்க முடியாத வகையிலேயே பிணைந்துள்ளன. சாதியைச்‌ 
சமூகத்தின்‌ முக்கிய அலகாக இனங்காணும்‌ அதே வேளையில்‌ 
சாதிக்‌ கட்டுமானமும்‌ கருத்தியலும்‌, ஒடுக்குமுறைக்கும்‌ 
சுரண்டலுக்கும்‌ அடிப்படை என்ற ஒர்மையும்‌ ஐயத்‌திற்கட மில்லாமல்‌ 
வெளிப்படுகிறது. '€ழோர்‌' மரபுகளைக்‌ கணக்ிலெடுக்காமல்‌ 
தமிழ்ப்‌ பண்பாடு இல்லை என்பதும்‌ ௨ றுதிப்படுத்தப்படுகின்றது. 
மொத்தத்தில்‌, அடிப்படைவாதங்களுக்கு எதிரான ஜனநாயகக்‌ 
கூறுகளோடுதான்‌ தொ.ப, முன்வைக்கும்‌ தமிழ்ப்‌ பண்பாடு 
விளங்குகின்றது. நுவலப்படுகன்ற பொருள்களின்‌ சமகாலப்‌ 


பொருத்தப்பாட்டையும்‌ ஆங்காங்கே சுட்டிக்‌ காட்ட, தொய்‌. 
தவறவில்லை. 


பொருண்மைப்‌ பண்பாடு (material culture) எனப்படும்‌ 
துறையில்‌ தமிழியல்‌ ஆய்வாளர்களின்‌ கவனம்‌ போதுமான அளவு 
குவியவில்லை. மிக அடிப்படை நிலையில்‌, சொல்லியலாளர்‌ 
மட்டுமே அக்கறை கொள்வதாக அமைந்துவிட்ட்‌ இத்துறையில்‌ 
உரல்‌, உலக்கை, உணவு, உடை என்று முதற்படிகளை இந்நூல்‌ 
எடுத்துவைத்துள்ளது. தூம்‌ புழங்கும்‌ சமூகம்‌ பற்றி வாயில்லாப்‌ 


எடுத்துக்கொண்‌் | 


3 . ஆய்வுப்‌ பொருள்‌ என்பதே ன்றி: 
அதன்மீது எய்யப்படும்‌ ்‌ ்‌ 


்‌ ஒத்தும்‌ 
ஆய்வுக்‌ கேள்விகள்‌, பயன்படுத்து! 


4 224 p 


சான்றுகள்‌ ஆகியவற்றிலும்‌ தமிழியல்‌ ஆய்வுக்கான புதிய 
களங்களை இந்நூல்‌ காட்டுவதாகவே நான்‌ கொள்கின்றேன்‌. 

மொத்தத்தில்‌, மலைப்பையும்‌ மகிழ்ச்‌ சியையும்‌ 
ஏற்படுத்தும்‌ இந்நூலில்‌ எனக்குச்‌ சில நெருடல்களும்‌ 
உண்டு. தமிழக வரலாற்றில்‌ விசய நகரப்‌ பேரரசை ஒரு 
பெரும்‌ திருப்புமுனையாகவும்‌, தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ ஏற்பட்ட 
பல சரிவுகளுக்குக்‌ காரணமாகச்‌ சுட்டக்கூடிய வகையிலும்‌ 
பொருள்‌ தரக்கூடிய குறிப்புகள்‌ நூலில்‌ விரவியிருக்கின்றன. 
இக்கருதுகோளை வரலாற்றுப்பூர்வமாக நிறுவுவது எந்த 
அளவுக்கு இயலும்‌ என்பது ஒரு புறமிருக்க, தமிழ்த்‌ தேசியத்தைப்‌ 
பாசிசப்‌ போக்குக்கு இட்டுச்‌ செல்லும்‌ முயற்சிகளுக்குத்‌ துணை 
போகிவிடக்‌ கூடாது என்றும்‌ அஞ்சுகிறேன்‌. 


பண்பாட்டு நிகழ்வுகளை மிக நுணுக்கமாக அவதானித்து 
இனங்‌ காணும்‌ தொ.ப., அவற்றுக்கு விளக்கமளிக்கும்போது 
ஒருவகையான செயல்பாட்டுவாதத்திற்குள்‌ (functionalism) 
வழுவிவிடுகறொரோ என்றும்‌ தோன்றுகிறது. சாயத்‌ தொழிலில்‌ 
“பறையர்‌' ஈடுபடுவதற்கு அவர்‌ தரும்‌ விளக்கம்‌ இதில்‌ அடங்கும்‌. 
கருத்தியல்‌ பெறவேண்டிய முக்கியத்துவம்‌ இதனால்‌ குன்றி 
விடுன்றது. 


மற்றபடி இத்தகையதொரு நூல்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ ஒருவரால்‌ 
எழுதப்பட்டு வெளிவருவதன்‌ பின்னணியைப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
முயற்சியோடு, சற்று நீண்டுவிட்ட இம்முன்னுரையை முடிப்பது 
பொருந்தும்‌. இலக்கியமும்‌, நாட்டார்‌ வழக்காற்றியலும்‌, 
வரலாறும்‌, சமூகவியலும்‌ குவிகின்ற களத்தில்‌ இந்நூல்‌ 
இயங்குகின்றது. மயிலை சனி. வேங்கடசாமி, சாத்தான்குளம்‌ 
அ. இராகவன்‌, மா. இராசமாணிக்கம்‌ என்று தொடங்கி தா 
வானமாமலை, க. கைலாசபதி, கா. சிவத்தம்பி, ஆ- ன்ற 
மணியன்‌ எனத்‌ தமிழ்‌ இலக்கிய உலகத்தினரே இக்களத்தில்‌ 
தொழிற்பட டிருக்னெறனர்‌. நிறுவனஞ்‌ சார்ந்த சமூக அறிவியல்‌ 
துறையினர்‌ இக்கருத்தாடலில்‌ பேச்சற்று இருக்கின்றன்‌? 
என்பது மட்டுமன்றி, இப்படியொரு கருத்தாடல்‌ நிகழ ல்‌ 
அறியாமலும்‌ இருக்கிறார்கள்‌. (தங்கள்‌ துறைசார்ந்த ஒரு 
நடக்கும்‌ விவாதங்களிலும்‌ இதே நிலைதான்‌. இது தே 
இலக்குமிரதன்‌ பாரதி, பிலோ இருதயநாத்‌ என்ற பெயர்கள்‌ ள்‌ 
“கள்விப்பட்டிராத சமூகவியலாளர்கள்‌ இருக்கிறார்கள்‌: 57 ற்ச்‌ 
இம்மரபிலிருந்து பயில வேண்டிய பாடங்கள்‌ பல: தமிழ்‌ 


3 x , வோர்‌ 
“ப னையுலகத்தை ஏதேனும்‌ ஒருவகையில்‌ பாதிக்க வி்‌ தமிழச 
2 “மூலகத்தின்‌ ஊடேதான்‌ தொழிற்படவேண்டும்‌ என்பது 

சாதியின்‌ ட்‌ தொ.ப. 


விதி. அதன்‌ செயல்பாடுகளில்‌ ஒன்று 


420 


எவரின்‌ முழு ஆற்றலையும்‌ முழு வீச்சோடு மலரவிடுவதில்லை 
என்பது தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ மற்றொரு விதி. அதனைத்‌ 
தொ. பரமசிவன்‌ உப்பக்கம்‌ காண்பார்‌ என்றும்‌ அதற்குரிய 
நிறுவனப்‌ பின்புலமும்‌ அமையும்‌ என்றும்‌ எதிர்பார்க்‌கறேன்‌. 
30 செப்டம்பர்‌ 1997 ஆ. இரா. வேங்கடாசலபதி 
திருநெல்வேலி 
(“அறியப்படாத தமிழகம்‌ நூலின்‌ அணிந்துரை) 


42% 


பின்னிணைப்பு 2 


அணிந்துரை 


மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரியின்‌ தமிழ்த்துறையில்‌ 
பேராசிரியராகப்‌ பணிபுரிபவர்‌ டாக்டர்‌ தொ. பரம 
சிவன்‌ அவர்கள்‌. மிக நுட்பமான ஆய்வாளர்‌ இவர்‌. 
இலக்கியம்‌, வரலாறு, நாட்டார்‌ வழக்காறுகள்‌, 
சமயம்‌, தொல்பொருள்‌ ஆய்வு, கோயில்‌ 
வழக்காறுகள்‌ என குறுக்கும்‌ நெடுக்குமாகச்‌ சென்று 
தனது விவாதத்தை அற்புதமாக நடத்திச்‌ செல்லும்‌ 
அற்றல்‌ பெற்றவர்‌. யாருக்கும்‌ இடைக்காத தகவல்கள்‌ 
இவருக்குக்‌ கிடைக்கும்‌. திருநெல்வேலிச்‌ சீமையின்‌ 
சிறந்த சிந்தனையாளர்களான மதிப்பிற்குரிய 
பேராசிரியர்‌ நா. வானமாமலை, சி.சு. மணி, டாக்டர்‌ 
எஸ்‌.டி. லூர்து ஆகியோர்‌ ஏற்படுத்திய தாக்கங்கள்‌ 
இவரிடம்‌ உண்டு. 

இந்நூலில்‌ தொகுக்கப்பட்டுள்ள கட்டுரைகள்‌ 
சமயம்‌ குறித்த சமூகவியல்‌ அணுகுமுறை என்ற 
வகைமையில்‌ அடங்கும்‌. சமயம்‌ குறித்த ஆய்வு 
களில்‌ கடந்த பத்துப்‌ பதினைந்து வருடங்களில்‌ 
ஒருவித தேக்கம்‌ ஏற்பட்டுள்ளது. சாமி சிதம்பரனார்‌ 
சித்தர்களின்‌ பாடல்களில்‌ விஞ்ஞான ரீதியான 
சிந்தனையைக்‌ கண்டார்‌. பகுத்தறிவு இயக்கத்தாரில்‌ 
பலர்‌ சித்தர்‌ பாடல்களையும்‌ வள்ளலார்‌ பாடல்‌ 
களையும்‌ எடுத்துப்‌ பயன்படுத்தினர்‌. இது கொஞ்ச்‌ 
நாட்களுக்கு முன்னால்‌. நமது காலத்தில்‌ 
சித்தர்களை நாயன்மார்‌ வரிசையில்‌ சேர்க்கும்‌ 
முயற்சிகள்‌ அதிகம்‌. வள்ளல்‌ 
£ர்த்‌இருத்தவாதியாகப்‌ பார்த்த 
சித்தாந்த சைவத்தில்‌ “கரைக்க 


ரரைச்‌ சமூக# 
நிலை போய்‌, 
்‌ முயற்சி 


42270 


செய்கிறார்கள்‌. ராமதேவர்‌ என்ற 'இந்து'ச்‌ சித்தர்‌ யாக்கோபுச 
சித்தர்‌ என்ற பெயரில்‌ ஒரு சூபியராக (யி) மாநினார்‌ என்ற 
தகவல்‌ முன்பே தெரிந்துதான்‌. சித்தர்‌ பாடல்களின்‌ பழைய 
பதிப்புகளில்‌ ராமதேவரின்‌ பாடல்களும்‌ இடம்பெற்றிருந்தன. 
இப்போதைய பதிப்புகளில்‌ அவரது பாடல்கள்‌ அரவமில்லாமல்‌' 
அகற்றப்பட்டுவிட்டன. சிவவாக்கியரின்‌ பாடல்களில்‌ சூபியத்‌ 
தாக்கம்‌ பெற்ற பாடல்கள்‌ அகற்றப்பட்டு வருகின்றன. 


இவ்வாறாக, மத விஷயங்களில்‌ ஒருவித பழமைவாதம்‌ 
கடந்த பத்துப்‌ பதினைந்து வருடங்களில்‌ தலைதூக்கி உள்ளது. 
நாம்‌ இதனை எதிர்கொள்ளவேண்டி உள்ளது. இந்த எதிர்கொள்ளல்‌ 
முன்பைவிட அதிக நுட்பம்‌ கொண்டதாகவும்‌ அதிகத்‌ தயாரிப்புக்‌ 
கொண்டதாகவும்‌ இருக்கவேண்டியுள்ளது. முரட்டு நாத்திகம்‌ 
போதாது. சமயம்‌ குறித்த சமூகவியல்‌, மானிடவியல்‌ , உளவியல்‌ 
அணுகுமுறைகள்‌, சமயத்‌ தொன்மவியல்‌ ஆய்வுகள்‌, சமயத்‌ 
தத்துவவியல்‌ என்பதாகப்‌ பரந்து விரிந்த எதிர்கொள்ளலாக 
அது இருக்கவேண்டும்‌ இதனை நன்கு உணர்ந்தவர்‌ டாக்டர்‌ 
தொ. பரம௫வன்‌. 


இவரது டாக்டர்‌ பட்ட ஆய்வேடு “அழகர்கோயில்‌ 
பற்றியது. தமிழ்‌ இலக்கிய ஆசிரியரான இவர்‌, அழகர்கோயில்‌ 
பற்றிய சமூக வரலாற்றாய்வாக அதனை உருவாக்கினார்‌. 
அந்த ஆய்வேடு மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்கழகத்தால்‌ 
புத்தகமாகவும்‌ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அவரது ஆய்வின்‌ 
தொடர்ச்சியாக இந்த நூலும்‌ அமைந்துள்ளது என்று கூறலாம்‌. 
இந்த நூலின்‌ இடம்பெற்றுள்ள கட்டுரைகளில்‌ சில எங்களது 
தாவாவின்‌ ஆராய்சி காலாண்டிதழில்‌ வெளி வந்தவை என்பதில்‌ 
எங்களுக்கு சந்தோஷம்‌. 


! அந்தந்த வட்டாரத்தை, வாழ்வை, வளத்தை 
வளர்ந்த பக்தி இயக்கம்‌ சமஸ்‌இருதி! 
-த்தை வெகுவாகத்‌ தாண்டி வெளியேறியது! 
கள்‌ இந்த நாட்டின்‌ ஒருமைப்பாட்டை அல்லி: 
த்தான்‌ காட்டுகின்றன. பக்தி இயக்க காலத்தின்‌ 
டுமுறைகளும்‌ இந்தியாவின்‌ பல்வே! 
ர்‌ கதைகளையும்‌ வழ க்காறுகளைய/? 
வை. வேத, புராணங்கள்‌ இந்த நாட்‌ டூல்‌ 


டத அ] 


வேர்‌ கொள்ளவே இல்லை. இந்திரன்‌, மாருதி, அக்னி, அஸ்வினி 
போன்ற வேத ஆரியரின்‌ சொந்தக்‌ கடவுளருக்கே இந்த நாட்டில்‌ 
வெகுசனப்‌ புராணங்கள்‌ கிடையாதே! முப்பெரும்‌ கடவுளர்‌ என்ற 
வரிசையில்‌ ஒட்டிக்கொண்ட வேதமுதல்‌ வன்‌ பிரம்மனுக்கு இந்த 
நாட்டில்‌ உருப்படியாக ஒரு கதை கிடையாதே! தமது சொந்தக்‌ 
கடவுளரைத்‌ தொலைத்துவிட்டு விஷ்ணு கதைகளுக்குள்ளும்‌ 
சிவபுராணங்களுக்குள்ளும்‌ தனக்கு ஒரிடத்தைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொண்டதுதான்‌ இந்த நாட்டின்‌ பிராமணியம்‌. 


A மார்க்ஸ்‌ முல்லர்‌ வேதகால ஆரியர்களின்‌ கடவுள்‌ 
நம்பிக்கைக்கு 'ஹீனோதீயிசம்‌' (Henotheis) என்று ஒரு 
பெயர்‌ கொடுத்தார்‌. அதாவது, வேதகால ஆரியர்கள்‌ பல 
கடவுளரை வணங்கினார்கள்‌. ஆயின்‌, எந்தக்‌ கடவுளை, 
குறிப்பிட்ட ஒரு பாடலில்‌ மையப்படுத்துகிறார்களோ அந்தக்‌ 
கடவுளை அந்தப்‌ பாடலின்போது மட்டும்‌, “முழு முதல்வன்‌" 
என்றும்‌, ஈடு இணையில்லாதவன்‌” என்றும்‌ புகழ்பாடித்‌ துதித்து 
வணங்குவார்கள்‌. இதைத்தான்‌ 'ஹீனோதீயிசம்‌' என்றார்‌ மாக்ஸ்‌ 
முல்லர்‌. ஆரியப்‌ பண்பாட்டின்‌ ஒரு குணாம்சம்‌ என்று இதனைக்‌ 
கொள்வோமெனில்‌ இதன்‌ சாராம்சம்‌ 'சந்தர்ப்பவாதம்‌' என்கிறார்‌ 
ஹிரியண்ணா என்ற ஆய்வாளர்‌. இந்திய வரலாற்றில்‌ எல்லா 
காலகட்டங்களுக்கும்‌ இது பொருந்தும்‌. 


€தையில்‌ வைதீகம்‌ சாங்கியத்தோடு சமரசம்‌ செய்து 
கொண்டது. பெளத்தத்தின்‌ சில துவக்கங்களை அதீதப்படுத்தி 
சங்கரர்‌ அத்வைதத்தை உருவாக்கினார்‌. சமஸ்கிருதம்‌ போல்‌ 
வெறும்‌ வடிவமாகப்‌ போய்விட்ட நிர்க்குணபிரம்மத்திற்கு உயிரும்‌ 
வாழ்வும்‌ சதையும்‌ தேடி பூமிக்கு இறங்கி வரவேண்டிய நிர்ப்பந்தம்‌ 
பக்தித்‌ தத்துவத்திற்கு ஏற்பட்டது. மலட்டு பிரம்மத்திற்குத்தான்‌ 
என்ற மமதை தவிர வேறு எதையும்‌ விளக்கும்‌ ஆற்றல்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. எனவே பெண்‌ தெய்வங்களுக்குத்‌ 
தாராளமாக இடம்‌ தந்தன பக்திப்‌ புராணங்கள்‌. ஆண்‌ பெண்‌ 
சேர்க்கை குறித்த தந்தைவழி மாதிரிகளைப்‌ பயன்படுத்தி உலகை 
விளக்கியது பக்திப்‌ புராணம்‌. 


கிருஷ்ண புராணங்களில்‌ தாய்த்தெய்வ மூலம்‌ க்கல்‌? 
தாந்திரிகத்‌ தாக்கம்‌ ஏராளமாக உண்டு. அவ்வளவு டதத 
வர்ணிக்கப்படும்‌ இருஷ்ணனின்‌ உடல்‌ ஆணுடலா என்பதே 
சந்தேகம்‌. நெருக்கடிகள்‌ ஏற்படும்போது மோகினி அதல்‌ 
எதிரிகளைக்‌ கையாளுவது கிருஷ்ணனின்‌ வழக்கம்‌: தரக்‌ 
றந்த இருஷ்ணன்‌ கடத்தப்பட்ட பிறகு, அவனுக்கு சு என்று 
படுக்க வைக்கப்பட்டிருந்த பெண்‌ குழந்தை ல வடிவம்‌ 
புராணங்கள்‌ கூறுகின்றன. இருஷ்ணனின்‌ மாற்று 


4290 


(பம்‌) காளி என்ற செய்தி இங்குக்‌ இடைக்கிறது. காமன்‌ 
வழிபாடு வைணவ மரபில்‌ கிருஷ்ண வழிபாட்டுடன்‌ இணைத்து 
விட்டது கவனிக்கத்தக்கது. “பாற்கடலில்‌ ஆதிசேடனில்‌ 
பள்ளிகொண்ட பிரான்‌' என்ற படிமம்‌, “தாயின்‌ வயிற்றுக்குள்‌ 
கொடியுடன்‌ மிதக்கும்‌ ௧௬' என்ற தாந்திரிகவழி விளக்கம்‌ 
கொண்டது. வைணவத்தின்‌ படைப்பு விளக்கமான “லீலை' 
என்ற கருத்தாக்கம்‌, மிக முக்கியமாக ஆண்‌ பெண்‌ கலவியைக்‌ 
குறிப்பது. இந்தக்‌ கதைகளுக்கெல்லாம்‌ வைதீக மரபில்‌ 
மூலாதாரங்கள்‌ இடையாது. மிக வளமான, செழுமையான, 
பன்மியப்பண்பு கொண்ட நாட்டார்‌ மரபின்‌ கதைகள்‌ இவை. 


இந்நூலில்‌ டாக்டர்‌ தொ. பரமசிவன்‌ அவர்கள்‌ பக்தி 
இயக்கத்திற்கு ஜனநாயகத்‌ தன்மை உண்டு என்ற பழைய 
கருத்தையும்‌ தாண்டி, அதனை நாட்டார்‌ பண்பாட்டு அடிப்படை 
நோக்கி நகர்த்தியிருக்கிறார்‌. இது இந்த நூலின்‌ சாதனை. 
நாட்டார்‌ வழக்காற்றுத்‌ தகவல்களின்‌ தளத்தில்‌ நின்று சமய 
வரலாற்றை நோக்குவது என்ற அணுகுமுறை இது. கள 
ஆய்வுகள்‌ முக்கியமான தகவல்களைத்‌ தருகின்றன. அழகர்‌ 
திருவிழா கள ஆய்வுகள்‌, தாலாட்டுப்‌ பாடல்கள்‌, 1939இல்‌ 


தொ. பரமசிவன்‌ முன்ன. ட. 90 கருத்தாக்கத்தை டாக்ட" 

i றப்‌ 217. அதன்‌ நாட்டார்மரபுச்‌ சார்பை 

தனி ££. அது 'தென்கலை' என்ற பழைய 

முறையியல்ரீதியர. எடி வளருகிறது என்பது குறிப்பிடத்தகசது' 

ப்‌ ஆய்வுகளை உபநிடத உச்சியிலிருந்தி 

ப்‌ களிலிருந்து தொடங்குங்கள்‌ 
கூ மத்து தெ 7 

' கூறுகிறது. வைதீக வைணவம்‌ தமிழ்‌ ந ட்டார்‌ 

இட்ட குறித்து இனி ஆய்வாளர்கள்‌ பேசத்‌ 

ம வைணவம்‌ தமிழ்ச்‌ சைவம்‌ என்ற எதி ரவும்‌ 


இந்நூஃ வ 
நூலின்‌ கட்டுரைகளில்‌ ப. ன்‌ ற்‌ 
2தன்படுகிறது. தமிழ்‌ வைணவ 


தமிழ்ச்‌ சைவம்போல்‌ உடமை சார்ந்ததாக, அரசியல்‌ ஆளுமை 
சார்ந்ததாக இருக்கவில்லை என்ற கூற்றும்‌ நூலினுள்‌ உள்ளது. 
இதனை ஆட்சேபிப்பவர்கள்‌ இருப்பார்கள்‌. 

சரி. எம்‌.என்‌. ஸ்ரீநிவாஸ்‌ போல்‌ ஒருபுறச்‌ சாய்வு நமக்கு 
உதவாது. வைணவத்திற்கு நாட்டார்‌ அடித்தளம்‌ உண்டு. 
சந்தேகமில்லை. ஆயின்‌ வைதீகமும்‌ அதற்குள்‌ வேலை 
செய்தது. தனக்கேற்ப விஷயங்களை ஆட்படுத்திக்கொண்டது. 
இரண்டு திசைகளிலும்‌ நாம்‌ சேர்த்து யோசிக்கவேண்டும்‌. 

டாக்டர்‌ தொ. பரமசிவன்‌ அவர்களுக்கு எனது அன்பு 
வாழ்த்துக்கள்‌. 


1995 ந. முத்துமோகன்‌ 


(தெய்வங்களும்‌ சமூக மரபுகளும்‌' நூலின்‌ அணிந்துரை) 


42317 


(சைவு 

1 ற 

த. நம்மைச்‌ 

1 நதியில்‌ அல்‌ 


நம்‌ விஷம 
பாருளிழந்துவிட்டது என்று நா 
௦/தொடர்‌/பழமொழியிலிருந்து ஒரு 


கிர்பாரா சமயத்தில வதும்‌ 


ரிலுமாக 


ற்‌  இந்திரசித்தின்‌ போர்‌ முறையுடன்‌ 


ரூ. 
* என்ட்‌ 


[மிய 


